தமிழியல்‌ காலாண்டு ஆய்விதழ்‌ 


தமிழ்‌ 4, கலை 3, & செப்தம்பர்‌, இசம்பர்‌ 1986 


பொருளடக்கம்‌ 
இராசராசன்‌ பரிசுப்படைப்புக்‌ கருத்தரங்கக்‌ கட்டுரைகள்‌ 
சுத்தானந்த பாரதியார்‌ 
பாரதசக்தி மகாகாவியம்‌: கருத்தரங்க முன்னுரை -- வ, அய்‌. சுப்பிரமணியம்‌ 
பாரத சக்தியின்‌ காவிய சக்தி -- கவிஞர்‌ அரங்க சீனிவாசன்‌ 
பாரத சக்தி பாத்திரங்களில்‌ தத்துவ அடிப்படைகள்‌ -- ப. மருதநாயகம்‌ 
பாரத சக்தி மகா காவியத்தில்‌ காப்பிய நடை -- வை. சச்சிதானந்தன்‌ 
தமிழ்க்‌ காப்பியங்களும்‌ பாரத சக்தி நடையும்‌ -- தா. ஏ. ஞானமூர்த்தி 
பாரத சக்தியின்‌ காவியச்‌ செம்மாப்பு -- ஈ. கோ. பாஸ்கரதாஸ்‌ 
கவியோகி சுத்தானந்த பாரதியாரின்‌ படைப்புக்கள்‌ - ஒரு மதிப்பீடு -- நா. உஷாதேவி 
தமிழ்க்‌ காப்பியக்‌ கவிதையில்‌ கவியோகி சுத்தானந்தரின்‌ இடம்‌ -- ௮.௮. மணவாளன்‌ 
பாரத சக்தி மகாகாவியம்‌ பாத்திரங்களின்‌ உளவியல்‌ அடிப்படைகள்‌ 
_— து. சனிச்சாமி 

“பாரத சக்தி" மகா காவியம்‌ - மதிப்பீடு - ம. வி. சுப்பிரமணியம்‌ 


ஜெயகாந்தன்‌ 


முன்னுரை -- வ. அய்‌. சுப்பிரமணியம்‌ 

தலைமையுரை -- அலன்‌ 

தமிழிலக்கிய வளர்ச்சியில்‌ ஜெயகாந்தனின்‌ பங்களிப்பு -- பி. மு, அபிபுல்லா 
சுந்தர காண்டம்‌ - ஒரு மதிப்பீடு -- மீனாட்சி முருகரத்தனம்‌ 

ஜெயகாந்தன்‌ சிறுகதைகளில்‌ வகைமைப்‌ பாத்திரங்கள்‌ -- 9. கனகசபாபதி 
ஜெயகாந்தன்‌ புதினங்களில்‌ உளவியற்‌ பிரச்சினைகள்‌ ஜி, ஆர்‌, பாலகிருஷ்ணன்‌ 
ஜெயகாந்தனும்‌ மெய்யியல்‌ மரபும்‌ -- ஓ, பழனிச்சாமி 

நவீனத்துவ மரபும்‌ ஜெயகாந்தனும்‌ -- ஆ. இராஜாராம்‌ (பிரம்மராஜன்‌) 
ஜெயகாந்தனின்‌ அழகியற்‌ கோட்பாடு -- எஸ்‌, ஆல்பர்ட்‌ 

ஜெயகாந்தனின்‌ சிறுகதை வடிவம்‌ _ ௬, வேங்கடராமன்‌ 


102 
104 
111 
122 
137 
147 
158 
171 
175 


சிறப்பாசிரியர்‌ குழு: 


திரு.கா.மீனாட்செந்தரம்‌ (கோவை) இரு.க.வா.ஜகந்நாதன்‌ (த 
இரு.க.வெள்ளைவாரணன்‌ (சிதம்பரம்‌), திரு.க.ஆறுமுகம்‌ (புதுதில்லி) 
இரு.என்‌.பாலுசாமி (தஞ்சாவூர்‌), கவிஞர்‌.சரதா (சென்னை) 


ஆசிரியர்‌ குழு: 


து.னிச்சாமி 
சு.இராசாராம்‌ 


மு.இராமசாமி 


செயற்படுத்து ஆசிரியர்‌: 


இயக்குநர்‌, பதிப்புத்துறை, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌. 


தமிழ்க்கலை என்னும்‌ இக்காலாண்டு ஆய்விதழில்‌ மொழியியல்‌, 
கலையியல்‌, இலக்கியவியல்‌, - சமூகவியல்‌, உளவியல்‌, மானிடவியல்‌, மருத்துவ 
வியல்‌, தொழில்நுட்பவியல்‌ மற்றும்‌ பல்வேறு அறிவியல்‌ சார்ந்த ஆய்வுக்‌ 
கட்டுரைகள்‌ இடம்‌ பெறும்‌. 


ஆய்வாளர்களிடமிருந்து கட்டுரைகள்‌, மதிப்புரைகள்‌ மற்றும்‌ குறிப்புகள்‌ 
இவ்விதழில்‌ வெளியிடுவதற்கு வரவேற்கப்படுகின்றன. இடம்‌ பெறும்‌ கட்டுரையின்‌ 
50 மறுபதிப்புப்‌ படிகள்‌ தமிழ்க்‌ கலை இதழ்‌ ஒன்றுடன்‌ அனுப்பி வைக்கப்படும்‌. 


மதிப்புரைக்கு நூல்‌ “அனுப்ப விரும்புவோர்‌. இரண்டு படிகளை 
அனுப்புதல்‌ வேண்டும்‌. மதிப்புரையின்‌ மறுபதிப்புப்‌ படிகளின்‌ 25 படிகள்‌ 
மதிப்புரையாளருக்கும்‌ 25 படிகள்‌ நூலாசிரியருக்கும்‌ அனுப்பி வைக்கப்படும்‌. 


கட்டுரைகள்‌, மதிப்புரைகள்‌ மற்றும்‌ குறிப்புகள்‌ இவ்விதழில்‌ வெளி 
யிடுவதற்கு இரு வரி இடைவெளியிட்டுத்‌ தட்டச்சுச்‌ செய்யப்‌ பெற்று இரண்டு 
படிகளை, ஆசிரியர்‌ குழு, தமிழ்க்கலை, பதிப்புத்‌ துறை, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌, தஞ்சாவூர்‌-613 001 என்ற முகவரிக்கு அனுப்பப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌. 


ன ப ல்‌ ௪ ச 
56) ல வணி 


தமிழ்க்கலை 


| 
தமிழியல்‌ காலாண்டூ ஆய்விதழ்‌ 


தமிழ்‌ 4 கலை 3,4 செப்தம்பர்‌, திசம்பர்‌ 1986 


ர்‌ (i ௮௦௪ 


ட 


தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
தஞ்சாஷச்‌--613 001 
தமிழ்நாடு இந்தியா 


கே முள்‌ ஐ ஜோய்‌ சா. இண ரும்‌ இகந்து 


ம்‌ ம ட ரப தித்‌ ௫31 ப Ay | 
எ மம்‌ 15 வப்‌ அதிகம்‌ அ ] 


அ 
gv} 
ர 


ப 


எழுதியோர்‌ 
அகிலன்‌., நாவலாசிரியர்‌, 13, குஸ்தியன்பீச்‌ தெரு, சாந்தோம்‌, சென்னை, 600 004 
அபிபுல்லா,, பி, மு,, தமிழ்ப்பேராசிரியர்‌, அரசு கல்லூரி, மேலூர்‌. 
அரங்க சீனிவாசன்‌., கோவிலூர்‌, திண்டுக்கல்‌, 624 706. 
ஆல்பர்ட்‌, எஸ்‌., ஆங்கலெப்பேராசிரியர்‌, ஜமால்மகமது கல்லூரி, திருச்சி. 
இராஜாராம்‌, ஆ. ஆங்கிலப்பேராசிரியர்‌, அரசு கல்லூரி, ஊட்டி. 
உஷாதேவி, நா., தமிழ்த்துறை, இந்துக்‌ கல்லூரி, பேட்டை, நெல்லை, 
கனகசபாபதி, சி. தமிழ்த்துறை, மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 
சச்சிதானந்தன்‌, வை., ஆங்லெப்பேராசிரியர்‌, மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 
சீனிச்சாமி, து, இணைப்பேராசிரியர்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌. 
சுப்பிரமணியம்‌, பி. வி,, அடையாறு, சென்னை. 


சுப்பிரமணியம்‌, வ. அய்‌,, முன்னாள்‌ துணைவேந்தர்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌, 

ஞானமூர்த்தி, தா. ஏ., தாமு நகர்‌, கோயம்புத்தூர்‌. 

பழனிச்சாமி, கி., காளீஸ்வர்‌ நகர்‌, கோயம்புத்தூர்‌. 


பாலகிருஷ்ணன்‌, ஜி. ஆர்‌., முதல்வர்‌ & ஆங்லெப்பேராசிரியர்‌, செளராஷ்ட்ரக்‌ 
கல்லூரி, மதுரை. 


பாஸ்கரதாஸ்‌, ஈ. கோ., தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, பூ. சா. கோ. கலைக்‌ கல்லூரி, 
கோயம்புத்தூர்‌. 


மணவாளன்‌, ௮. ௮, இணைப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌, 


மருதநாயகம்‌, ப,, இணைப்பேராசிரியர்‌, ஆங்கிலத்துறை, புதுவை மத்தியப்‌ 
பல்கலைக்கழகம்‌, பாண்டிச்சேரி. 


மீனாட்சி முருகரத்தனம்‌,, இணைப்பேராசிரியர்‌, மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


வேங்கடராமன்‌, ௬., இணைப்பேராசிரிர்‌, மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 


ட 


1 ௮௯ 


பய EL 


தமிழ்க்‌ கலை 
தமிழ்‌ 4, கலை, 3, 4 


( 
ப்ர 


பாரத சக்தி மகா காவியம்‌ : கருத்தரங்க முன்னுரை? 


மாமன்னன்‌ இராசராசன்‌ பெயரில்‌ 
தமிழ்ப்‌ : படைப்பிலக்கியத்திற்கு ஓர்‌ 
இலட்சத்து ஒரு ரூபாய்‌ ஆண்டுப்‌ பரிசு 


தோற்றுவித்தற்குச்‌ சில காரணங்கள்‌ 
உண்டு, 
பழம்பெரும்‌ இலக்கியச்‌ செல்‌ 


வங்களையுடைய தமிழ்மொழி நிகழ்‌ 


கால வருங்காலங்களில்‌ மேலும்‌ சிறப்புறு 


இலக்கியங்கள்‌ பல தோற்றுவித்துப்‌ 
பெருமையுற வேண்டும்‌ என்ற உள்ளுந்‌ 
தல்‌ முதற்‌ காரணம்‌, பழமையையே 
நம்பி, பழைய பாடல்களே சிறந்தவை 
என்று கூறிவரும்‌ மனப்பாங்கு, உயிர்த்‌ 
துடிப்புடைய தமிழுக்கு வாழ்வளிக்காது 
என்பதை மிகவும்‌ பொருத்தமாக 
மனோன்மணி சுந்தரம்பிள்ளை “பழம்‌ 
பணி புதுக்கியும்‌ புதுப்பணி குயிற்றியும்‌' 
என்ற வரியில்‌ கூறியது நினைவிருக்‌ 
கலாம்‌, . 


- இந்திய அரங்கிலும்‌, உலக அரங்‌' 
கிலும்‌ நிகழ்கால இலக்கியத்தை அள 
விடும்போது தமிழ்மொழி தனக்குரிய 
இடத்தைப்‌ பெறவில்லை. என்ற வருத்த 
மிருந்தது. இந்திய அரங்கில்‌ “ஞான 
பீடம்‌-பரிசு' ஏறத்தாழ இரண்டு கோடிப்‌ 
பேர்‌ பேசும்‌ கன்னடத்திற்கு மூன்றும்‌, 


வ, ௮ய்‌, சுப்பிரமணியம்‌ 


இரண்டேகால்‌ கோடிப்பேர்‌ பேசும்‌ 
மலையாளத்திற்கு இரண்டும்‌ பெற்றி 
ருக்கத்‌ தமிழுக்கு ஒன்று மட்டும்‌ கடைத்‌ ' 
திருப்பது வருந்து,தற்குரியது, நோபல்‌ 
பரிசு ஒன்றும்‌ தமிழுக்கு இதுவரை 
கிடைக்காதது மட்டுமன்று; இன்னும்‌ 
சில பத்தாண்டுகளுக்கு முயற்சி செய்யா 
விட்டால்‌ கிடைப்பது அருமை என்றே 
தெளிவாகத்‌ தெரிகிறது. ஒலிம்பிக்‌ 
போட்டியில்‌ பரிசு பெற “விரும்புவோர்‌ ' 
பலவாண்டுப்‌ பயிற்சியும்‌, பல சிறிய 
பெரிய பரிசுகளைப்‌ பெற்ற அனுபவமும்‌ 
அவர்களுக்குத்‌ தேவை. பெரும்‌ உலகப்‌ 
பரிசுகளைப்‌ பெறுதற்கு இராசராசன்‌ 
பரிசு பயிற்றகமாக, களறிப்‌ பட்டறை 
யாக அமைய வேண்டும்‌ என்பது இரண்‌ 
டாவது காரணம்‌, “போற்றுவார்‌ 
இன்மையின்‌ நலிந்தேன்‌” என்ற பழிச்‌ 
சொல்‌ எழாது அகற்றவே இந்த முயற்சி, 


ஏறத்தாழ பன்னிரண்டு நாடுகளில்‌ 
தமிழ்‌ சிறுபான்மையினரால்‌ பேசப்படு 
கின்றது. ஒரு மாநிலத்திலும்‌, மூன்று 
தேசங்களிலும்‌ தமிழ்‌ அலுவல்‌ மொழி, 
ஆங்கலெத்தை அடுத்து காமன்வெல்த்‌ 
நாடுகளில்‌ பெரும்பான்மையாகப்‌ பேசும்‌ 
மொழி தமிழ்தான்‌. அங்கு வாழும்‌ 


2 1983-84 ஆம்‌ ஆண்டுக்குரிய இராசராசன்‌ பரிசு சுத்தானந்த பாரதியார்‌ எழுதிய “பாரத சக்தி மகர 


காவியம்‌” என்ற நூலுக்கு வழங்கப்‌ பெற்றது. 


இக்காவியம்‌ பற்றியும்‌ சுத்தானந்தரின்‌ பிற படைப்‌ 


புக்கள்‌ பற்றியும்‌ ஒரு கருத்தரங்கம்‌ 11, 12, 49-02-7984 ஆயெ மூன்று நாள்களில்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ 


கழகத்தில்‌ நடைபெற்றது. 


தமிழ்‌ எழுத்தாளர்களுக்கும்‌, தமிழர்‌ 
களுக்கும்‌ எழுச்சியூட்டித்‌ தாய்த்‌ தமிழ 
கத்தோடு இணைக்கும்‌ இலட்யெப்‌ 
பாலமாக இந்தப்‌ பரிசு ஏற்படுத்தப்‌ 
பட்டது. தமிழுக்கு ஓர்‌ இலட்ச ரூபாய்‌ 
பரிசுண்டு என்று மலாய்‌, இலங்கைத்‌ 
தமிழன நினைக்கும்போது அவன்‌ இறும்‌ 
பூது எய்துகிறான்‌ என்று எழுதிய அயல்‌ 
நாட்டு நண்பர்களின்‌ கடி.தங்களை 
நான்‌ நினைவு கூர வேண்டும்‌. 


வங்காளம்‌ போன்று படைப்பிலக்கி 
யங்களில்‌ ஈடுபடுவோர்‌ தமிழ்‌ பேசும்‌ 
நல்லுலகத்தில்‌ பல்லாயிரவர்‌ ஆவர்‌. 
அவர்களனைவரையும்‌ தொடும்‌ பரிசு, 
அவர்கள்‌ அனைவரும்‌ எதிர்நோக்கி 
நிற்கும்‌ பரிசு தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
இற்கும்‌ அதன்‌ திட்டங்களின்‌ வளர்ச்‌ 
இக்கும்‌ ஏற்றம்‌ தரும்‌ என்பது நான்கா 
வது காரணம்‌. 

இன்னும்‌ பல காரணங்களைக்‌ கூற 
இயலும்‌. ஆனால்‌ அவை மேற்கூறியவை 
போன்று முக்கியமானவையல்ல. 


தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ பிறந்து 
இரண்டாண்டு முடிந்த 15.9.” 88-ஆம்‌ 
நாள்‌ இந்தப்‌ பரிசுத்திட்டம்‌ அறிவிக்கப்‌ 
பட்டது, ஞானபீடப்‌ பரிசின்‌ செயலாளர்‌ 
இரு ௭. பி. செயின்‌ தஞ்சைக்கு வந்து 
செயற்படுத்துமுறைச்‌ சட்டங்களையும்‌, 
நுணுக்க விவரங்களையும்‌ கூறியதோடு 
இந்திய மொழி ஒன்றிற்கு உலகளாவிய 
பரிசு ஒன்று உருவாகியுள்ளதை மன 
மாரப்‌ பாராட்டினார்‌. 29. 9.'83-ஆம்‌ 
நாள்‌ முன்மொழிவு வேண்டி அறிவிப்பு 
கள்‌ வெளியிடப்பட்டன. முன்மொழி 
வுக்குரிய இறுதி நாள்‌ 26, 11.83 ஆக 
நிருணயம்‌ செய்து வெளியிடப்பட்டது. 
இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர்‌, மவுரி 
சியஸ்‌ முதலிய நாடுகளுக்கும்‌ அறிவிப்பு 


கள்‌ அனுப்பப்பட்டன. ஏறத்தாழ 200 
நூல்கள்‌ தமிழகத்திலிருந்தும்‌, 20 நூல்‌ 
கள்‌ ஏனைய அயல்நாட்டுத்‌ தமிழரிட 

மிருந்தும்‌ பெறப்பட்டன. 3 


இந்திய நாட்டுக்‌ குழு ஒன்று கூடி 
நூல்களை ஆராய்ந்து விதிகளுக்கு ஓவ்‌ 
வாதவற்றை விலக்கி ஏனைய நூல்‌ 
களை ஒவ்வொன்றாக ஆய்ந்தது. மலே 
சியாவில்‌ தென்னாசியக்குழு கூட்டுதற்கு 
ரிசர்வ்‌ வங்கியின்‌ ஒப்புதல்‌ பெறாததால்‌ 
(இது இன்னும்‌ பெறப்படவில்லை) அங்‌ 
குள்ள உறுப்பினர்களுக்கு நூற்‌ செய்தி 
அறிவிக்கப்பட்டு அவர்களிடமிருந்து 
பரிந்துரை பெறப்பட்டது. 


இறுதியாக 21. 3.'84-ஆம்‌ நாள்‌ 
தஞ்சையிற்‌ கூடிய தேர்வுக்குழு ஒருமுக 
மாக சுத்தானந்த பாரதியாரின்‌ “பாரத 
சக்தி மகா காவியம்‌' எனற படைப்பிலக்‌ 
இயத்திற்குப்‌ பரிசை நல்கப்‌ பரிந்துரை 
செய்தது. அதனை ஆளுநர்குழு ஏற்று 
24. 3284-ஆம்‌ நாள்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ 
கழக வேந்தர்‌ திரு. எஸ்‌. எல்‌. குரானா 
அவர்கள்‌ தலைமையில்‌ இணைவேந்தர்‌ 
மாண்புமிகு கல்வியமைச்சர்‌ திரு 
செ. அரங்கநாயகம்‌ அவர்கள்‌ பட்டம 
ளிப்பு விழாவில்‌ பரிசை அளித்தார்கள்‌, 
வரலாறுதோற்றுவித்தஇந்தப்‌ பரிசுஇலக்‌ 
திய விற்பன்னர்களால்‌ நியாய உணர்‌ 
வுடன்‌ தமிழ்‌ வளர்ச்சியை முன்னிறுத்தி 
முடிவு செய்யப்பட்ட பரிசு. யார்‌ பெற்‌ 
றார்கள்‌ என்பதைவிட நானும்‌ இந்தப்‌ 
பரிசுப்‌ போட்டியிற்‌ பங்கு பெற்றேன்‌; 
தமிழுக்கு என இத்தகைய பெரும 
பரிசு தோற்றுவிக்கப்பட்டுள்ளது என்ற 
மகிழ்ச்சியே நான்‌ பெற்ற பெரும்‌ பரிசு 
என்று கூறிய எழுத்தாள நண்பர்களை 
நான்‌ வணங்கி வாழ்த்துகிறேன்‌. ஓலிம்‌ 
பிக்‌ விளையாட்டில்‌ பரிசு பெறுவோரை 


விடவும்‌ விளையாட்டிற்‌ பங்குபெறு 
வோரே முக்கியம்‌ பெறுகின்றனர்‌. பரிசு 
எனக்கு. வந்தால்‌ என்ன, என்‌ உடன்‌ 
பிறப்பிற்குக்‌ கிடைத்தாலென்ன என்ற 
மனநிலை நமக்கு வந்துள்ளதை நான்‌ 
வரவேற்கிறேன்‌. 


பண்பாட்டாளரும்‌ உயரிய காவியக்‌ 
கவிஞருமான திரு அரங்க சீனிவாசன்‌ 
தலைமையில்‌ இன்று கூடியுள்ள கருத்‌ 
தரங்கு, பாரத சக்தியின்‌ காவியப்‌ 
பண்புகளைப்‌ பல முனைகளில்‌ ஆராயப்‌ 
போகின்றது. 


என்‌ இளைய வயதில்‌ காவியத்‌ திற 
னாய்வில்‌ ஈடுபட்டு ஒரு சிறிய நூல்‌ 
எழுதியதாக நினைவு. எனவே காவி 
யஙகளைப்பற்றிப்‌ பொதுவாகவும்‌, 
பாரத சக்தியைப்‌ பற்றிச்‌ சிறப்பாகவும்‌ 
ஒன்றிரண்டு கருத்தை நான்‌ கூறின்‌, 
அதனை நீங்கள்‌ பொறுப்பீர்கள்‌ என்ற 
நம்பிக்கையுண்டு. 


ஒரு நாட்டின்‌ அரிய சாதனைகள்‌ 
வீறிட்டு எழும்போது காவியம்‌ உருவாகி 
றது. இலியட்டும்‌, ஆடிசியும்‌ கிரேக்கர்‌ 
களின்‌ போர்‌ வெற்றியால்‌ எழுந்தவை. 
தாந்தேயின்‌ டிவைன்‌ காமெடி” மதத்‌ 
தலைமையால்‌ எழுந்தது. மில்டனின்‌ 
“பேரடைஸ்‌ லாஸ்ட்‌ என்ற “சுவர்க்க நீக்‌ 
கம்‌” ஆங்கிலேயரின்‌ செல்வச்‌ செழிப்பு 
தலைமை, மத உந்தலால்‌ எழுந்தது. 
சுத்தானந்தரின்‌ பாரத சக்தி நாட்டு 
விடுதலை, தனி மனிதனின்‌ ஆன்மீக 
சுதந்திரம்‌, தமிழ்ப்‌ பண்பாட்டின்‌ ஆளு 
மையின்‌ உயர்ச்சியைக்‌ காட்டும்‌ சூழ்‌ 
நிலையில்‌ எழுந்தது. 

இந்தக்‌ காலக்‌ கட்டத்தில்‌ இந்திய 
மொழிகள்‌ பலவற்றில்‌ காவியங்கள்‌ பல 
எழுந்தன. கன்னடக்‌ காவியமாக இரா 


மாயண தரிசனம்‌, தெலுங்குச்‌ காவியம்‌ 
ஆகியனவற்றில்‌, இராமாயணத்தைப்‌ 
பின்பற்றிப்‌ புதுக்கூறுகளுடன்‌ பாத்திரங்‌ 
கள்‌ படைக்கப்பட்டன. ஞானபீடப்‌ பரிசு 
பெற்ற சங்கரக்‌ குறுப்பு அவர்கள்‌ உப 
நிசத்துக்‌ கருத்துக்களைத்‌ தமது “ஓடக்‌ 
குழலில்‌' வடித்தார்‌, பழமையின்‌ புத்‌ 
தாக்கமே அவை. ஆனால்‌, பாரத சக்தி 
இராமாயணச்‌ சட்டச்‌ கூட்டிற்குள்‌ நில்‌ 
லாமல்‌ அல்லது சமஸ்கிருத மரபைப்‌ 
புதுமைப்படுத்துதல்‌ என்ற நெறியில்‌ நில்‌ 
லாமல்‌ தமக்கென எம்மதமும்‌ சம்மதம்‌, 
எல்லோரும்‌ வல்லவர்கள்‌ என்ற அடிப்‌ 
படைக்‌ கருத்தை வலியுறுத்த எழுந்தது. 
இதில்‌ எதையும்‌ கண்மூடிப்‌ பின்பற்று 
தல்‌ இல்லை. தெய்வத்‌ தலைவனல்லன்‌ 
சுத்தன்‌. அரசர்களுள்‌, மனிதர்களுள்‌ 
உயர்ந்தவன்‌. ஆன்மீக ஒருமைப்பாடு 
மிக்க மக்களிடம்‌ நல்லாட்சி நடத்தித்‌ 
துறவை மேற்கொள்ள முயல்கிறான்‌, 
எந்தக்‌ குடியரசும்‌ நல்ல மாந்தர்களால்‌ 
துறவு முனைப்புள்ள தலைவர்களால்‌ 
வழிநடத்தப்பட்டாலன்றி நாடும்‌, மக்‌ 
களும்‌ சிறப்புற இயலாது என்ற உண்‌ 
மையை வற்புறுத்துகிறார்‌ ஆசிரியர்‌. 


சங்க இலக்கியங்கள்‌, தேவாரம்‌, 
நாலாயிரம்‌, சேக்கிழார்‌, கம்பர்‌, தாயு 
மானவர்‌, வள்ளலார்‌ முதலிய பண்டை 
யோர்‌ பாவமைப்புக்களே பாரத சக்தி 
யில்‌ ஒளிவிடுகின்றன. ஆனால்‌ சொல்‌ 
மாற்றமும்‌, உருவக உவமை மாற்றமும்‌ 
காணப்படுகின்றன. எனவே சொல்‌ 
லாட்சியில்‌ புதுமையை நாம்‌ நூல்‌ முழு 
வதும்‌ காண முடியும்‌. 


மதத்‌ தலைவர்‌ வாழ்க்கை, அறங்‌ 
கூறும்‌ ஆவல்‌ முதலியவை காப்பியத்‌ 
திற்‌ காணும்‌ “செய்தி போற்றும்‌” பண்‌ 
பைச்‌ சுட்டி நிற்கின்றன. பல இடங்க 


ளில்‌ காலியக்கதை தொய்ந்துவிடுகிறது. 
அனால்‌ சுத்தானந்தரின்‌ கதை சொல்‌ 
லும்‌ கவித்திறமையால்‌ இந்தக்‌ குறை 
ஓரளவு காவியத்‌ திறனை உலைக்க 
வில்லையெனலாம்‌. 


காவிய மாந்தர்களிற்‌ பலரும்‌ உலக 
மாந்தர்களல்லர்‌, இலட்சிய மாந்தர்கள்‌; 
எனவே செயற்கைத்‌ தன்மை சிலவிடங்‌ 
களில்‌ தென்படும்‌. உலகச்‌ சூழ்நிலை 
யிலிருந்து அகன்று நிற்கும்‌ இயல்பும்‌ 
குறையாகத்‌ தென்படும்‌; ஆனால்‌ சுத்தா 
னந்தர்‌ தம்‌ இலட்சியத்தைக்‌ காவியமாக 
வடித்துள்ளார்‌, அவர்‌ அகன்று நிற்கும்‌ 
ஆசிரியர்‌. சீர்திருத்தக்‌ கவிஞரன்று. 
இலட்சிய உலகப்‌ படைப்பாளி, இந்தக்‌ 


கண்ணோட்டத்தில்‌ நாம்‌ கண்டால்‌ 
பாரத சக்தியின்‌ உட்கருவும்‌, உருவாக்‌ 
கமும்‌ குறைகளைவிட, நிறைகள்‌ நிறைந்‌ 
ததாகத்‌ தெளிவிக்கும்‌. மேலும்‌ பல 
இயல்புகளை நீங்கள்‌ கூறவிருக்கிறீர்கள்‌. 


£ர்தூக்கலனைத்தும்‌ படைப்பிலக்‌ 
தியத்தின்‌ சிகரத்தை நாம்‌ எட்டிப்‌ பிடிக்க 
உதவும்‌. வன்மையாகவோ, மென்மை 
யாகவோ கூறினும்‌ நம்‌ குறிக்கோள 
னைத்தும்‌ உலக அரங்கில்‌ முன்னணியில்‌ 
நிற்பதற்குத்தான்‌. பழம்‌ பெருமை பேசு 
வதற்கன்று; புதுப்‌ படைப்பால்‌ தமிழ்த்‌ 
தாய்க்குப்‌ பெருமை சேர்க்கும்‌ முயற்‌ 
சியே! உங்களனைவருக்கும்‌ என்‌ வாழ்த்‌ 
துக்கள்‌. 


ண்ட 


தமிழ்க்‌ கலை 
தமிழ்‌ 4, கலை 3, 4 


மக்களினத்தின்‌ எண்ணப்போக்கில்‌ 
ஓற்றுமை இழையோடியிருக்கும்‌. அத 
னால்தான்‌ எண்ணங்கள்‌ முழுமையாக 
வெளிப்படுகின்றன. 


ஓரே சிந்தனை, பல காலங்களிலும்‌ 
பல இடங்களிலும்‌ பல மொழிகளிலும்‌ 
ஒன்று பட்டு வெளிவருவதற்கு இதுவே 
காரணமாகும்‌. 


சிந்திப்போரின்‌ ஆற்றல்‌, சூழ்நிலை, 
காலம்‌, இடம்‌ முதலிய காரணங்களால்‌ 
சிற்சில வேறுபாடுகள்‌ காணப்படலாம்‌. 
ஆனால்‌ அவை மாறுபாடுகள்‌ ஆவன 
அல்ல. 

சிந்தனையின்‌ வடிவமே சொல்‌. 
சொற்களே இலக்கியங்கள்‌. ஆதலால்‌, 
உலக இலக்கியங்கள்‌ அனைத்திலும்‌ 
ஒருமைப்பாடு ஊடுருவியிருப்பதைக்‌ 
காணலாம்‌, 


ஒரே சிந்தனை பல இலக்கியங்களில்‌ 
காணப்படினும்‌, ஒன்று மற்றொன்றின்‌ 
நகலாகவோ, பிரதிபலிப்பாகவோ 
அமைவதில்லை, அவை ஒவ்வொன்றும்‌ 
தனித்‌ தன்மை பெற்றே நிற்கின்றன. 


மச்களின்‌ உணர்வின்‌ விளக்கமாகக்‌ 
கற்போர்‌ உள்ளம்‌ , கவரும்‌ அழகுத்‌ 
தன்மை கொண்டது கலை. பண்பட்ட 
மக்களின்‌ மனத்தில்‌ எழும்‌ நல்லுணர்வு 


பாரத சக்தியின்‌ காவிய சக்தி 


கவிஞர்‌ அரங்க சீனிவாசன்‌ 


கள்‌, அப்படியே பிறர்‌ மனத்திலும்‌ பதி 
வதற்குச்‌ சாதனமானது கவிதை. 


கவிஞன்‌, தன்‌ உள்ளுணர்வின்‌ 
ஆற்றல்‌, உள்ளக்‌ கிளர்ச்சி, மதிநுட்பம்‌ 
முதலியவற்றால்‌ உலகப்‌ பொருள்களை 
நுனித்து நோக்கி, அவற்றின்‌ வடிவு, 
வண்ணம்‌, பயன்‌ முதலியவற்றை நுண்‌ 
மையாக வெளியிடுகின்றான்‌. 


கவிஞன்‌ வெளியிடும்‌ பாங்கினால்‌, 
அவ்வப்‌ பொருள்களும்‌ தத்தம்‌ இயல்பு 
இழக்காமல்‌, அவன்பெற்ற அனுபவத்தை 
நமக்கும்‌ தருகின்றன. 


வாழ்க்கையில்‌ மனிதன்‌ பெறும்‌ 
அனுபவங்களையே மூலப்‌ பொருளாகக்‌ 
கொண்டு இலக்கியங்கள்‌ எழுகின்றன. 
இவ்வாறு எழும்‌ இலக்கியம்‌, வாழ்க்‌ 
கைக்கு ஏற்புடையதாக இருத்தல்‌ வேண்‌ 
டும்‌. அதுதான்‌ இலக்கியத்தின்‌ பயன்‌. 


இலக்கியம்‌ வாழ்க்கையை ஒட்டிய 
தாக அமையாவிடின்‌, அது பயன்தராது 
சுவையும்‌ தராது. 


நாம்‌ படிப்பது கற்பனை என்றும்‌ 
மறைந்து போனவர்களின்‌ வாழ்க்கை 
அனுபவங்கள்‌ என்றும்‌ நமக்கு எவ்வகை 
யிலும்‌ தொடர்புடையன அல்ல என்றும்‌ 
அறிந்தாலும்‌, நம்‌ அறிவு நிலை மறத்து, 
இலக்கியம்‌ காட்டும்‌ பாத்திரங்களில்‌ 


அவற்றின்‌ உணர்வுகளில்‌ மனத்தை ஈடு 
படுத்தி விடுமானால்‌ அது இலக்கியத்‌ 
இன்‌ வெற்றி எனலாம்‌. 


ஆசையினாலேயே இலக்கியங்கள்‌ 
காட்டும்‌ மெய்ப்பாடுகளில்‌ நாமும்‌ ஆழ்‌ 
இன்றோம்‌. 


பட்டத்துக்கு உரிய ஒரே மகன்‌ துறலி 
யாரிவிட்டதைக்‌ கண்ட தந்தை 


“ரிந்துரம்‌ உந்திய சேவடி ஏனோ 
வெந்துயர்க்‌ கானகம்‌ மேவிய 
தையோ 

சுந்தரப்‌ பூண்கள்‌ சுடர்மணி மேனி 
குந்தை உடுத்திடக்‌ காண்விதி 
என்னே” 


என்று புலம்பும்போது,புத்தன்‌ பெற்றது 
பெருநிலை என்று அறிந்திருந்தும்‌- 
அந்தத்‌ தந்தையுடன்‌ சேர்ந்து நாமும்‌ 
அழத்தானே வேண்டியுள்ளது! 


வாழ்வில்‌ ஒன்றுக்காக - ஒருவருக்‌ 
காக - அழும்போது, பின்விளைவு 
தெரியாமல்‌ அழுகின்றோம்‌. பின்‌ 
விளைவை நன்கு அறிந்திருந்தும்‌, 
இலக்கியப்‌ பாத்திரங்களின்‌ அழுகையில்‌ 
கலக்கின்றோம்‌. இதுவே, வாழ்க்கை 
அனுபவத்துக்கும்‌ இலக்கிய அனுபவத்‌ 
துக்கும்‌ உள்ள வேறுபாடு, 


அழுகையில்‌ மட்டுமல்ல வேறு 
மெய்ப்பாடுகளிலும்‌ அறிவை மறந்து 
ஈடுபடச்‌ செய்வது இலக்கியம்‌. 
“வேங்கைபோல்‌ அதருமம்‌ வேதத்‌ 
L தேனுவைத்‌ 
தீங்குறு கைகளால்‌ செகுக்கக்‌ ai 
ல்‌ கண்டுமே 
ஓங்கிய மாமலை ஒத்த தோளினர்‌ 


தூங்கினர்‌ என்பதோர்‌ சொல்லைக்‌ 
கேட்பமோ! 
“கோவில்கள்‌ யாவையும்‌ கொள்ளை 


போகையில்‌ 

ஆவினம்‌ படுகொலை யாகும்‌ 
போதினில்‌ 

பூவையர்‌ மானமும்‌ புண்பட்‌ 
டேங்கையில்‌ 

பாவியர்‌ தீமையைப்‌ பார்த்தி 

ருப்பமோ!' 
என்ற வீரமுழக்கம்‌ நம்‌ நெஞ்சத்தைத்‌ 
தொட்டு, தோள்களை  நிமிர்த்தத்‌ 


தானே செய்கின்றது! 


பாவிகம்‌; 'பாலிகம்‌' என்பது காவி 
யப்‌ பண்பே” என்பது இலக்கணம்‌, ஒரு 
காப்பியமானது, காப்பியத்துக்குரிய 
வாழ்த்து, வணக்கம்‌, வருபொருள்‌, தன்‌ 
னிகரில்லாத்‌ தலைவன்‌, மலை, கடல்‌, 
நாடு, நகர்‌, பருவம்‌, இருசுடர்த்‌ தோற்றம்‌ 
முதலிய பல உறுப்புக்களைப்‌ பெற்று, 
எண்வகை மெய்ப்பாடுகளும்‌ கொண்டு, 
பல்வகை அணி பெறப்‌ புனையப்படு 
மாயினும்‌, அவையே அவற்றின்‌ குறிக்‌ 
கோள்‌ அல்ல, அவை குறிப்பிடக்‌ ௧௬ 
திய குறிக்கோள்‌ வேறு ஒன்று உண்டு, 
அந்தக்‌ குறிக்கோள்‌ பாலிகம்‌ எனப்‌ 
படும்‌, 


அறன்‌ வலியுறுத்தல்‌ என்பது பல 
இலக்கியங்களுக்கும்‌ பொதுவான குறிக்‌ 
கோள்‌ அகும்‌. 


பிறன்‌இல்‌ விழைவோன்‌ 
திளையொடும்‌ கெடுப 
என்பது கம்ப காவியத்தின்‌ பாவிகம்‌ 


என்பர்‌, 


பொறையிற்‌ சிறந்த கவசம்‌ இல்லை 
என்பது மாபாரதத்தின்‌ பாவிகம்‌. 


வாய்மையிற்‌ கடியதோர்‌ வாளி 

இல்லை 

என்பது கதையின்‌ 
பாவிகம்‌. 


அரிச்சந்திரன்‌ 


பாவிகத்தின்‌ புதுமை: பாவிகம்‌ என்‌ 
பது எப்போதும்‌ ஒன்றாகவே அமையா 
மல்‌, காலம்‌ இடங்களுக்கேற்பப்‌ புதுவ 
தாகவும்‌ அமைவதை எவரும்‌ வரவேற்‌ 
கவே செய்வர்‌, 


இந்தப்‌ பாரத சக்தி எழுந்தகாலம்‌, 
பாரத (நாட்டின்‌) சக்தி விழித்தெழ 
முயன்று கொண்டிருந்த காலம்‌, 


நம்‌ நாடு பன்னூறு ஆண்டுகளாக 
அடிமைப்பட்டுக்‌ கிடந்தது, அடிமைப்‌ 
பட்டோமே என்ற உணர்வுகூட மங்‌ 
கிப்‌ போனது. அடிமை வாழ்வே அதி 
சுகம்‌ என்று பழகிப்‌ போன அவல 
நிலை. நாட்டின்‌ ஒருமைப்பாட்டைக்‌ 
குலைப்பதற்காக அன்னியர்‌ பரப்பி 
விட்ட நச்சுக்‌ கருத்துக்களை உச்சி மேற்‌ 
கொண்டு, சொந்தப்‌ புத்தி இழந்து, 
நமக்குட்‌ பூசலிட்டுக்‌ கொண்டிருந்த 
காலம்‌. 


இந்நிலையில்‌ எழும்‌ காவியம்‌, பிறன்‌ 
இல்‌ விழையாமை, வாய்மை, பொறை 
முதலியவற்றுள்‌ ஒன்றையே பாவிக 
மாகக்‌ கொள்ளுமானால்‌ அது வெறுங்‌ 
குப்பையாய்க்‌ கால வெள்ளத்தில்‌ 
கரைந்துதான்‌ போகும்‌. 


காலத்துக்கேற்பப்‌ பாரத சக்தி, 


தன்‌ பாவிகத்தைப்‌ புதுவதாக அமைத்‌, 


துக்‌ கொண்டது. அதுதான்‌ “தேசியம்‌” 
என்ற சுதந்திர உணர்வு. 


அறம்‌ என்பது பலவகைப்படுவது 
போல, தேசியமும்‌ பல உட்பிரிவுகளை 
உடையது. அஞ்சாமை, வீரம்‌, புரட்சி 


மனப்போக்கு, ஆன்மீக, தத்துவ, சமய 
மறுமலர்ச்சி, அறிவியல்‌ உணர்வு, பண்‌ 
டைய இலக்கிய ஆர்வம்‌, வரலாற்று 
அறிவு, பண்பாட்டிற்‌ பற்று முதலிய 
அனைத்தும்‌ பற்றிய தெளிவும அவற்றை 
நடைமுறைப்‌ படுத்தல்‌ வேண்டும்‌ என்ற 
துடிப்பும்‌ துணிவும்‌ இல்லையேல்‌ தேச 
யம்‌ முழுமை பெறாது. 


தேசியம்‌ என்பது நாட்டு மக்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ அறிந்து கைக்கொள்ள 
வேண்டிய உணர்வு. எத்தகு வளம்‌ 
பெற்ற நாடாயினும்‌ அங்குத்‌ தேசிய 
உணர்வு இல்லாவிடின்‌ அது நாடா 
காது; காடுதான்‌. 


நாடு ஒரு பொய்கையானால்‌, தேசிய 
உணர்வுதான நீர்‌. அந்த நீர்‌ வற்றி 
வறண்டு போகுமாயின்‌, பண்பாடு முத 
லிய மீனகளைப்‌ பகைப்‌ பறவைகள்‌ 
அழித்துவிடும. 


“வெள்ளநீர்‌ வற்றி விட்டால்‌ 
மென்கயதது உலவும்‌ மீனைப்‌ 
புள்ளினம்‌ அலகில்‌ கவ்விப்‌ 
புசித்திடத்‌ தடையொன்று 
உண்டோ? 
தெள்ளிய நாட்டுப்‌ பற்றுத்‌ 
தீர்ந்திடில்‌, உரிமை தன்னைக்‌ 
கொள்ளை கொண்டு அயல்நாட்‌ 
டார்கைக்‌ 
கொள்வதைத்‌ தடுத்தல்‌ ஆமோ? 


“நாட்டுப்‌ பற்று இழப்பு, கேட்டுக்கு 
அழைப்பு' என்று புதுமொழி புனைவது 
சாலப பொருந்தும்‌. 


துணைக்‌ கதைகள்‌: இலக்கியங்கள்‌, 
தாம்‌ குறிப்பிடும்‌ பாவிகத்தை வலி 
யுறுத்த ஏதாவது ஒரு துணைக்‌ கதை 
யைக்‌ குறிப்பிடுவதுண்டு, 


கம்பர்‌ காவியம்‌ பிறர்மனை நயவா 
மையைப்‌ பாவிகமாகப்‌ பெற்றது என்‌ 
பதைச்‌ லெர்‌ மறுப்பதுண்டு. இராம 
னைப்‌ பரம்பொருளாக்கி, அவனை 
அடைந்தார்‌ அனைவரும்‌ இம்மை மறு 
மைப்‌ பயன்களைப்‌ பெறுவர்‌ என்ப 
தைக்‌ காட்டுவதால்‌, அதன்‌ பாவிகம்‌ 
£டுதய்வ பக்தியே' என்பவரும்‌ உண்டு. 


தெய்வபக்தி ஒருமுகப்பட்டது. ஆத 
லால்‌ அதை விளக்குவதற்கு இரணியன்‌ 
வதைப்படலம்‌ எனற துணைக்‌ கதை 
ஒன்று மட்டும கூறினான கம்பன்‌. 


முன்பே கூறியது போல்‌ தேசியம்‌ 
பலமுகப்பட்டதாதலால்‌, அவை ஓவ்‌ 
வொன்றையும்‌ விளக்குவதற்குப்‌ பற்பல 
துணைக்‌ கதைகளைப்‌ பாரதசக்தி பெற்‌ 
றுள்ளது. 


நாடகக்‌ காப்பியம்‌: கருத்துக்கு மட்டும்‌ 
இன்பம்‌ தருவது இயல்‌. கருத்துக்கும்‌ 
காதுக்கும்‌ களி தருவது இசை. கருத்து, 
காது, கண்‌ ஆதிய மூன்றுக்கும்‌ மகிழ்‌ 
வூட்டுவது நாடகம்‌. 

கம்பர்‌ காவியம்‌, “கம்ப நாடகம்‌ 
எனப்‌ பெயர்‌ பெற்றாலும்‌, அதில்‌, 
நாடக அமைப்புமுறை வெளிப்படை 
யாகத்‌ தெரியவில்லை. 


இதுகாறும்‌ எழுந்த காப்பியங்களில்‌, 
இலம்பு ஒன்றுதான்‌ நாடகக்‌ காப்பியம்‌ 
என்னும்‌ தகுதி பெற்றுள்ளது எனக்‌ 
கருதலாம்‌. காதைகள்‌ இயல்‌ காட்டுவன, 
வரிப்பாடல்கள்‌ இசைக்கு உரியன. 
உரையாடல்கள்‌ நாடக முறைக்கு ஏற்பு 
உடையன. 


சிலம்புக்குப்‌ பிறகு, உருவான நாட 
கக்‌ காப்பியம்‌ பாரத சக்தி ஒன்றுதான்‌ 
எனலாம்‌, 


பாடல்கள்‌ அனைத்தும்‌ இயல்‌ தமி 
மால்‌ இயன்றுள்ளன. ஓவ்வொரு யாப்‌ 
புக்கும்‌ சந்தம்‌, இராக, தாள அமைப்பு 
கள்‌ உண்டு. ஆதலால்‌ அவை இசைக்கும்‌ 
உரிமை ஆதினறன. மேலும்‌, இடை 
யிடையே சில (தாழிசை) இசைப்‌ பாடல்‌ 
களும்‌ உண்டு. நாடக முறை உரை 
யாடல்களும்‌ உண்டு. 


வளையாபதிப்‌ படலத்தில்‌ வயிரன்‌- 
பத்தினியின்‌ உரையாடலை நாடக 
முறைக்குக்‌ குறிப்பிடலாம்‌. 


வயிரன்‌: உன்சொல்‌ கேளேன்‌. உடனே 
செல்‌ செல்‌. மீண்டும்‌ பேசினால்‌ 
ஆண்டு தொறும்‌ தரும்‌ ஆடை 
யும்‌ பணமும்‌ அகப்படாது. 


பத்தினி: கணவரே! இந்தக்‌ குணக்கேடு 
ஏனோ?வாய்மை சொன்னேன்‌. 
வளைந்து கொடுப்பீர்‌! 


வயிரன்‌: வளையேன்‌ உனக்கு. வாய்மை 
தனக்கும்‌ வளையேன்‌. 


பத்தினி: உம்‌ பெயர்‌ வளையா பதி 
எனச்‌ சொல்லக்‌ கேட்டேன்‌. 


வயிரன்‌: ... செல்லடீ! செல்‌ செல்‌. இனிப்‌ 
பேச்சில்லை. என்றன்‌ சேவகர்‌ 
வருவார்‌. வழிப்பணம்‌ தருவார்‌ 
செல்‌ செல்‌. 


இந்த உரையாடல்‌ மனத்தைத்‌ 
தொடுவதாக அமைந்த நாடக அமைப்‌ 
பில்‌ உள்ளதைக்‌ காணலாம்‌, 


தனித்தன்மை. தேசியத்துக்குத்‌ தடை 
யாக இருப்பது .சாதி, சமய இன வேறு 
பாடேயாகும்‌. இந்த வேறுபாட்டைச்‌ 
சாடிப்‌ பேசாத கவிஞர்கள்‌ அன்றும்‌ 
இல்லை; இன்றும்‌ இல்லை. ஆயினும்‌ 
காலச்‌ சூழ்நிலையால்‌, பாரதசக்தியில்‌ 


% 


(2 


பேசப்‌ பெறும்‌ சாதி சமயச்‌ சாடலுக்கு 
ஒரு தனித்துவம்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌ 


“சாதிப்‌ பித்தம்‌, சமயப்‌ பித்தம்‌? 
இனத்தின்‌ பித்தம்‌ மனத்தின்‌ 
பித்தமே 
நாதா கேளீர்‌! நாமெல்லாம்‌ தமிழர்‌ 
தமிழ்த்தாய்‌ பெற்ற அமிழ்தப்‌ 
புதல்வர்‌ 
ஒருதாய்‌ மக்கள்‌ ஒருகுலம்‌ ஆவார்‌. 
சாதி பேசும்‌ சூடுதலாம்‌ இடையே 
வந்து புகுந்த வழக்கே ஆகும்‌ 
சங்க காலத்‌ தமிழ ரிடையே 
விரமும்‌ கலையும்‌ வெற்றிப்‌ 
பொலிவும்‌ 
நிரம்பிய ஒற்றுமை நிலவிய தாலே 
ஒருகுல உணர்ச்சி ஓங்கிய தாலே 
அவரவர்‌ தொழிலை அவரவர்‌ 
செய்து 
செயலின்‌ பயனைத்‌ தேசம்‌ வாழவே 
ஈந்து துய்த்துச்‌ சாந்த நேயராய்‌ 
வாழ்ந்தார்‌. அநத வாழ்வைச்‌ 
சிதைத்தது 
சாதி என்னும்‌ சங்கடச்‌ சனியே! 


வீரமும்‌ கலையும்‌ வெற்றிப்‌ பொலிவும்‌ 
இல்லாமை, ஒன்றே குலம்‌ என்ற 
உணர்ச்சி இழந்தமை, தமிழ்‌ மனப்‌ 
பான்மை மறந்தமை,அவரவர்‌ தொழிலை 
அவரவர்‌ செய்யாமை, ஆகியனவே சாதி 
சமய வேற்றுமைக்குக்‌. காரணம்‌ என்று 
பேசுவதுதான்‌ இக்‌ காப்பியத்தின்‌ தனித்‌ 
தன்மையாகும்‌. 


அணி நலன்கள்‌: காவியத்துக்கு அழகு 
இன்றியமையாதது, அந்த அழகைத்‌ 
தான்‌ அணி என்கிறோம்‌. அணிகளுக் 
கெல்லாம்‌ பிறப்பிடமானதும்‌ தலைமை 
சான்றதும்‌ ஆன அணி, உவமையே! 


ஒரு கவிஞனின்‌ புலமைக்கு அளவு 


கோலாச அமைவது, அவன்‌ கையாளும்‌ 
உவமையே எனலாம்‌. 


இரத்தினச்‌ சுருக்கம்‌, உவமான 
சங்கிரகம்‌ என இரு நூல்கள்‌ உண்டு, 
அவை இன்ன இன்னவற்றுக்கு இன்ன 
இன்னவற்றையே உவமையாக்க வேண்‌ 
டும்‌ என்று விதி வகுக்கின்றன. 


அனைத்துக்‌ கவிஞரும்‌ அந்த நூல்‌ 
களின்‌ வழியிலே உவமை கூறத்‌ தொடங்‌ 
கினால்‌ கவிதைகள்‌ புதுமையோ, 
சுவையோ பெறமாட்டா. அவை கூறியது 
கூறல்‌ என்னும்‌ குற்றத்தின்பாற்பட்டு 
வெற்றுரைகளாக முடியும்‌. 


ஆதலால்‌, காலந்தோறும்‌ கவிஞர்‌ 
கள்‌ புதுப்புதிய உவமைகளைக்‌ கை 
யாண்டு தமிழுக்குப்‌ புதுப்‌ பொலிவும்‌ 
வலிவும்‌ தந்து வருகின்றனர்‌. 


பாரத சக்தி, பிற காப்பியங்களில்‌ 
காணமுடியாத காலத்துக்கேற்ற கவர்ச்சி 
யான பற்பல உவமைகளைப்‌ பக்கந்‌ 
தோறும்‌ பரப்பி வைத்துள்ளது. 


அவை முழுவதுமாகத்‌ திரட்டி 
ஆராய்வதற்கு நேரம்‌ போதாது. 


பதச்சோறாக ஒன்‌ றிரண்டு மட்டும்‌ 
காண்போம்‌. அவை சுத்தானந்த பாரதி 
யாரின்‌ அறிவின்‌ சிறப்பாக, அழகின்‌ 
விரிப்பாக, அகத்துக்கு இனிப்பாக, 
அறத்தின்‌ தொகுப்பாக அமையக்‌ காண 
லாம்‌, 


சரயு நதிக்குத்‌ தாய்முலையை 
உவமை கூறினான்‌ கம்பன்‌. ஆற்றுக்கு 
உவமை பற்பல கவிஞரும்‌ கூறியுள்ளனர்‌. 
சுத்தானந்தர்‌ கூறும்‌ உவமை தனித்‌ 
தன்மை உடையது. 


ஆர்வக்‌ கரைபுரண்டோடும்‌ தெய்‌ 
வக்‌ கவியை, விமலையாற்றுக்கு உவமை 
யாக்குவது வியப்பாக அமைகின்றது. 


ஆற்றின்‌ அலைகளுக்கு, 


“அரன்பொது மன்றில்‌ ஆடும்‌ 
ஆனந்தக்‌ கூத்தைப்‌ போலும்‌ 
பரமனைப்‌ பரவு தின்ற 
பக்தர்பா மாலை போலும்‌ 
துரியரின்‌ வீணா கானம்‌ 
தொனிக்கும்‌ஓங்‌ காரம்‌ 
போலும்‌' 


என்று உவமைகள்‌ அடுக்கப்படுகின்றன. 


பாண்டி. லாடும்‌ 
பாலகரின்‌ கூட்டமோ! 
தேவ தேவ ஸனைத்தொ மும்தி 
ருத்தொண்‌ டர்க ரங்களோ! 
யாவு மான மெய்ப்பொருள்‌ 
இறைவனை இடைவிடா 
நாவு கோடி கோடி யால 
நவிலுகின்ற வேதமோ”! 


பயாவுவேலை 


என்று கடல்‌ அலைகளைக்‌ கண்டு 
காட்டிக்‌ கழிபேருவகை தருகின்றது 
பாரத சக்தி. 


வெங்கனல்‌ கக்கிடும்‌ வெடிகள்‌ வாய்‌ 
மூடி மறைந்தமை, வாய்மை முன்‌ பங்க 
முற்றிடும்‌ பொய்யைப்‌ போல இருந்த 
தாம்‌. 


பிரதாப சிம்மன்‌ அரசு இழந்தான்‌; 
அரசன்‌ என்ற பெயரை இழக்கவில்லை. 
அந்நிலையை வெறுத்துப்‌ பேசும்போது, 


“வீடிலாத வியன்குல வாழ்க்கையும்‌ 

பீடிலாத பெருஞ்சொல்‌ விளக்கமும்‌ 

ஏடிலா எழுத்‌ தாணியும்‌ என்னவே 

நாடிலா முடி நம்மை நகுவதே! 
என உவமைகள்‌ பல பொங்கி வரு 
கின்றன. 


10 


பகைப்‌ படைகள்‌ வளைந்தது, 
செய்வினைப்‌ பயன்‌ சேர்வது போலு 
மாம்‌. 

கருமியின்‌ கையும்‌ கொல்வோன்‌ 
கடுமுக நோககும்‌ போல, 
சிங்கமும்‌ சீறுகின்றனவாம்‌. 


வேங்கையும்‌ 


ஒருவன்‌ துயர்ப்படுவதற்கு மத்துறு 
தயிரை உவமையாகப்‌ பலரும்‌ கூறுவர்‌. 
கம்பனும்‌ இந்த உவமையைக்‌ கையாண்‌ 
டுள்ளான்‌. செக்கில்‌ ஆடும்‌ எள்ளும்‌ 
உவமையாவது புதிதலல. ஆனால்‌ 
“மணை உடை பஞ்சு” உவமையாவது 
புதுமை மட்டுமல்ல; அருமையாகவும்‌ 
இனிமையாகவும்‌ உள்ளது. 


“அடர்திரை சிலிர்த்தெழும்‌ ஆழிச்‌ 
சிங்கத்தின்‌ பிடர்‌ தலையேறிய பெரிய 
வீரன்‌” என்று, கடலைச்‌ சிங்கமாகவும்‌ 
அலையைப்‌ பிடரி மயிராகவும்‌ உருவகப்‌ 
படுத்துவது உவகை தருகினறது. 


காதல்வாய்ப்‌ புலன்கள்‌, கடன்பட்‌ 
டார்‌ கவலை, ஈதல்‌ இல்லாது பூட்டி 
இருப்பினில்‌ உறங்குகின்ற செல்வம்‌ 
ஆகிய இவையெல்லாம்‌ ஆங்காங்கே 
தலை நீட்டி என்னைப பார்‌! என்‌ எழி 
லைப்‌ பார்‌! என்று ஏக்கழுத்தம்‌ கொள்‌ 
கின்றன. 


சந்த நலம்‌: ஆம்‌ பொருளும்‌ அணி 
நலமும்‌ மட்டும்‌ ஒரு காவியததின சிறப்‌ 
புக்குப்‌ போதுமானவை அன்று. சொல்‌ 
லியவாய்‌ சுவையேனும்‌ சொல்லழகு 
வேண்டும்‌. சொல்லுக்கு அழகூட்டுவது 
சந்தம்‌. உயிரூட்டுவது சந்தம்‌ என்றாலும்‌ 
தவறாகாது. எவ்வகை மெய்ப்பாட்டுச்‌ 
கும்‌ ஏற்புடைத்தாகச்‌ சந்தம்‌ அமைதல்‌ 
வேண்டும; அந்த வகையில்‌ பாரத சக்தி 
தலைநிமிர்ந்து நிற்கின்றது. 


“நடுநடுங்கி நரிகளும்‌ ஓடிடப்‌ 
படபடப்பொடு பாதலம்‌ ஆடிடக்‌ 
கடகடத்தெழு காற்றும்‌ பதறிட 
இடிமு மக்கம்‌ எழுந்ததுஅவ்‌ 
வெல்லையே” 


என்று பாடும்‌ போது, (ஆம்‌. பாடலைப்‌ 
பாடத்தான்‌ வேண்டும்‌. படித்தல்‌ 
கூடாது) இடி முழக்கம்‌ நம்‌ காதில்‌ 
படத்தானே செய்கின்றது! 


£குண்டுபட்ட உயிர்‌ துண்டுபட்டு 
விழக்‌ குருதி மாரிஎனச்‌ 
கொட்டவே 

கண்டதுண்டமுறக்‌ காய வாக்கை 
யினைக்‌ 

கழுகு நாய்‌ நரிகள்‌ கெளவுமே! 


“சுற்றினர்‌ சுற்றி வளைத்தார்‌! 
பற்றினர்‌ பற்றி மிதித்தார்‌! 
எற்றினர்‌ எற்றி அடித்தார்‌! 
பற்றலர்‌ சட்டினி ஆனார்‌! 


“சாய்ந்து சாய்ந்த ரக்கரும்‌ 
தேய்ந்து தேய்ந்து வீழவே 
பாய்ந்து பாய்ந்து வீரரும்‌ 
காய்ந்து காய்ந்து மோதினார்‌. 


என்ற கவிதைகள்‌, போர்‌ நிகழ்ச்சியைக்‌ 
கண்‌ முன்‌ நிறுத்துகின்றன அல்லவா! 

இவ்வாறே நிகழ்ச்சிகட்கு ஏற்ற 
வண்ணம்‌ பற்பல வணிகச்‌ சந்தங்கள்‌ 
நூல்‌ முழுதும்‌ உள்ளன. 


முடிவுரை: பாரதசக்தி ஒரு வரலாற்று 
நூல்‌ அன்று. ஆனால்‌ வரலாறு 
களின்‌ சங்கமம்‌ 
பாரதசக்தி, ஓரு தத்துவ நூல்‌ 
அன்று. அனால்‌ தத்துவங்‌ 
களின்‌ சாரம்‌ 
பாரதசக்தி, ஒரு சமய நூல்‌ அன்று. 


ஆனால்‌, அறங்களுக்கு எல்லாம்‌ 
அணி விளக்கம்‌. 

பாரத சக்தி, ஒரு கலைக்‌ களஞ்‌ 
சியம்‌ அன்று. ஆனால்‌, கலை 
களின்‌ கருவூலம்‌, 


பாரத சக்தி, ஒரு வீரகாலியம்‌ 
அன்று. ஆனால்‌, வீரத்தின்‌ 
சாரம்‌. 


பாரதசக்தி, ஓர்‌ இசை நூல்‌ அன்று 
ஆனால்‌ இசைகளை இனங்‌ 
காட்டும்‌ வழிகாட்டி 


பாரத சக்தி, ஒரு புறப்பொருள்‌ 
(போர்‌) நூல்‌ அன்று. ஆனால்‌ 


போர்‌ முழக்கம்‌ கேட்கும்‌ 
பாசறை, 
பாரத சக்தி, ஓர்‌ அகப்பொருள்‌ 


நூல்‌ அன்று, ஆனால்‌ அகத்‌ 
திணை இன்பம்‌ வழியும்‌ தேன்‌ 


அருவி. 
பாரதசக்தி, ஒரு பக்திநூல்‌ அன்று. 
ஆனால்‌, 
தேசபக்தி தெய்வபக்திகள்‌ 


சுரக்கின்ற அருள்‌ ஊற்று. 

தொட்ட தொட்ட இடமெல்லாம்‌ 
சுவை சொட்டுகின்ற இந்தக்‌ காப்பியம்‌ 
எழுந்த காலத்தில்‌ நாம்‌ வாழ்கின்றோம்‌ 
என்பதே நமக்குப்‌ பெருமை. இத்தகைய 
காப்பியத்துக்குப்‌ பெரும்‌ பரிசு தந்து 
பாராட்டி தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
தன்‌ தகுதியை உயர்த்திக்‌ கொண்டுள்‌ 
ளது. 

தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, இதே 
முறையில்‌ தரம்‌ பிறழாமல்‌, பண்பட்ட 
நூல்களுக்கு மட்டுமே பரிசுகள்‌ தருதல்‌ 
வேண்டும்‌ என்று வேண்டி விடை பெறு 
கின்றேன்‌. வணக்கம்‌, 


தமிழ்க்‌ கலை 
தமிழ்‌ 4, கலை 3 4 


பாரத சக்தி பாத்திரங்களில்‌ தத்துவ அடிப்படைகள்‌ 


சுத்தானந்தரின்‌ பாரதசக்தி, தத்து 
வக்‌ கருத்துக்கள்‌ உள்ளிட்ட ஒரு தொடர்‌ 
உருவகக்‌ காப்பியம்‌ (allegorical epic) 
அகும்‌. அவரே இதனை நூலின்‌ இறு 
இயில்‌, 


“ஏத்திறத்தினர்‌ ஏற்றமும்‌ பேணியே, 
தத்துவப்‌ பெயர்தந்த பெருங்கதை 
ஓத்துலகம்‌ உயர்நிலை வாய்ந்திட 
வைத்த மாநிதியென்ன வழங்குமே” 


என்று தெரிலிக்கிறார்‌. தமிழ்‌, ஆங்கிலம்‌, 
பிரெஞ்சு, ஆகிய முவ்விலக்கியங்களும்‌ 
அறிந்த அவர்க்குப்‌ பன்யனின்‌ புனிதப்பய 
ணியின்‌ முன்னேற்றம்‌(The Pilgrim’s Pro- 
87088), ஸ்பென்சரின்‌ வனதேவதை அரசி 
(The Faerie Queen) இருத்தக்கதேவரின்‌ 
ஒவகடிந்தாமணி,  சுந்தரம்பிள்ளையின்‌ 
மனோன்மணியம்‌ சிவப்பிரகாசரின்‌ பிரபு 
லிங்கலிலை ஆகியவை முன்மாதிரிகளாக 
அமைந்திருக்க வேண்டும்‌. இவை யாவும்‌ 
தத்துவ உட்பொருள்‌ கொண்ட உருவ 
கங்களில்‌ அமரத்துவம்‌ வாய்ந்தவை. 


ஸ்பென்சரின்‌ அற்புத நவிற்சிக்‌ 
காவியத்தில்‌ அரசியல்‌ உருவகம்‌ 
(Political allegory), சமய உருவகம்‌ 


(religious allegory) ஆகிய இரண்டும்‌ 
இணைந்து இயங்கக்‌ காணலாம்‌. ஒவ்‌ 
வொரு முக்கிய பாத்திரமும்‌ ஒரு சமயக்‌ 
கருத்தையும்‌ ஒரு குறிப்பிட்ட வரலாற்று 
மனிதரையும்‌ சுட்டி நிற்கும்‌. சுத்தானந்‌ 


ப, மருதநாயகம்‌ 


தரின்‌ பாரதசக்தி யில்‌ அதன்‌ உட்பொருள்‌ 
ஐந்து நிலைகளில்‌ இலங்குகிறது. அது 
ஓரே கதையில்‌ அவரது ஆன்ம வரலாறு, 
இந்தியாவின்‌ ஆன்ம வரலாறு, இந்தி 
யாவின்‌ விடுதலை வரலாறு, கிழக்கிற்கும்‌ 
மேற்கிற்கும்‌ நிகழ்ந்து வரும்‌ தத்துவப்‌ 
போர்‌, ஒவ்வொரு மனிதனும்‌ மேற்‌ 
கொள்ள வேண்டிய ஆன்மப்‌ போர்‌ 
ஆகிய ஐந்தையும்‌ இனங்காட்டி நிற்‌ 
கிறது. மூலக்கதை, கிளைக்கதை நிகழ்ச்சி 
கள்‌, பாத்திரங்கள்‌ அல்லது கவிதைகள்‌ 


மூலமாக இப்பொருள்களை மறை 
முகமாகவும்‌ வெளிப்படையாகவும்‌ 
ஆசிரியர்‌ உணர்த்துகிறார்‌. இவை 


ஐந்தும்‌ சில இடங்களில்‌ தனித்தனியாக 
வும்‌ பலவிடங்களில்‌ ஒன்றோடொன்று 
பின்னிப்பிணைந்தும்‌ இயங்குகின்றன. 


யோகியார்‌ தமது ஆன்மப்‌ போராட்‌ 
டத்தை இந்நூலில்‌ விவரிக்கின்றார்‌ 
என்பதை அவரது கூற்றும்‌ தெளிவாக்கு 
கின்றது. வ.வே.சு. ஐயர்‌ தமது 
மதிப்புரையில்‌ “எனது ஆப்த நண்பர்‌ 
ஸ்ரீ சுத்தானந்த பாரதிகளும்‌, தமது 
வாழ்வையே உருக்கி, பாரத சக்தியாக 
வார்த்ததாகச்‌ சொல்வது உண்மையே 
இது, அவர்‌ வாழ்வே என்பதை, நான்‌ 
பக்கத்திலிருந்து தினம்‌ தினம்‌ அறிதி 
றேன்‌''” என்று கூறுகிறார்‌. கதைத்‌ 
தலைவன்‌ அவரது பெயராலேயே 
சுத்தன்‌ என்று அழைக்கப்படுகின்றான்‌. 


அவருக்கு ஞானோபதேசம்‌ அருளிய 
ஞானசித்தரின்‌ பெயரைச்‌ சுத்தனுக்கு 
வழிகாட்டியாய்‌ அமையும்‌ சித்திமான்‌ 
எனும்‌ அமைச்சருக்கும்‌ தமது குருக்‌ 
களில்‌ ஒருவரான சுவாமி சத்தியானந்‌ 
தரின்‌ பெயரைச்‌ சுத்தனின்‌ தந்தைக்கும்‌ 
சூட்டியுள்ளார்‌. அவர்‌ இளமையிலேயே 
இந்தியா முழுவதும்‌ சுற்றிப்‌ பல ஆசிர 


மங்களிலும்‌ குருகுலங்களிலும்‌ தங்கிப்‌ 
பல மதவுண்மைகளைக்‌ கண்டறிந்தது 
போன்றே சுத்தனும்‌ பலவிடங்கள்‌ 


சேர்ந்து சாருவாகம்‌, சாக்தம்‌, புத்தம்‌, 
சைனம்‌, யூதம்‌, கிறித்துவம்‌, இஸ்லாம்‌, 
சீக்கியம்‌, வைணவம்‌, சைவம்‌ ஆகிய 
எல்லா மதங்களின்‌ தத்துவங்களையும்‌ 
அறிகின்றான்‌. இறுதியில்‌ யோக மார்க்‌ 
கத்தின்‌ சிறப்பறிந்து அவர்‌ யோக 
சமாஜம்‌ நிறுவியதுபோல்‌ அவன்‌ யோக 
சங்கத்திற்குத்‌ தலைவனாகிறான்‌. அவர்‌ 
யோக நூல்கள்‌ பல எழுதினார்‌. அவன்‌ 
யோகசித்தி என்ற பெருநூலைத்‌ தொகுக்‌ 
இறான்‌. அவர்‌ இந்திய விடுதலைப்‌ 
போரில்‌ பங்கு கொண்டதோடன்றித்‌ 
தஞ்சைச்‌ சிற்றூர்‌ ஒன்றில்‌ மக்கள்‌ நல்‌ 
வாழ்வுக்கான பல திட்டங்களைச்‌ 
செயல்படுத்தி அதனை மேம்படுத்தி 
னார்‌. சுத்தனோ புண்ணிய பூமியை 
- அரக்சுரிடமிருந்து விடுவிக்கப்‌ பெரு 
முயற்சிகள்‌ செய்வதோடு யோக 
சாம்ராஜ்யத்தை நிலை நாட்டி அதன்‌ 
மக்களைத்‌ தேவ சாதியராக மாற்றும்‌ 
மூயற்சியிலும்‌ வெற்றி பெறுகிறான்‌. 
இவ்வகைகளில்‌ சுத்தன்‌ வாழ்க்கை 
சுத்தானந்தரின்‌ உண்மை வரலாற்றை 
ஒத்து அமைகிறது. 


பாரதசக்தி. இன்னொரு நிலையில்‌, 
இந்தியாவின்‌ ஆன்ம வரலாறாகவே 
அமையவும்‌ காணலாம்‌.அதன்‌ ஆன்மிகச்‌ 
சிறப்பு பலவிடங்களில்‌ பேசப்படுகிறது. 
புண்ணிய பூமிப்படலத்திலே 


13 


“£ தருமத்தால்‌ வெற்றி; யோக 
சாதனமாகச்‌ செய்யுங்‌ 
கருமத்தால்‌ வெற்றி; செஞ்சொற்‌ 
கவிகளால்‌ வெற்றி; ஆன்ம 
வொருமையால்‌ வெற்றி; அன்பின்‌ 
உள்ளத்தால்‌ வெற்றி; தெய்வப்‌ 
பெருமையால்‌ வெற்றி யோங்கிப்‌ 
பிறங்கிய திந்த நாடே!” 


என்கிறார்‌. சத்தியனின்‌ தலைநகர்‌ சித்தி 
நகர்‌ என்றமைக்கப்படுகிறது. பாரதத்‌ 
தின்‌ ஆன்மிகத்‌ தொன்மையை விளக்‌ 
குதற்கென்றே இராமாயண, பாரதக்‌ 
கதைகள்‌ திளைக்கதைகளாகக்கப்படு 
தின்றன. இராமகிருஷ்ணர்‌, விவேகானந்‌ 
தர்‌, புத்தர்‌, மகாவீரர்‌, குருநானச்‌, 
ரமணர்‌, அரவிந்தர்‌ ஆகியோர்‌ தனித்‌ 
தனிப்‌ படலம்‌ பெறுகின்றனர்‌. 


“முன்னை யிலங்கை அரக்கர்‌ அழிய 
முடித்தவில்‌ யாருடைவில்‌? -எங்கள்‌ 
அன்னை பயங்கரி பாரத தேவிநல்‌ 
ஆரிய ராணியின்‌ வில்‌'' 


“போர்க்களத்‌ தேபர ஞானமெய்க்‌ 
கதை 
புகன்ற தெவருடையவாய்‌? - பகை 
தீர்க்கத்‌ திறந்தரு பேரினள்‌ பாரத 
தேவி மலர்த்திருவாய்‌”'* 
என்ற பாரதியின்‌ வரிகளை மனத்திற்‌ 
கொண்டு அதன்‌ ஆன்மீக வுயர்வை 
வலியுறுத்தும்‌ புராணக்கதைகளையும்‌ 
வரலாற்று நிகழ்ச்சிகளையும்‌ நூலின்‌ 
இடையிடையே புகுத்‌ தியுள்ளார்‌.இராமா 
னுசனும்‌, கண்ணனும்‌, இராமதாச 
ரும்‌, குருகோவிந்தரும்‌, தயானந்தரும்‌, 
வள்ளலாரும்‌ இன்னும்‌ பல ஆன்மீக 
வீரர்களும்‌  பாரதசக்திபின்‌ பாத்திரங்‌ 
களாகவே மாறிவிடுகின்றனர்‌. பாரத 
பூமி பல மதத்தினரையும்‌ வரவேற்றுப்‌ 
பல மதக்‌ கருத்துக்களையும்‌ தத்துவன்‌ 
களையும்‌ சீரணித்து ஆன்மீசு வளம்‌ 


பெற்றதைக்‌ கவியோகி சறப்பிக்கிறார்‌. 
இமாலயப்பட.லத்தில்‌, 


“ருத்த வேத சித்தாந்தச்‌ 
சுடர்களும்‌, 
புத்த ஜைன கன்பூசி மதத்தரும, 
பக்த ஏசுரசூல்‌ பஹாய்‌ பாரதில்‌ 
ஒத்த பல்மதம்‌ ஒங்கு நாடுவிதோ? 
சமரஸத்‌ திருச்‌ சந்நிதி யானதோ, 
நிமலர்‌ மெய்த்தவஞ்‌ செய்யு 
நிலையமோ?” 


என்று பாடுகின்றார்‌. ஆன்மீக வலி 
யினாலே அரக்கமனம்‌ கொண்டாரின்‌ 
அழி செயல்களையெல்லாம்‌ வென்று 
பாரதபூமியே உலகின்‌ வழிகாட்டியாய்‌ 
உயர்வுறும்‌ என்ற தமது நம்பிக்கையை 
மீண்டும்‌ மீண்டும்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
சுத்த சசி காண்டத்தில்‌ புது நாட்‌ 
படலத்தில்‌. 


“சோக மோகத்தைத்‌ துரத்திடும்‌ 
தூயசிற்சக்தி 
யோகமேதரும்‌ உத்தம நித்திய சக்தி 


ஏகமாகி யிவ்வுலகெலாம்‌ இலக 
யானந்த 
போக மீந்திடும்‌ புண்ணிய பாரத 
சக்தி" 


என்றும்‌, சுத்த வாணிப்‌ படலத்தில்‌, 
“இத்தி நகரிலே தேவ ஜாதியை 


நாட்டிய பிறகு ஞால மெல்லாம்‌ 
பாரத சக்தியைப்‌ பரப்பிப்‌ 
பரப்பியே 
யோகமே வாழ்வாய்‌ உருக்கொளச்‌ 
செய்வோம்‌?” 
என்றும்‌ முரசறைகின்றார்‌. 


பிறிதொருநிலையில்‌ பாரதசக்நியை 
இந்தியாவின்‌ விடுதலை வரலாறு கூறும்‌ 


காவியமாகவும்‌ காணலாம்‌. மாவலி, 


தூமகேது தலைமையிலான அரக்கர்கள்‌ 
இந்தியாவை அடிமைப்படுத்திப்‌ பல்‌ 
லாண்டுகள்‌ ஆட்சிபுரிந்த ஆங்கிலேயரை 
யும்‌ சத்தியனின்‌ தம்பியாயிருந்தும்‌ 
அவனுக்கே துரோகம்‌ புரிந்த கலியன்‌ 
இந்தியராய்ப்‌ பிறநதும்‌ அந்நியருக்கு 
அடிவருடிகளாய்ப்‌ பதவிக்காக அவர்‌ 
களுக்கு நாட்டைக்‌ காட்டிக்‌ கொடுதத 
கோடரிக்‌ காம்புகளையும்‌ குறிப்பர்‌. 
சித்திமாநகருள்‌ கலியன்‌ தலைமை 
யிலான தானவர்‌ புகுந்ததை ஆங்கிலே 
யர்‌ வணிகம்‌ செய்யவந்து நாட்டைக்‌ 
கைப்பறறியதைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ 
வருணிக்கிறார்‌. 


“எவ்வகை வந்தனர்‌ என்று 


காணிலோம்‌ 
வெவ்வியர்‌ பலப்லவேடங் 

கொண்டனர்‌ 

““அணியணியாக நீள்‌ ஆழிச்‌ 
செல்வத்தைக்‌ 

கொணர்‌ பெருங்கப்பலில்‌ 
கூலிவேலைசெய்‌ 
பணியினர்‌ வந்தனர்‌; பதுங்கிப்‌ 
பின்பல 

வணிகரும்‌ வந்தனர்‌; வாங்கி 
.விற்கவே''. 
“துணி நிறை மூட்டையைச்‌ சுமந்து 
விற்றவர்‌, 
அணிபெறுங்‌ கடைகளை அகல 
நாட்டினார்‌; 
தணிவினைக்‌ காட்டியே . தயவைப்‌ 
பெற்றதும்‌ 
துணிவினைக்‌ காட்டினர்‌ துறை 
முகங்களில்‌'” 
“பக்தர்‌ போல்‌ சிற்சிலர்‌ பகட்டி 
வந்தனர்‌; 
சித்தர்‌ போல்‌ சிற்சிலர்‌ செகத்தை 
யேய்த்தனர்‌; 


14 


சத்தர்‌ போல்‌ சிற்சலர்‌ தந்திரம்‌ 
செய்தார்‌; 
ஏய்க்கும்‌ 
வஞ்சரே”', 


எத்தர்கள்‌ ஊரினை 


, “அங்கொரு மன்னனை ஆதரித்த பின்‌ 
இங்கொரு மன்னனை இழிவு 

செய்குவார்‌ 

உங்களுக்‌ கேயினி யுதவி யென்றவர்‌ 

தங்களுக்கு தவியை நாடும்‌ தந்திரர்‌'* 


என்ற வரிகளெல்லாம்‌ ஆங்கிலேயர்‌ இந்‌ 
நாட்டைக்‌ கைப்பற்றிக்‌ கையாண்ட தந்‌ 
திரங்களைத்‌ தெளிவாக்குகின்றன. தூம 
கேதுவின்‌ ஆள்கள்‌, புண்ணிய பூமியாரி 
டம்‌ 


பிரியங்‌ 
கொண்டே 
கடலைத்‌ தாண்டிக்‌ சுகனந்‌ தாண்டி 
உடலுக்‌ குற்றிடும்‌ இடர்களைத்‌ 


“பெரிய நலஞ்செயப்‌ 


தாண்டி 

உங்களை யாங்கள்‌ உய்விக்க 
வந்தோம்‌ 
பலமதம்‌, பலவகை பல நிறங்‌ 
கொண்டே 

கலகமிட்‌ டிழிந்த கடையரை 
நாங்கள்‌ 


வாழவே அடக்கி 
யாளுவோம்‌'”? 


அமைதியாய்‌ 


என்றே கூறுகின்றனர்‌. இம்மண்ணை 
அந்நியரிடம்‌ காட்டிக்‌ கொடுத்த கய 
வரை, 


“குடு மாமலை கரந்து நாங்களும்‌ 
சாடி வேங்கைபோல்‌ சண்டை 

செய்து மென்‌? 
வீடு காத்திட வேண்டுஞ்‌ சோதரர்‌ 
ஆடுகாத்த.ஓநாய்‌ என்றாயினார்‌'?40 


என்று சாடுகிறார்‌, இழிவுற்ற சித்தி 
நகரைக்‌ காக்க வந்த சித்தன்‌ விடுதலைப்‌ 
போரில்‌ இந்தியரை ஒன்றுபடுத்திக்‌ 
காத்த காந்தியாகவே வருணிக்கப்படு 
கிறான்‌. 


“£உலதினைப்‌ பங்குபோட ஒருவருக்‌ 
கொருவர்‌ போட்டி 
விலகறப்போடும்‌ ஊர்‌, விளைந்‌ 
திடும்‌ தொல்லையாலே 

கலகமே பெருகிமாந்தர்‌ கலங்கிடும்‌ 
கலக்கம்‌ தீர 

நலமுறு சுத்தன்‌ வந்தான்‌; புது யுக 
நாதன்‌ அன்னோன்‌ 11 


தான-ஆணவச்‌ சமர்‌ மேற்கத்திய வல்லர 
சுகள்‌ இரு கூறாகப்‌ பிரிந்து நாடு பிடிக்‌ 
கும்‌ வெறியில்‌ போரிட்டதைச்‌ சுட்டுகின்‌ 
றது. “'ஜர்மன்‌ இதாலி ஜபானியர்‌ கூடி 
ஐரோப்பாவையும்‌ ஆசியாவையும்‌ ஆப்‌ 
பிரிக்காவையும்‌ அமர்க்களமாக்கி'”12 


இட்லரின்‌ தலைமையில்‌ புரிந்த கொடுமை 
களை மறைமுகமாகவும்‌ வெளிப்‌ 
படையாகவும்‌ சொல்கிறார்‌. இரண்டாம்‌ 
உலகப்போர்‌ தொடங்கியபோது இட்‌ 
லர்‌ விதவிதமான படைக்கலங்களைப்‌ 
பயன்‌ படுத்தியதையும்‌ பெரும்‌ படையணி 
வகுப்புகளை நடத்தி அச்சுறுத்தியதை 
யும்‌ அனலனின்‌ செயல்களாகக காட்டு 
கிறார்‌. 


“அனலன்‌ இழைக்கும்‌ அக்கிரமங்கள்‌ 
மேற்கே அதிகம்‌ கிழக்கிலும்‌ உண்டு 
காற்றிலும்‌ வேகமாம்‌ ககனப்பறவை 
அலையுளே செல்லும்‌அழிவு செய்‌ 


கப்பல்‌, 

மலையையும்‌ தகர்க்கும்‌ வலிமிகு 
குண்டுகள்‌, 

கூற்றினுங்‌ கொல்லும்‌ கொடிய 
கண்ணிகள்‌ 


15 


காற்றினும்‌ வேகமாம்‌ கடுதீப்‌ 
{ பெர்றிகள்‌ 
யுரேனணுக்‌ குண்டுகள்‌ “உயிர்களை 
அள்ளும்‌ 
தொத்துநோய்க்‌ குண்டுகள்‌ எத்துப்‌ 
பிடிக்கும்‌ 

பெரும்புகைக்‌ குண்டுகள்‌, 

பேய்க்குரல்‌ வெடிகள்‌... 


அக்கினிக்‌ குண்டுகள்‌, ஆயிரம்‌ 
ஆயிரம்‌ 

்‌ இனந்தினம்‌ செய்து சேர்க்கிறான்‌ 
அவனே”? 


அண்ணனும்‌ தம்பியும்‌ அனலும்‌ காற்று 
மாய்ப்‌ பண்ணிய போரினை ஆங்கிலேய 
ருக்கும்‌ இட்லருக்கும்‌ நடந்த போரைப்‌ 
போலவே படம்‌ பிடித்துக்‌ காட்டுகிறார்‌. 
ஆங்கிலேயர்‌ அப்போரின்போது இந்தி 
யரின்‌ துணையை நாடியதையும்‌ மறை 
வாகச்‌, சொல்கிறார்‌. தூமகேது புண்‌ 
ணிய பூமியாரை அனலனுக்கு எதிராக, 


மாவலிக்குத்‌ துணை செய்யுமாறு கேட்‌ 
கிறான்‌. 
“அனலன்‌ இந்நாட்டில்‌ ஆட்சி 
பெற்றால்‌, 
ஆளையும்‌ பணத்தையும்‌ அள்ளி 
விழுங்குவான்‌. 
ப உள்ளவள மெலாம்‌ கொள்ளை 
ட்‌ போகும்‌, 
பஞ்சமும்‌ பிணியும்‌ பரவுமென்‌. 
றெண்ணியே, 
உங்களுக்‌ கெல்லாம்‌ உற்ற : நண்‌ 
பனும்‌ 
மாவலி யரசன்‌ மற்போர்‌ 2 
தொடுத்தான்‌ 
போரினை வெல்லப்‌ பொற்குவை 
தாரீர்‌! 


நன்‌ றிசெய்வீரே | நன்‌ றி செய்வீரே”!1* 


அவனது மிரட்டல்‌ கலந்த வேண்டு 


- 16 


கோளில்‌ ஆங்கிலேயரின்‌ நயவஞ்சக 
'(வாதங்கள்‌'' கலந்திருக்கக்‌ காணலாம்‌, 
இறுதியில்‌ மாவலியும்‌ கலியனும்‌ போரில்‌ 
கொல்லப்படாமல்‌ போகர்‌, ' சத்தியன்‌ 
சுத்தன்‌ ஆகியோரது நற்செயல்களாலும்‌ 
அறிவுரைகளாலும்‌ திருந்தி சித்திநகரின்‌ 
ஆட்சியை விட்டுக்‌ கொடுத்து ஆங்க 
ஏகாதிபத்தியம்‌ காந்தியின்‌ தலைமையி 
லான குருதியற்ற போருக்குப்‌ பணிந்த 
தையே நினைவூட்டுகிறது. ்‌ 


பாரதசக்தியில்‌ கிழக்கும்‌ மேற்கும்‌ 
மாறுபட்ட தத்துவங்களுக்கு முக்கியத்‌ 
துவம்‌ அளித்து வருவதையும்‌ யோகியார்‌ 
கோடிட்டுக்‌ காட்டுகிறார்‌... தானவர்‌. 
புலனின்பமே . வாழ்வின்‌. .. பயனென்‌. 
றும்‌ மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட. 
சக்தி எதுவுமில்லையென்றும்‌ மேற்கத்‌ 
திய பொருள்‌ முதல்‌ வாதம்‌. (a(ரர- 
ali) போன்ற தத்துவத்தை முன்‌ 
வைக்கிறார்‌. மாவலி, 

““இகத்தினை மெய்யெனும்‌ ல்‌ 
நீதியாம்‌ 

பகுத்தறி வேதத்தைப்‌ பயின்ற. 
- பாவலர்‌ 
சுகத்தினை யென்னிடம்‌ “துலங்கச்‌ 
காட்டியே 

முகத்துதி பாடினும்‌' முறைமை 
யாகுமே! 1* 
என்று பணம பரிகள்‌ றால்‌ 

நாத்திகம்‌ பேசுகிறான்‌? 


கலந்தென்‌ 
_ காதினைக்‌ 
குடைந்திடின்‌, அவர்களைக்‌ ' 
கொன்று போடுவேன்‌ 
திடமிகு லூளிஃபர்‌ செருக்கைப்‌ 
பர்டினால்‌ 
அடகுவர்‌ மதிப்பென . அறியச்‌ 
_ சொல்‌ லுவாய்‌1“'18 


“கடவுளுங்‌ டெவுளும்‌ 


விஞ்ஞானத்தின்‌ மேம்பாட்டையும்‌ 
மனித ஆற்றலின்‌ எல்லையற்ற தன்மை 
யையும்‌ வியந்து பாராட்டுகிறான்‌: 


“அண்டகோளத்தை அம்மனை 


யாடுவோம்‌! 

செண்டுருட்டுவம்‌ சேணொளிர்‌ 
மீன்களை; 

வண்டியாக்கும்‌ வான்வளை 

பூமியை; 

உண்டு மெய்வலி ஊணர்தலை 
வனே!''17 
ஆனால்‌ சுத்தன்‌, சத்தியன்‌, கெளரி, 


சக்தி ஆகியோர்‌ இவ்வாதத்திற்‌ கெதி 
ரான ஆன்மீக வாதத்தின்‌ சிறப்பை 
நிலைநாட்டுகின்றனர்‌. நாத்திகப்‌ படிப்‌ 
பும்‌ நாத்திகத்‌ தடிப்பும்‌ வறுமையும்‌ 
கல்லா மடமையும்‌ வலுத்துப்‌ புண்ணிய 
பூமி கண்ணியம்‌ கெட்டதைக்‌ கண்டு, 
கவலைக்‌ கண்ணீர்‌ வடிக்கும்‌ இவர்கள்‌ 
தூய மனத்தினர்‌, 
தூய மொழியினர்‌, தூய கருத்தினர்‌. பூமி 
வாழப்‌ பொழியும்‌ மழையெனச்‌ சேம 
கத்தி செழிக்கப்‌ பொழிபவர்‌. “எல்லா 
வுயிர்க்கும்‌ இறைவன்‌ ஒருவனே; எல்லா 
வுடலும்‌ இறைவன்‌ ஆலயமே; எல்லா 
வாழ்வும்‌ இறைவன்‌ யோகமே'' என்‌ 
பன போன்ற கருத்துக்களை அன்னார்‌ 
வலியுறுத்துகிறார்‌. யோகசித்தி துலங்‌ 
கவும்‌ பூரணயோக சங்கம்‌ பூவெலாம்‌ 
பொலிவுறவும்‌ பாடுபடுகின்றார்‌. சுத்த 
சத்தி காண்டத்தில்‌ யோகசித்திப்பட 
லம்‌, அகண்ட சாதனப்படலம்‌ ஆதிய 
இரண்டும்‌ ஆன்மீக வாதிகளின்‌ கருத்‌ 
துக்களை மிக விரிவாகத்‌ தருகின்றன. 
விஞ்ஞான ஆற்றலும்‌ மெய்ஞ்ஞானமும்‌ 
மோதும்போது கீழையுலகத்தார்‌, சிறப்‌ 
பாகப்‌ புண்ணிய பூமியார்‌ விதந்து 
பேசுகின்ற வாழ்வின்‌ ஆன்மீகக்‌ கூறே 
சிறந்து ஓங்குமென்பதைச்‌ சுத்தன்‌ இறுதி 


தூய செயலினர்‌, - 


17 


யில்‌ பெறும்‌ வெற்றி அறிவிக்கிறது. 
மாவலி, அனலன்‌, தூமகேது, மற்றைய 
தானவர்‌ ஆணவர்‌ அதியோர்‌ செல்லும்‌ 
பாதை இருபதாம்‌ நூற்றாண்டுப்‌ 
பொருள்‌ முதல்வா திகள்‌ காட்டும்‌ அழி 
வுப்‌ பாதை யென்பதையும்‌ சுத்தன்‌, சத்தி 
யன்‌, கெளரி சக்தி ஆகியோர்‌ தெரிந்‌ 
தெடுக்கும்‌ வழி வேதகாலந்‌ தொட்டு 
வள்ளலார்‌ காலம்‌ வரை, கீழைநாட்‌ 
டார்‌ வற்புறுத்தி வரும்‌ உலகை உய்‌ 
விக்கக்கூடிய ஆன்மீக வழி யென்றும்‌ 
கவியோகி தெளிவுபடுத்துகிறார்‌. 


எல்லாவற்றுக்கும்‌ மேலாக, சுத்த 
னின்‌ வரலாறு தனிமனித ஆன்மீக 
வாழ்வு எத்தகைய போராட்டங்களைச்‌ 
சந்திக்க வேண்டு மென்பதையும்‌ சிக்கல்‌ 
நேரும்‌ பொழுது எந்நெறியில்‌ செல்ல 
வேண்டுமென்பதையும்‌ அறிவுறுத்துகின்‌ 
றது. இக்கண்ணோட்டத்தில்‌ பார்க்கும்‌ 
பொழுது பாரதசக்தி, பன்யனின்‌ புனிதப்‌ 
பயனியின்‌ முன்னேற்றம்‌ என்ற நூலை 
நமக்கு நினைவூட்டும்‌. இதிலுள்ள 
பாத்திரங்களின்‌ பெயர்களும்‌ அவர்க 
ளின்‌ பண்புகளை வெளிப்படையாகத்‌ 
தெரிவிக்கும்‌ தன்மையவே. புண்ணிய 
பூமி, சித்திமாநகர்‌, தானவம்‌ போன்ற 
இடப்‌ பெயர்களும்‌ கூட அவ்வாறே 
அமைந்துள்ளன. சத்தி, கெளரி, சாத 
னம்‌, தானவம்‌, சுத்த சக்தி ஆயெ ஐந்து 
காண்டங்களும்‌ வாழ்வின்‌ ஐம்பெறு 
நிலைகளைக்‌ குறிப்பனவென்று கவி 
ஞரே தமது முன்னுரையில்‌ கூறுகி 
றார்‌. சத்தியனின்‌ மைந்தனான சுத்‌ 
தன்‌ குழந்தைப்‌ பருவத்திலேயே அறி 
வாற்றல்‌ பெற்று விளங்குகிறான்‌. அவன்‌ 
பாரதமுனிவரின்‌ குருகுலத்தில்‌ யோகம்‌, 
கலை, அரசியல்‌, போர்த்திறம்‌, சாத்தி 
ரம்‌ ஆகிய யாவும்‌ பயின்று, தமிழகம்‌, 
ஆந்திரம்‌, கொங்கணம்‌, கன்னடம்‌, 


முதலான பரதகண்டத்திலுள்ள எல்லா 
நாடுகளையும்‌ சித்தமானோடு சுற்றிப்‌ 
பார்த்து உலகானுபவம்‌ பெற்று அசுரர்‌ 
களோடு பஞ்சவடியில்‌ மோதிப்‌ போர்‌ 
முறை அறிந்து சத்திய நெறி பற்றி 
வாழும்‌ நிலையைச்‌ சித்திகாண்டம்‌ விவ 
ரிக்றெது, கெளரியை மணந்து இல்லற 
வாழ்வில்‌ இன்பம்‌ துய்த்து சித்திநகரின்‌ 
மன்னனா, இத்தி நகரில்‌ கலகத்தைத்‌ 
குண்டிய போலித்‌ துறவிகளான தா ந்தி 
ரிய சாதகரை முறியடித்து,சித்திக்‌ கோட்‌ 
டையை முற்றுகையிட்ட கலிப்படையை 
வென்று வீரமனிதனாகக்‌ கெளரிகாண்‌ 
டத்தில்‌ கெளரியை இழந்ததால்‌ ஏற்‌ 
படும்‌ அதிர்ச்சியையும்‌ தாங்கிக்கொள் 


கிறான்‌. மூன்றாவது காண்டத்தில்‌ 
போர்களால்‌ மானிடம்‌ அழிவது கண்டு 
உள்ளம்‌ வாடிய சுத்தன்‌ துறவு 


மேற்கொண்டு ஏதேனும்‌ ஓரு மதமாவது 
உள்ளவமைதி தராதாவென்று பலமதக்‌ 
கருத்துக்களைப்‌ பயில்கிறான்‌. ஓவ்‌ 
வொரு மதமும்‌ ஓருண்மையைப்‌ போதிக்‌ 
இன்றது. ஆதிவேதம்‌ சொலும்‌ அத்யாத்ம 
இரமும்‌ ஆனந்த வாழ்வும்‌, அரியசங்கரர்‌ 
சொல்லும்‌ தன்னறிவும்‌ அபபர்‌ சொல்‌ 
லும்‌ அன்பும்‌, கதைசொல்லும்‌ நிஷ்காம்ய 
கர்மயோகமும்‌, கிறித்துவின்‌ பொறுமை 
யும்‌, கிருஷ்ண சைதன்யரின்‌ பக்திபரவச 
மும்‌, பேதமறு வள்ளலாரின்‌ பெரிய 
சமரஸமும்‌, சாதனமதாம்‌ சரியை கிரியை 
யோகம்‌ ஞான மார்க்கச்‌ சித்தியும 
வேண்டுமென்பதை உணரும்‌ சுத்தன்‌ 
முழுவமைதி கிட்டாமல்‌ தானவக்‌ காண்‌ 
டத்தில்‌ அசுரக்‌ கொடுமைகளைப்‌ 
பொறுமையால்‌ வெல்லமுயன்று மனத்‌ 
தளர்வடைவதைக்‌ காணலாம்‌." சுத்த 
சக்திக்‌ காண்டத்தில்‌ சுத்தன்‌ அகண்ட 
தியானத்தில்‌ சில காலம்‌ யோகத்திலிருக்‌ 
கிறான்‌. தானும்‌ பிறயோகிகளும்‌ கண்ட 
உண்மைகளை “யோகசித்தி என்ற 


18 


நூலாகத்‌ தொகுக்கிறான்‌, பிறகு சுந்தரி, 
சக்தி, சகரன்‌ ஆகியோரின்‌ உதவியால்‌ 
யோக சாம்ராஜ்யத்தை நிறுவுகிறான்‌. 
சுத்தனும்‌ சக்தியும்‌ அரிய தவத்தால்‌ 
வளர்த்த பாரத சக்தி உலகம்‌ முழுவ 
தும்‌ பரலி எல்லார்க்கும்‌ இன்பம்‌ நல்கு 
கிறது. 


சுத்தன்‌ தெய்வ அருள்‌ பெற்ற 
சூழந்தையாகவே தோற்றம்‌ பெற்ற 
வனானாலும்‌ உண்மை மார்க்கம்‌ எது 
வென்று அறியாமல்‌ தடுமாறுவதும்‌ பல 
மத உண்மைகளைப்‌ பயின்று அறிந்த 
போதும்‌ முழுச்சாந்தி பெறாமல்‌ குமுறு 
வதும்‌ அரசியல்‌ பாரத்தை எங்ஙனம்‌ 
தாங்குவேன்‌ என்று வேலையுற்றுக்‌ 
கெளரியால்‌ தேற்றப்பெற்றுத்‌ தெளிவு 
பெறுவதும்‌ அசுரர்களோடு போராடும்‌ 
போது மனத்தளர்ச்சி அடைவதும்‌ இறுதி 
யாக யோகத்தின்‌ சிறப்புணர்ந்து 
சக்திக்கும்‌ ஏனையோர்க்கும்‌ அதனைக்‌ 


"கற்பித்து யோக சாம்ராஜ்யத்தை நிறுவு 


வதும்‌ அவனது ஆன்மீகவளர்ச்சி மிக 
உச்சநிலை அடைவதைக்‌ காட்டு 
கின்றன. 


ஏனைய பாத்திரங்கள்‌ எல்லாம்‌ 
அவனுக்குத்‌ துணையாகியோ எதிர்த்து 
நின்றோ அவன்‌ வளர்ச்சிக்கு உதவு 
தின்றன. சத்தியன்‌ சத்தியமே உருவாய்‌ 
அமைந்தவன்‌. சத்தியவலிமையால்‌ தான 
வரைப்‌ பலமுனைகளிலும்‌ முறியடிக்‌ 
கிறான்‌. கலியன்‌ சத்தியனின்‌ தம்பி 
யாயினும்‌ கவியுகக்‌ கொடுமையின்‌ 
மொத்த உருவமாய்ப்‌ பொறாமையால்‌ 
அலைப்புண்டு நல்லவர்‌ எல்லார்க்கும்‌ 
பொல்லாங்கு செய்ய முயல்கிறான்‌. 


- அவனது மனைவி மோகி அவனைத்‌ 


தீயவழியில்‌ இழுத்துச்‌ சென்று இறுதி 
யில்‌ அவனைக்‌ கைவீட்டுத்‌ தூம 


ன 


கேதுக்குத்‌ துணையாகிறாள்‌. மோகியின்‌ 
உண்மை நிலையறிந்த கலி அவளைக்‌ 
கொன்ற பின்னரே திருந்திய உள்ளம்‌ 
பெறுகிறான்‌. மாவலி ஆணவன்‌, தூம 
கேது ஆகியோர்‌ அரக்க மனம்‌ படைத்‌ 
தோர்‌. மாவலி ஆணவனை யழித்த 
பிறகு உள்ளம்‌ திருந்துவது நோக்கற்‌ 
பாலது. போகன்‌, சீகரன்‌, சுந்தரி ஆகி 
யோர்‌ மேம்பட்ட கலைகளின்‌ சிறப்பை 
உணர்த்தும்‌ பாத்திரங்கள்‌. இசையையும்‌ 
நடனத்தையும்‌ நல்ல செயல்களுக்கும்‌ 
பயன்படுத்தலாம்‌ என்பதை நடைமுறை 
யில்‌ காட்டுகின்றனர்‌. இவர்கள்‌ மூலம்‌ 
குவியோகியார்‌ கலைகள்‌ தரும்‌ இன்பம்‌, 
மனித வாழ்வின்‌ தலையாய இன்பங்‌ 
களுள்‌ ஒன்றானதால்‌ புறக்கணிக்கப்‌ 
படக்கூடாதது என்பதை அறிவுறுத்து 
கிறார்‌. தாந்திரம்‌ தரம்‌ கெட்டுப்போன 
தைக்‌ காமபுரியில்‌ வாழும்‌ வாமியெனும்‌ 
பெண்மூலம்‌ காட்டுகிறார்‌. 


பாரத சக்‌திதியைச்‌ சுத்தனின்‌ ஆன்ம 
வரலாறாகக்‌ காணும்‌ போது அரவிந்த 
முனீவரின்‌ தத்துவங்கள்‌ எவ்வாறு 
சுத்தானந்த பாரதியார்‌ மனத்தில்‌ 
அதிக்கம்‌ செலுத்தின வென்பது ஆய்‌ 
விற்குரியது. ஒரு நிலையில்‌ சுத்தனை 
அவர்‌ அரவிந்தராகவே கொண்டா 
ரென்று கொள்ளலாம்‌. காவியத்தின்‌ 
இறுதிப்படலத்தில்‌ 
“இந்தக்‌ காவியம்‌ ஏத்திடும்‌ சுத்தன்‌ 
என்‌ 
கொண்டொளிர்‌ 
சித்தனே; 
அந்தராத்ம குருவெனலாம்‌ அவன்‌ 
தந்த வேதம்‌ இப்‌ பாரத சக்தியே”'2௦ 


சிந்தையிற்குடி. 


என்ற வரிகளில்‌ அவர்‌ அரவிந்தரையே 
குறிக்கிறார்‌ எனக்‌ கருதலாம்‌. தாம்‌ 
எழுதிய கடிதம்‌ ஒன்றில்‌, 


19 


பாரத சக்நி முழுவதிலும்‌ அரவிந்த 
ரையும்‌ அன்னையையுமே காண்கிறேன்‌. 
அவர்களே சுத்தனும்‌ சக்தியுமாவர்‌. 
அரவிந்தர்‌ என்னில்‌ ஏற்படுத்திய தாக்‌ 
கம்‌ மிகப்பெரிது'' என்கிறார்‌. 


அரவிந்தர்‌ சாவித்திரி என்ற மகா 
காவியத்திலும்‌, அமர வாழ்வு (The 115 
Divine) என்ற தத்துவப்‌ பெருநூலிலும்‌, 
யோச சாரம்‌ (The synthesis of Yoga) 
என்ற யோகம்‌ பற்றிய நூலிலும்‌ கூறி 
யுள்ள கருத்துக்களைக்‌ கவியோகியார்‌ 
சுத்தன்‌ வழிதருகிறார்‌. சுத்தனின்‌ எதி 
ரிகளை அரக்க சக்தியாகக்‌ காட்டும்‌ 
போது அரவிந்தரின்‌ கருத்தினைப்‌ பயன்‌ 
படுத்துகிறார்‌. வங்கயோகி இரண்டாம்‌ 
உலகப்‌ போரை அமரர்க்கும்‌ அரக்கர்க்‌ 
கும்‌ நடக்கும்‌ போராகவும்‌ இட்லருக்கு 
எதிரான அணியில்‌ சேரலே உலதிற்கு 
நலம்‌ பயக்கும்‌ என்றும்‌ கருதினார்‌. 


“The victory of one side (the 
Allies) would keep the path open for 
the evolutionary forces; the victory of 
the other side would drag back human 
ity, degrade it horribly and might lead 
even, at the worst, to its eventual fail- 
Ure 88 ௨0௧06 ... கக 


என்றே எழுதினார்‌. தமிழ்யோகி தான 
வரை வருணிக்கும்‌ இடங்களில்‌ அரவிந்‌ 
தரின்‌ “ஓடனின்‌ குழந்தைள்‌'” (The 
Children of Woten) என்ற கவிதையின்‌ 
தாக்கத்தைக்‌ காணலம்‌, 


“We mock at God, we have silen- 
ced the mutter of priests at his 
altar. 

Our leader is master of Fate, med- 
ium of her mysteries. 


We have made the mind a cypher, 
we have strangled Thought with a 


cord...... 
A cross of beast and demoniac 
with the godhead of power and 


will, 
We are born in humanity’s sunset, 
to the Night is out pilgrimage’’®® 


என்ற கூற்று மாவலி பற்றித்‌ தானவர்‌ 
கூறுவதுபோலவே அமைந்திருக்கக்‌ காண 
லாம்‌, பாரத சக்தி யில்‌ அரக்கத்‌ தன்மை 
அன்பினால்‌ மாறி அமரத்‌ தன்மை எய்த 
இயலும்‌ என்று கவியோகி அடிக்கடி 
குறிப்பிடுகின்றார்‌. 


“மனிதக்‌ குறைகள்‌ மாறி மாறியே 
நரரும்‌ ௮மரராய்‌ நலமுறை விளங்கி 
தேவஜாதியும்‌ தேவ ஜீவனமும்‌ 
எல்லாருக்கும்‌ இயல்புலாமே''? 


“வாழ்வே யோகமாய்‌ வளர்ந்து 
விளங்கினால்‌ 

அழகும்‌ சிவமும்‌ அமைதியும்‌ 
சக்தியும்‌, 


அமரத்தன்மையும்‌ ஆற்றலும்‌ பெருகி 
எல்லாவுயிர்களும்‌ இன்புறலாமே' 34 

என்றும்‌, 

“மானிடரை அதிமனிதர்களாக்கி 
மாதரைச்‌ சக்தி மண்டலமாக்கி, 
சுத்தான்ம சித்தர்‌ சுடர்‌ பெறுஞ்‌ 

சங்கமே 

உலக வாழ்வாக நிலவச்‌ செய்யும்‌.” 
என்றும்‌ கூறுகிறார்‌. சுத்தன்‌ இவ்வுயர்‌ 
நிலை அடைந்ததை “இகத்திற்‌ பரசுகம்‌ 
துன்னுயோகச்‌ சுடர்மணி”3₹ என்ற 
தொடர்‌ மூலம்‌ தெளிவாக்குகிறார்‌. 
அரவிந்தர்‌ மனிதன்‌ அறிவுநிலையிலிருந்து 
உயர்‌ அறிவுநிலை (யறermind) பெற்று 


20 


அதன்‌ வழியாகத்‌ தெய்வீக வாழ்வும்‌ 
பெறலாமென்பதையும்‌ ஆறறிவுடைய 
சாதாரண மனிதன்‌ தனது ஆன்மீக 
முயற்சியால்‌ உண்மை, அறிவு, உவகை 
யெனும்‌ சச்சிதானந்த நிலையே அடைய 
லாமென்‌ பதையும்‌ கீழ்க்கண்டவாறு 
விளக்குவார்‌: 


“The Divine descends from pure 
existence through the play of Consci- 
ousness-Force and Bliss and the crea- 
tivo medium of supermind into  cons- 
mic being; we ascend from Matter 
through a developing life, soul and 
mind and the illuminating medium of 
supermind towards the divine being. 
The knot of the two, the higher and 
the lower hemispheres, is where mind 
and supermind meet with a veil bet- 
ween them. The rending of the veil js 
the condition of the divine life in hum- 
anity; for by that rending, by the illu- 
minating descent of the higher into 
the nature of the lower being and the 
forceful ascent of the lower being into 
the nature of the higher, mind can 
recover its divine light in the all-com- 
prehending Supermind, the soul realize 
its divine self in the all possessing all 
blissful Ananda, life repossess its div- 
ine power in the play of omnipotent 
conscious-Force, and matter open to 
its divine liberty as a form of the div- 
ine Existence,?’25 


அரவிந்தரின்‌ தத்துவ நூலாகிய 
அமரவாழ்வே சாவித்திரி எனும்‌ காவிய 
வடிவம்‌ பெற்றது. தொடர்‌ உருவகக்‌ கவி 
தையான சாவித்திரியிலும்‌ ஆன்மீக வலி 
வால்‌ அசுரசக்தி வெல்லப்படுகிறது. 


el 


உண்மையாகிய சத்தியலானும்‌ அழகு, 
அன்பு, வலிமை அசியவற்றின்‌ உருவ 
சாவித்திரியும்‌ பெறும்‌ வெற்றி, 
சுத்தனும்‌ சக்தியும்‌ சத்தியனின்‌ துணை 
யோடு பெறும்வெற்றியைப்போன்றதே. 
சாவித்திரியின்‌ தந்தை அசுவபதி யோக 
வலியால்‌ மனித நிலையிலிருந்து அதி 
மனித நிலையையும்‌ அந்நிலையிலிருந்து 
தேவ வாழ்வையும்‌ பெறுவதை அரவிந்‌ 
தர்‌ தெளிவாக வருணிக்கிறார்‌. 


மான 


Thus came his 80118 release from 
Ignorance, 

His mind and body’s first spiritual 
change. 

A wide God-Knowledge poured 
down from above, 

A new world-Knowledge broadened 
from within. 

In a divine retreat from mortal 


thought, 
In a prodigious gesture of soul- 
sight, 
His being towered into pathless 
heights, 
Naked of its vesture of humanity. 
அடிக்குறிப்புகள்‌ 
1. யோகி சுத்தானந்த பாரதி, பாரதசக்தி 
(புதுச்சேரி: புதுயுகநிலையம்‌ 1948), 
பக்‌, 908 


2. பாரதசக்தி, பக்‌ 2. 

3. பாரதசக்தி, பக்‌, 25 

4. பி, வி. எஸ்‌. மணி, சீனி, விசுவநாதன்‌, பதி. 
பாரதியார்‌ கவிதைகள்‌, (சென்னை, வான 
வில்‌ பிரசுரம்‌, 1980), பக்‌, 142-143 

5. பாரதசக்‌தி, பக்‌. 523 

6. பாரதசக்தி, பச்‌. 705 

7. பாரதசக்தி, பக்‌, 905 

8. பாரதசக்தி, பக்‌, 742-743 

9, பாரதசக்தி, பக்‌, 749 


21 


இதனைச்‌ சுத்தன்‌ அடையும்‌ உயர்நிலைக்‌ 
கும்‌ விளக்கமாகக்‌ கொள்ளலாம்‌. இறுதி 
யில்‌ சுத்தனின்‌ கூற்றாக, 


“யானும்‌ சக்தியும்‌ இமாலயஞ்‌ 
சென்று 
யோகத்தாலே ஊன்சுமைநீத்து 
நுண்ணுடலாலே எண்ணிய நலங்கள்‌ 
யாங்கும்புரிந்து''?9 
என்ற வரிகளைத்‌ தமிழ்க்சலினார்‌ தருவ 
தைக்‌ காணலாம்‌, 


இத்தகைய தத்துவக்‌ கருத்துக்களை 
உள்ளடக்கிய பாரத சக்தி மகாகாவியம்‌ 
அவைகளை அழகிய இனிய கவிதை 
களாக்கித்‌ தருவதே அதன்‌ சிறப்பாம்‌, 
தாந்தே எழுதிய அமர இன்பியல்‌ நாடகம்‌ 
(The Divine Comedy) மில்டன்‌ எழுதிய 
சுவர்க்க நீக்கம்‌ (Paradis Lost) அரவிந்‌ 
தர்‌ எழுதிய சாவித்திரி (கரர£ரi) ஆகி 
யவை போன்றே கவியோகியாரின்‌ காவி 
யமும்‌ உயரிய தத்துவ விளக்கத்தை எளிய 
முறையில்‌ உணர்த்துதற்கேற்ற கதைய 
மைப்டையும்‌ பாத்திரப்‌ படைப்புகளை 
யும்‌ கொண்டுள்ளது. இதுவே அதன்‌ 
வெற்றிக்குத்‌ தலையாய காரணமாகும்‌, 


யாரதசக்தி, 
பாரதசக்தி, 
12, பாரதசக்தி, 
13. பாரதசக்தி, 
14. பாரதசக்தி, 


10, 
11, 


15. பாரதசக்‌்தி, 
16. பாரதசக்இ, 
17. 
18. 
19. 
20. 
21. 


பாரதசக்தி, பக்‌, 
பாரதசக்தி, 
பாரதசக்தி, 
பாரதசக்தி, 908 

பிரேமா நந்தகுமார்‌ ஏப்ரல்‌ 82, 7984 
தேதியிட்ட இந்து நாளிதழில்‌ **4 71௪0௩ 


யக்‌. 


8, 


sure Trove of Spiritual Experience” 
என்ற தலைப்பிட்ட கட்டுரையில்‌ இக்கடிதப்‌ 


பருநியைத்‌ தந்துள்ளார்கள்‌. 


சே. ஆர்‌, மீனிவா௪ச அய்யங்கார்‌ எழுதிய 
Indian Writing in English, New 
Delhi: Sterling Publishers Private 
140, 1983. என்ற நூலில்‌ அரவிந்தரின்‌ 
கவிதை, தத்துவம்‌ பற்றிப்‌ பேசும்போது 
1650-ஆம்‌ பக்கத்தில்‌ இவ்வரிகளை மேற்‌ 
கோளாகம்‌ காட்டுறொர்‌, 


22 


29. 


கே. ஆர்‌. ஸ்ரீனிவாச அய்யங்கார்‌, 4 
Wriiing in English பக்‌, 149 
பாரதசக்தி, பக்‌. 905 

பாரத௫க்தி, பக்‌, 906 

பாரதசக்நி, பக்‌ 5 

பாரதசக்தி, 901 

Sri Aurobindo, The Life Divine 
(Pondicherry: Sri Aurabindo Ash- 
ram, 1977) PP. 264-65 


பாரதசக்தி, பக்‌. 906 


சர 


தமிழ்க்‌ கலை 
தமிழ்‌ 4, கலை 3, 4 


பாரத சக்தி மகா காவியத்தில்‌ காப்பிய நடை 


ஒரு காவியத்தின்‌ மொழி நடையும்‌ 
(80316) உட்கூறும்‌ ஒன்றையொன்றைச்‌ 
சார்ந்தவை. காரணம்‌ மொழி மூலம்‌ 
தான்‌ கவிஞன்‌ தன்னுடைய கருத்துக்‌ 
களை வெளிப்படுத்த முடியும்‌. நடைக்‌ 
கும்‌ உட்கூறுக்கும்‌ உள்ள தொடர்பு 
இரண்டு விதமானது எனலாம்‌. ஒன்று 
மேலோட்டமானது. இம்‌ மட்டத்தில்‌ 
கவிஞன்‌ தன்னுடைய போக்கில்‌ மொழி 
யைக்‌ கையாளுகிறான்‌. அப்பொழுது 
நடைக்கும்‌ உட்கூறுக்கும்‌ உள்ள தொ 
டர்பு எந்திர கதியில்‌ அமைகிறது. இன்‌ 
னொரு மட்டத்தில்‌ இதே தொடர்பை 
நாம்‌ ஆழ்ந்து நோக்கினால்‌, நடையை 
யும்‌ உட்கூறையும்‌ பிரிக்க இயலாது 
என்று உணரலாம்‌. ஏனென்றால்‌ ஒரு 
காவியம்‌ ஒரு கலைப்படைப்பு (wok 
of art) ஆசையால்‌, அது ஓர்‌ உயிருள்ள 
பொருள்‌ (௦ரஜூர5&) ஆகிறது. இந்‌ 
நோக்கில்‌ நடை உட்கூறையும்‌ உட்கூறு 
நடையையும்‌ பிணைப்பதால்‌, காவியம்‌ 
ஒரே கூறுள்ள பொருளாக (8 object 
of unity) ஆதிறது. 


ஆயினும்‌, ஒரு காவியத்தின்‌ நடைக்‌ 
கும்‌ உட்கூறுக்கும்‌ உள்ள தொடர்பைப்‌ 
பற்றிய இவ்விரண்டு வேறுபட்ட கருத்‌ 
துக்களுமே ஒன்றுக்கொன்று முரண்‌ 
பட்டவை என்று சொல்வதற்கில்லை. 


வை, சச்சிதானந்தன்‌ 


இவற்றிற்கிடையே உள்ள தொடர்பு 
எந்திரக்‌ கதியானதா அல்லது உ.யிறாள்‌ 
ளதா என்பது கவிஞனையும்‌ அவன்‌ 


எடுத்துச்‌ கொண்ட பொருளை 
(subject) அவன்‌ எவ்வாறு சாவிய 
உருவில்‌ அளிக்கிறான்‌ என்பதையும்‌ 


பொறுத்திருக்கிறது. இவ்விரண்டு கருத்‌ 
துக்களின்‌ அடிப்படையில்‌ கவிஞனின்‌ 
திறமையை நாம்‌ அறிந்து கொள்ள முற்‌ 
படலாம்‌. அவன்‌ திறமை யென்பது, 
“அவன்‌ கவிபாட உருவாச்சிய நடை 
அவன்‌ தேர்ந்தெடுத்த பொருளை 
வெளிப்பாடு செய்யத்‌ தகுந்ததா” என்ற 
கேள்வியில்‌ அடங்கியிருக்கிறது. காவியப்‌ 
பொருளுக்கேற்ற நடையைத்தான்‌ 
“சுவர்க்க நீக்கம்‌ என்ற காப்பியத்தை 
உலகத்துக்களித்த மில்டன்‌ “answerable 
கy/le”” அல்லது பொருளுக்கேற்ற நடை 
என்று கூறினான்‌. 


நாம்‌, இலக்கிய மொழி நடையைப்‌ 
பற்றிய ஆராய்ச்சி ஓங்கி வளர்ந்து பல 
ஆழ்ந்த சர்ச்சைகளுக்காளான காலத்தில 
வாழ்கிறோம்‌. இலக்கியத்‌ திறனாய்‌ 
வாளர்களும்‌ மொழியியல்‌ வல்லுநர்‌ 
களும்‌ தத்துவ அறிஞர்களும்‌ கலந்து 
கொண்ட இச்‌ சர்ச்சைகளில்‌ மிகவும்‌ 
அடிபட்ட இரண்டு சொற்கள்‌ மொழி 
நடையும்‌ (51316) நடையியலும்‌ (5tylistics) 


ஆரும்‌. இரண்டாவது சொல்‌ முதற்‌ 
சொல்லிலிருந்து தோன்றியிருந்தாலும்‌ 
நடைமுறையில்‌ மொழி நடை இலக்‌ 
ஓயத்‌ இறனாய்வுடனும்‌ நடையியல்‌ 
மொழியியல்‌ ஆராய்ச்சியுடனும்‌ இன 
உறுதி செய்யப்படுகின்றன. ஆயினும்‌, 
மொழி நடையைக்‌ திறனாய்வு முறையி 
லோ, மொழியியல்‌ முறையிலோ அதா 
வது முருயல்‌ நோக்கிலோ, விஞ்ஞான 
நோக்கிலோ அலசி ஆராய்ந்தாலும்‌ 
அதை இலக்கியத்திலிருந்து வேறுபடுத்த 
முடியாது. வேறுபடுத்தி முறைகேடான 
வழியில்‌ நடை ஆராய்ச்சி செய்யப்‌ 
பட்டால்‌, அது இலக்கியச்‌ சார்பற்ற 
தாகி இலக்கியக்‌ கலையின்‌ பல்வேறு 
பட்ட சிக்கல்களை ஒதுக்க முற்படுகிறது. 
எரிக்‌ அவர்‌ பாக்‌ (eric auer bach), 
லியோ ஸ்பிட்ஸர்‌ (16௦ 801200) போன்ற 
பெரும்‌- ஐரோப்பிய அறிஞர்கள்‌ மொழி 
நடைக்கும்‌ மொழி இயலுக்கும்‌ இடை 
யில்‌ நிலவும்‌ செயற்கையான வேறு 
பாட்டை வலியுறுத்தாமல்‌ மொழிஇயல்‌ 
இலக்கிய ஆராய்ச்சியின்‌ ஒரு பிரிவே 
என்று அறிவுக்‌ கூர்மையுடன்‌ மெய்ப்‌ 
படுத்திக்‌ காட்டியிருக்கின்‌றனர்‌. 


இக்கட்டுரையின்‌ அடிப்படை,மொழி 
நடையென்பது ஒரு விதமான வெளிப்‌ 
பாடு (a manner of expression) என்ற 
சர்ச்சைக்குரிய கருத்தல்ல. நடையின்‌ 
தனித்துவம்‌ சொந்தமானதும்‌ (pூX50- 
க!) கலாச்சாரத்தைச்‌ சார்ந்ததுமான 
கொள்கைகளினால்‌ உறுதி செய்யப்படு 
இறது என்ற நம்பிக்கையேயாகும்‌. நாம்‌ 
சாதாரணமாகத்‌ தெரிவிக்கும்‌ விருப்பம்‌ 
கூட நம்‌ சம்பந்தப்பட்ட, ஆனால்‌ ஒரு 
குறிப்பிட்ட இடச்‌ சூழ்நிலைக்கு உட்‌ 
பட்ட உண்மைகளின்‌ தொகுப்பு (& 
whole complex of personal and situa- 
tional facts) என்பதை மறக்கக்கூடாது. 


24 


பாரத சக்தி கதைக்‌ குறிப்பில்‌ அக்காவி 
யத்தின்‌ நடையைப்பற்றி இரண்டு கருத்‌ 
துக்களைச்‌ சுத்தானந்த பாரதியார்‌ 
கூறியிருக்கிறார்‌. ஒன்று, கவிதையின்‌ 
எளிய நடையை இசைக்‌ கருவிகளுடன்‌ 
பாடலாம்‌. இரண்டு, அதில்‌ அடங்கி 
யுள்ள யோக ரகசியங்களை அவற்றை 
அறிந்த யோக சித்தரிடம்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌ (ப. 25), பல இடங 
களில்‌ காவியத்தின்‌ நடை எளியது என்‌ 
பதை மறுக்க இயலாதாயினும்‌, அது 
இரண்டு மட்டங்களுடையது. மேல்மட்‌ 
டத்தில்‌ காவியக்‌ கதையைக்‌ கூறுகிறது. 
அதற்குக்‌ கீழே 
புதைந்து கிடக்கின்றன. பாரதசக்து யின்‌ 
இம்மாதிரி (றகர) ரிக்வேதத்தைப்‌ 
பற்றி அரவிந்தர்‌ அவர்கள்‌ கூறியதை 
ஞாபகமூட்டுகிறது. வேதரிஷிகள்‌ பாடும்‌ 
பொழுது கவிதையில்‌ இரண்டு விதமான 


யோகரகசியங்கள்‌ 


பொருளைப்‌ புகுத்தியிருக்கிறார்கள்‌. 
ஒன்று எவரும்‌ புரிந்து கொள்ளக்‌ 
கூடிய சடங்கு மொழி. (014021514௦ 


langage); இனனொனறுயோக ரகசயங்‌ 
களை அறிந்தவர்களுக்கு மட்டுமே 
புரியும்‌ மறைமுக மொழி (6501611௦ langu- 
8209. சான்றாக, “நெய்‌ என்ற சொல்‌ 
யாகத்தில்‌ பயன்படுத்தபபடும்‌ ஒரு. முக்‌ 
கிய பொருளைக்‌ குறிக்கிறது. அதே 
சமயம்‌ அது ஆத்ம தூய்மையின்‌ அறி 
குறி எனகிறார்‌ அரவிந்தர்‌. ஆரம்ப 
காலத்தில்‌ சுத்தானந்த பாரதியார்‌ அர 
விந்தரின: சீடராக இருந்தமையாலும்‌ 
அவருடைய *சாதனை' (8௨03௨) குத்து 
வத்தில்‌ உள்ள நம்பிக்கைக்கு ஆதாரம்‌: 
பாரத சக்தியில்‌ தெளிவாக உள்ளதாலும்‌, 
அரவிந்தரின்‌ ரிக்வேதப்‌ பொருள்‌ விளக்‌ 
கத்தின்‌ தாக்கம்‌ பாரத சக்தியின்‌ தொடர்‌ 
உருவகத்தில்‌ மொழி மூலமாகவும்‌ கதை 
யுருமூலமாகவும்‌ வெளிப்படுகிற்தோ 
எனறு ஐயுற இடமிருக்கிறது. 


பாரதசக்தி,மொழி நடை ஆராய்ச்‌ 
சியின்‌ முதல்‌ கூட்டம்‌ இந்நூல்‌ எவ்‌ 
வாறு ஆசிரியரின்‌ கற்பனையில்‌ தோன்றி 
இப்பொழுது நம்‌ கைக்கு வந்திருக்கும்‌ 
நூலாக உருவெடுத்தது என்ற அடிப்‌ 
படைக்‌ கேளவிக்கு விடை கண்டு 
பிடிப்பது, இவ்விடை இப்பொழுது. இந்‌ 
நூலின்‌ ஆராய்ச்சியாளர்களுக்கு அளிக்‌ 
சுப்பட்டிருக்கும்‌ குறுகிய வாய்ப்‌ 
பைப்‌. பயன்படுத்தி அடையக்‌ கூடியது 
அல்ல. இந்நூலைப்‌ பல ஆண்டுகள்‌ 
தியானத்திலும்‌ மோனத்திலும்‌ கழித்துப்‌ 
படலம்‌ படலமாகப்‌ பாடி “நான்கு 
தடவை நயமுற வமைத்தேன்‌'” (ப. 22) 
எனறு சுத்தானந்த பாரதியாரே காவி 
யத்தின்‌ முகவுரையான “பாரத: சக்தி 
மலர்ச்சி'யில்‌ கூறுகிறார்‌. இந்நூலின்‌ 
முதல்‌ பதிப்பு 1948-இல்‌ வெளியிடப்பட்‌ 
டது.நாம்‌ இப்பொழுது பயன்படுத்துகிற 
திருத்திய பெரிதாக்கப்பட்ட பதிப்பு 
1969-இல்‌ அச்சிடப்பட்டது, முறையான 
ஆராய்சசி விதிகளை நாம்‌ கடைப்‌ 
பிடித்தால்‌ ஆசிரியரின்‌ அடித்தல்கள்‌, 
திருத்தல்கள்‌ ஆகியவற்றிற்கு அவருடைய 
கையெழுத்துப்‌ பிரதியைப்‌ பரிசோ 
தித்து, அவருடைய நடையும்‌ கருத்துக்‌ 
களும்‌ எவ்வாறு பரிணாம வளர்ச்சிய 
டைந்து இப்பொழுது நம்‌. கையில்‌ இருக்‌ 
கும்‌ பாரதசக்தி மகா காவியம்‌ ஆக உருமா 
றின என்று ஆராய வேண்டும்‌. ஆங்கில 
இலக்கியத்திறனாய்வில்‌ இதை “author 
at work’ என்று கூறுவார்கள்‌. கவியோகி 
யின்‌ கையெழுத்துப்‌ பிரதி கிடைக்காத 
நிலையில்‌ அவர்‌ மொழி நடையை 
ஆராய மாகாவியத்தின்‌ முதல்‌ பதிப்‌ 
பையும்‌ திருத்திய பதிப்பையுமாவது 
ஒப்புமை செய்து பார்க்க வேண்டும்‌. 
முதல்‌ பதிப்பு எனக்குக்‌ கிடைக்காத 
நிலையில்‌ திருத்திய பதிப்பை ஆதார 
மாகக்‌ கொண்டு மாரதசக்தியின்‌ மொழி 


25 


நடையைப்‌ பற்றி சில கருத்துக்களைக்‌ 
கூற விரும்புகிறேன்‌. 

வடமொழி விற்பன்னராகத்‌ 
திகழ்ந்து தூயதமிழ்‌ நடையைப்‌ பின்‌ 
னால்‌ காலம்‌ முழுவதும்‌ கடைப்பிடித்த 
மறைமலையடிகள்‌ காலத்திலிருந்தே பிற 
மொழிக்‌ கலப்பில்லாத தமிழில்‌ எழுது 
வது ஓர்‌ இயக்கமாகவே இயங்கிய காலம்‌ 
மாறி அது ஓர்‌ இலக்கிய மரபாகவே 
மாறிவிட்டது. ஆயினும்‌ ஆங்கில எழுத்‌ 
தாளர்களின்‌ நூல்களில்‌ ஒரு வகை 
மொழி நடைக்‌ கலப்பை நாம்‌ பார்க்கி 
ஹோம்‌. சுத்தானந்த பாரதியார்‌ ஆங்கிலம்‌ 
வடமொழி, பிரெஞ்சு முதலான மொழி 
களில்‌ நல்ல பயிற்சியுடையவர்‌. மேலும்‌ 
பாரதசக்தி மகா காவியம்‌ மேலை நாட்டுச்‌ 
காப்பிய மரபையும்‌ இந்திய நாட்டுக்‌ 
காப்பிய மரபையும்‌ தம்முள்‌ அடக்கி 
“ஓனறே குலமும்‌ ஒருவனே தேவனும்‌” 
என்ற கொள்கையை யோக சித்திமுறை 
யில்‌ போதிப்பதால்‌ இன்றியமையாத 
கட்டங்களில்‌ பிறமொழிப்‌ பெயர்களை 
யும்‌ கருத்துக்களையும்‌ விருப்பு வெறுப்‌ 
பில்லா மல்‌ தமிழ்‌ மொழியில்‌ அளிக்க்ம்‌ 
பொழுது ஒரு கலப்பு நடை உருவா 
கிறது. சாதன காண்டத்தில்‌ சைனதத்து 
வத்தை விளக்கும்‌ சைன தருமப்‌ படலத்‌ 
தில்‌ வரும்‌ வடமொழிக்‌ கலப்புடைய 
கவிதைக்கூறு சாதாரண வாசகங்களுக்கு 
எளிதில்‌ விளங்காது. 

அஜீவன்‌ ஜீவன்‌ ஆச்ரயம்‌, பந்தம்‌ 

சம்வரை மோக்ஷம்‌ நிர்ஜரையுடனே 

நலந்த தாகிய நவபதந்‌ தெளிந்தே 

ஐந்து சரயமும்‌, ஐந்து கதியும்‌ 

ஐந்து விரதமும்‌, ஐந்து சமிதியும்‌ 


முறைப்படி போற்றி மோட்சக்‌ 
கதிபெற 
வீளங்கத்‌ தவங்கள்‌ விரும்பிச்‌ 


செய்கவே; (ப, 429) 


அதே காண்டத்தில்‌ கிறிஸ்து ஜோதிப்‌ 
படலத்தில்‌ கிறிஸ்துவின்‌ சீடர்களின்‌ 
பெயர்ப்‌ பட்டியலையே பயன்படுத்‌ தி 
கவிதை முயற்சியில்‌ இ றங்குகிறார்‌ 
ஆசிரியர்‌. 


பேதுரு யோவான்‌, மத்தாய்‌, பெர்த 
லோமியன ஜேம்ஸ ஆந்த்ரூ 

யூதசு, தாமன்‌ மிலலிப்‌ சமன, 
இயோடி. யூஜும்‌ 

மேதினி யாசையெல்லாம்‌ விட்டருட்‌ 
கருவின்‌ பின்னே 

வாதறச்‌ சென்றார்‌ இந்த வஞ்சமில்‌ 
வணிக ரமமா' (ப. 436) 


சாதன காண்டம்‌ - நபிநாயகம்‌ படலத்‌ 
இல்‌ சுத்தன்‌ நண்பர்‌ மெளல்லியை முகம்‌ 
மதுவின்‌ புண்ணிய சரிதையை விளக்கும்‌ 
படிக்கேட்டுக்‌ கொள்வது க&ீழக்கண்ட 
செய்யுள்‌, 


இன்னவை கேட்ட சுத்தன்‌ “*தீனிஸ்‌ 
லாம்‌ ஈந்த தரன, 

அன்னவன்‌ முஹம்மத்ஸல்லம, அல்ல 
மீன்சரிதை சொல்வீர்‌?" 

என்னலும்‌ ஹஜரத்‌ மெளல்வி ஈதுல்‌ 
நோம்பிரதிற்‌ சொல்வோம்‌, 
முன்னர்‌ மசூதிக கேகித்‌ தொழு 
கையை முடிப்போம்‌” என்றான 


(ப. 404) 
இத்தகைய நடைக்கு இன்றும்‌ ஒரு 
சான்றாக, தானவகாண்டத்தில்‌ இடி 


முழக்கப்‌ படலத்தில்‌ மாவலி வக்கிரன்‌ 
மூதலிய அரக்கர்களும்‌ சுத்தனின்‌ குழு 
விற்கும்‌ நடக்கும்‌ அணுப்போரில்‌ விஞ்‌ 
ஞானச்‌ சொற்கள்‌. 

(1) யுரேனியம்‌ கோபால்‌ குடன்‌ 


காஸ்மிக்ரே சாவுக்கதிர்கள்‌ 
(ய. 815) 


(2) அயோனியந்தாண்டி அந்தர 
நிலையம்‌, (ப. 816) 
(3) காஸ்மிக்‌ ரேயைக்‌ கக்குவே 
னாங்கே (ப. 817) 


போன்ற 
காணலாம்‌. 


வரிகளில்‌ பரிமளிப்பதைக்‌ 
இவ்வெலலாச்‌ சான்றுக 
ளிலும்‌, பொருளுக்குத்‌ தகுந்தாற்‌ போல்‌ 
மொழிநடை மாறுவதைக்‌ காணலாம்‌. 
மேலும, யாப்பிலக்கணத்தை ஓட்டி 
இதுவரை மேற்கோள்‌ காட்டிய சான்று 
களிலும்‌, காவியத்தின மற்றப்‌ பகுதி 
களிலும நூலாசிரியர்‌ ஆசிரியப்பா, கலி 
விருத்தம்‌, அறுசீர்‌ விருத்தம்‌, கலித்துறை, 
எண்சீர்‌ விழுத்தம, குறள்‌ வெண்பா 
போன்ற பாக்களையே பெரும்பாலும்‌ 
கையாண்டிருப்பதால்‌, அவரை மரபு 
வழிக்‌ கவிஞர்‌ என்றுதான்‌ அழைக்க 
வேண்டும்‌, 
பராத சக்தி மகா காவியம்‌ மரபு வழி 
யில்‌ மங்கல வாழத்துப்‌ படலத்துடன்‌ 
கலிவிருததத்தில ஆரம்பிக்கிறது. 
வெற்றி கொட்டுக! விம்முக 
பேரின்பம்‌! 
சுற்றி ஞானச்‌ சுடரொளி வீசுக! 
முற்ற றறிவன்‌ முதல்வன்‌ 


அருளையே 
பற்றி வாழப்‌ பயின்றதிப்‌ 
பாரெலாம்‌! 
அம்மையப்பன்‌, அருட்பெருஞ்‌ 
: சோதியான்‌ 
எம்மை யாளும்‌ இறைவன்‌, 
1 பங்க்‌ குருபரன்‌; 
தம்மைத்‌ தந்தவர்‌ தாபந்‌ 


- தணிப்பவன்‌; 
செம்ம லரடி யைத்தினஞ்‌ 

சேவிப்பாம்‌ (ப. 33) 

‘Things unattempted yet in PIOSE or 

Rime” என்று மில்டன்‌ தன்னுடைய 


எத்துணை யோக சக்தி 
ஈந்தெனை மழு வித்தாய்‌. 
உத்தம மனைவிக்‌ குன்னின்‌ 
உதாரணமுண்டோ?2-நல்ல 

பத்தினித்‌ தெய்வமே நான்‌ 

பிழைத்திடப்‌ பலியுமானாய்‌.(ப.356) 
“அன்பு”, “அறிவு' என்று சொற்‌ 
களை, கெளரியை அன்புடை மனைவி 
யாகவும்‌ அறிவுடை ஆசானாகவும்‌ சித்‌ 
திரிக்கும்பொழுது “கொண்டாய்‌ சொன்‌ 
னாய்‌'' என்ற சொற்களுடனும்‌ “எத்‌ 
துணை' எத்தனை' என்ற சொற்களுட 
னும்‌ ஒன்றித்து அமைத்து, சுத்தனின 
இழப்பு ஈடுசெய்ய முடியாத தொன்று 
என்று அவனுடைய ஏக்கத்தின்‌ மூலம்‌ 
சுட்டிக்காட்டுகின்றன. அவளை அவன்‌ 
“உத்தம மனைவி' என்று அழைக்கும்‌ 
போது அதில்‌ முரண்‌ பொருட்சுவை 
(irony) தொக்கி நிற்பதைக்‌ காணலாம்‌. 
மனைவியின்‌ கடமை மென்கடனாற்‌ 
றுவது என்று அன்புடன்‌ கெளரிக்கும 
அறிவுரை கூறிய சுத்தன இப்பொழுது 
அவள தன்‌ உயிரைத்‌ தியாகம்‌ செயது 
தன்னைக்‌ காப்பாற்றியதற்கு அவளை 
உத்தம மனைவியின்‌ இலககணம்‌ என்று 
அழைக்கிறான்‌. பத்தினித்‌ தெய்வமாக்கு 
திறான்‌. இரண்டு பாத்திரங்களிடம்‌ 
நாம்‌ ஒரு மனிதத்‌ தன்மையைக்‌ காண்‌ 
திறோம்‌. இம்‌ மனிதத்‌ தன்மை குறிப்‌ 
பாகச்‌ சுத்தனிடம்‌ பரிமளிக்கிறது. 


இப்பொழுது யோக வாழ்வை 
அவமதித்துப்‌ பேசும்‌ சில கெட்ட பாத்‌ 
திரங்களின்‌ சொற்களை ஆராய்‌ வாம்‌, 
தாந்திர யோகத்தைப்‌ பற்றிய இழி 
வான பேச்சை உலகாயத்தைப்‌ போற்‌ 
றிப்‌ பூசிக்கும்‌ காமபுரி வாசிகளான 
காமி-வாமியின்‌ அடிபிடிச்சண்டையில்‌ 
காணலாம, காமி தாந்திரயோக முறை 
களைக்‌ கேவலமாக வருணிக்கிறாள்‌. 


30 


சாமியாம்‌ சக்தியாம்‌, சாதனக்‌ 
கோயிலாம. 

கதவையடைத்துக்‌ கள்ளத்‌ தன 
மாய்ப்‌ 


புழுதியில்‌ விழுந்து புரளு மட்டும்‌, 
போதை போட்டுப்‌ புத்தி மயங்கி 
உடன்‌ பிறந்தாரையும்‌ உளங்‌ 
கொண்டணைவீர்‌ (ப. 385) 


முதல்வரியில்‌ இரண்டு முறை பயன்படுத்‌ 
தப்படும்‌ “ஆம்‌” என்ற பின்னிணைப்புச்‌ 
சொல்லில்‌ அடங்கியிருக்கும்‌ கிண்டலை 
யும்‌ கேலியையும்‌ வெறுப்பையும்‌ 
வாசகர்கள்‌ படிக்கும்‌ பொழுது, உணர 
லாம்‌. தாந்திர யோகிகள்‌ என்று தங்க 
ளைச்‌ சொல்லிக்‌ கொள்பவர்கள்‌ ஒளிவு 
மறைவாகச்‌ செய்யும சடங்குகள்‌ சக்தி 
பூசையல்ல, உண்மையிலேயே மோச 
மான காமவெறியாட்டம்‌ என்பதைப்‌ 
“புழுதி” புரளும்‌ புத்தி எனற சொற்களில்‌ 
அடங்கியுள்ள மோனை உத்தியின்‌ மூலம 
காமி விளக்க முறபடுகிறாள்‌, 


வாமியின்‌ காட்டமான பதில்‌, 
சொல்லுக்கும்‌ கருத்துக்கும்‌ உள்ள 
உயிர்த்‌ தொடர்பிற்கு ஒரு சிறந்த எடுத்‌ 
துக்காட்டு ஆகும்‌. ஆனால அதன்‌ உட்‌ 
கருத்தில்தான சொற்சுவையும பொருட்‌ 
சுவையும்‌ ஒருங்கே இணைகின்றன. 


யாரடீ கள்ளி எங்களைப்‌ 

பழித்தாய்‌? 
ஆண்பெண்‌ பைரவக்‌ 
குலமாய்ச்‌ 
சீருடன்‌ வாழச்‌ சிவனுமை தனக்குச்‌ 
செபபிய தாந்திரம்‌ ஒப்பறு யோகம்‌, 

மீனும புதிய ஊனும்‌ உண்டு, 
காட்ட மான கள்ளையும்‌ குடித்து 
தாயனப்‌ பெண்ணின்‌ சக்கரந்‌ 
தொழுது, 


பாரினில்‌ 


போன்ற என்னுடைய படைப்புக்களில்‌ 
காணலாம்‌, 
கருத்தைக்‌ 
கவிகை கருவில்‌ மகாகாவியத்தில்‌ தமி 
மிலும்‌ ஆங்லைத்திலும்‌ வடித்துத்‌ தந்தி 
ருக்கிறார்‌. தமிழிலுள்ள பா ஆங்கிலத்‌ 
இிலுள்ளதைவிட சிறப்பாக விருப்பதால்‌ 
அதையே கொள்ள 
லாம்‌, 


டிக்‌ கடிதத்திலுள்ள 


மேற்கோளாகக்‌ 


உள்ளமும்‌ அறிவும்‌ உணர்வும்‌ 
ஆகிய 
அரலித்த சக்தியே அன்புத்‌ 
தெய்வமே 
உன்னருளாலே செம்மையாய்‌ 
முடிந்த 
பாத சக்திப்‌ பனுவலுன்‌ புதிய 
நெய்வ மரபின்‌ சீரிய கதையே 
புதுவுலகத்தின்‌ பூரண வேதமே 
யோகியின்‌ கடிதத்தின்‌ சாரமும்‌ 
கலிதைச்‌ எற்றும்‌ ஓரே கருத்தை வெளிப்‌ 
படுந்னெொலும்‌ அரவிந்தரின்‌ சாவித்திரி 
எனும்‌ வப்பியத்தில்‌ வரும்‌ அஸ்வபதி, 
சாலி598 போன்ற படைப்புகளுக்கும்‌ 
ஈழுல்கும்‌ சக்திக்கும்‌ தத்துவ அடிப்‌ 
படையிலும்‌ தொடர்‌ உருவக அமைப்பி 
விம்‌ பல வேறுபாடுகள்‌ உள்ளன. பாரத 
சபி ம௩௩ காவியம்‌ சமரச சன்மார்க்க 
கொள்கையின்‌ ஆழ்ந்த தாக்கத்திற்‌ 
காலா ியிருப்பதை எளிதில்‌ மறுக்க முடி 
யாது. சுத்தசக்தியின்‌ கொள்கை உரு 
வில்‌ சாதனை தத்துவத்தைத்‌ தவிர மற்ற 
அதறுவஙகளையும்‌ காணலாம்‌. 


ள்ஞ்ஜ்‌ 


இப்பொழுது யோகியாரின்‌ கதா 
பாத்திரங்களின்‌ தனி இயல்புகளை 
மொழி நடையின்‌ மூலம்‌ எப்படி விளக்‌ 
குகிறார்‌ என்பதைக்‌ காண்போம்‌. கீழ்க்‌ 
கண்ட வர்களில்‌ சுத்தன்‌ கெளரியை 


(இவள்‌ பின்னால்‌ சக்தியாக மறு அவ 
தார மெடுக்கிறாள்‌) மனமாரப்‌ புகழ்‌ 
வதைக்‌ காணலாம்‌, 


கலையும்‌ 


யோகமும்‌ கற்றனை; 
யுனக்குத்‌ 

தெரியா . வித்தை செகத்தினி 
லுண்டோ? 


எனினும்‌ முன்பே இயம்பிய வாறே, 
பொண்ணுக்குரிய மென்‌ 
கடனாற்றிப்‌ 
போர்க்களம்‌ புகாது, பொறை 
யுடனிருத்தலே 
உனக்கழ காகும்‌ . எனக்கு . நல்லு 
யிரே! (ப. 351). 


சுத்தன எளிய மொழியில்‌ கெளரிக்குத்‌ 
தெரியாத வித்தைஇருக்க முடியுமாஎன்று 
கேட்கும்பொழுது அவள்‌ அவனுக்குக்‌ 
கற்றுத்‌ தந்த தாந்திரிக யோகத்தை 
மட்டுமின்றி அவள்‌ சகல கலைக 
ளிலும்‌ வல்லவள்‌ என்பதை நினைவு 
கூர்கிறான்‌. “எனினும்‌: என்ற சொல்‌ 
கலையறிவும்‌ ஞானமும்‌ ஒருங்கே பெற்ற 
பெண்‌ குலத்தின்‌ இலகத்திற்கு இன்னும்‌ 
கற்க வேண்டியது ஒன்றிருக்கிறது என்‌ 
பதை உணர்த்துகிறது. அதுதான்‌ மனை 
வியாயிருந்து போர்க்களம்‌ செல்லாமல்‌ 
பெண்ணுக்கே உரிய மென்கடன்‌ ஆற்று 
வது. “மென்கடன்‌” என்ன என்பதைக்‌ 
கூறாமல்‌ கூறுகிறான்‌. 


சுத்தன்‌ யோக சித்தி பெற்ற தன்‌ 
மனைவியைப்‌ புகழும்‌ இப்பாடலின்‌ 
கருத்தை எதிரொலிப்பது கெளரி தன்‌ 
உயிரைப்‌ பலி கொடுத்துச்‌ கணவனைக்‌ 
காப்பாற்றிய பொழுது அவன்‌ அவளுக்‌ 
காகப்‌ புலம்பும்‌ விருத்தப்பா, 


எத்துணை அன்பு கொண்டாய்‌! 
எத்தனை அறிவு சொன்னாய்‌! 


வரே என்பதை உணர்தல்‌ வேண்டும்‌. 
இவ்வூன்‌ உடல்‌ பொய்யல்ல; கடவுளின்‌ 
இருப்பிடம்‌ என்ற புதிய வேதாந்தத்தைக்‌ 


(Neo-Vedanta) கற்பித்தவர்‌ இராம 
கிருஷ்ண பரமவிஹம்ஸர்‌. இவ்வுல 
கெலாம்‌ அவனுடைய வெளிப்பாடு. 


கடமை என்ற இன்றியமையாத மதத்‌ 
தொண்டினைக்‌ கடவுளின்‌ கருணை 
தான்‌ காத்திட வேண்டும்‌. இவ்விருத்‌ 
தப்பாவின்‌ ஓவ்வொரு வரியிலும்‌ 
அழுத்தமாகத்‌ திரும்பத்திரும்ப வரும்‌ 
*“வேண்டும்‌' என்னும்‌ சொல்‌ கடவுள்‌ 
ஒருவனே, அவன்தான்‌ நாம்‌ வாழும்‌ 
உலகம்‌ என்ற கருத்தை வற்புறுத்துகிறது. 


மகாகாவியத்தின்‌ இவ்வடிப்படைத்‌ 
தத்துவக்‌ கொள்கையை வேறொரு 
முறையில்‌ அதன்‌ கதைத்‌ தலைவனான 
சுத்தன்‌ விளம்புகிறான்‌. 


மனிதச்‌ சாதியான்‌, மனிதரின்‌ குலம்‌; 
உலகெல்லாம்‌ 

எனது கோயிலாம்‌, இதயத்தில்‌ 
இருப்பதென்‌ இறையாம்‌ 
மனதை வென்றவன்‌ மமதையைக்‌ 
கொன்றவன்‌ 
குருவாம்‌, 
புனித நெஞ்சுரை போதமே வேத 
மென்றறிவீர்‌ (ப. 508) 


காலம்‌ காலமாகச்‌ சாதி, “குலம்‌” 
என்ற சொற்களை வேதமாக ஓதிச்‌ சீர 
ழிந்து போன மனித சமூகத்தை இப்‌ 
பாவில்‌ ஒன்றுபடுத்துபவை அதே சொற்‌ 
கள்தாம்‌. பொருளிழந்த சொற்களுக்கும்‌ 
உயிரூட்டுவது கவிஞனின்‌ கற்பனை 
வளத்தைப்‌ பொறுத்தது. மனித குலமே 
ஒருமை நோக்கில்‌ கற்பனை செய்யப்‌ 
படுவதால்‌, உலகமே கோயிலாக 
அல்லது புனிதத்‌ தலமாகக்‌ காட்சியளிக்‌ 


28 


கிறது, சுத்தனுக்கு, மனித குலமும்‌ உலக 
மும்‌ ஒன்றேயென்றால்‌ மனிதனின்‌ இத 
யமே இறைவனின்‌ இருப்பிடம்‌, திரும்பத்‌ 
திரும்ப வரும்‌ 1ஆம்‌" என்ற பின்னி 
ணைப்பு விகுதி இறைவனின்‌ இன்றிய 
மையாத தொடர்பால்‌ புனிதமாக்கப்படு 
கிறது. மனித குணம்‌ என்ற ம௫ிழ்ச்சியான 
செய்தியில்‌ சுத்தனின்‌ மனம்‌ திளைப்‌ 
பதைக்‌ காண்பிக்கிறது. இந்தச்சுத்த 
நிலையை மனித குலம்‌ அடைய வேண்டு 
மானால்‌ மனிதன்‌ புத்தியையும்‌ ௮தங்‌ 
சாரத்தையும்‌ விட்டொழிக்கவேண்டும்‌. 
இதுவே கீதையின்‌ சாரம்‌. இப்புனித 
நிலையை அடைந்தால்‌ மனிதன்‌ வேதத்‌ 
தை அரிந்தவனாகிறான்‌. 4(போதமே” 
என்ற சொல்‌ இவ்வரிய உண்மையை 
வற்புறுத்துகிறது. 

பிரேமா நந்தகுமாருக்குக்‌ கவியோகி 
யார்‌ 1970ஆம்‌ ஆண்டு நவம்பர்‌ மாதம்‌ 
8-ஆம்‌ தேதி எழுதிய கடிதத்தில்‌ அர 
விந்தரின்‌ சாதனைத்‌ தத்துவத்தின்‌ 
தாக்கத்தைக்‌ குறிப்பிடுகிறார்‌. அக்கடி 
தம “இந்து பத்திரிகையில்‌ சமீபத்தில்‌ 
வெளி வந்த (1983-ஆம்‌ ஆண்டு ஏப்ரல்‌ 
22, ப. 20) கட்டுரை ஓனறில காணப்‌ 
படுகிறது. 

“அந்த நாள்களில்‌(1915-18இல்‌, சுப்‌ 
பிரமணி பாரதியும்‌ நானும்‌ அரவிந்தரை 
அடிக்கடிப்‌ பார்ப்பதுண்டு. அப்பொழுது 
அம்‌ முனிவரின்‌ யோக, தத்துவத்தி 
னாலும்‌ அவருடைய கவிதைச்‌ சிறப்பி 
னாலும்‌ நாங்கள்‌ கட்டுண்டோம்‌. இன்று 
நான்‌ முழுவதும்‌ மாறியிருப்பதற்கு 
அன்னையார்தான்‌ காரணமென்பேன்‌, 
பாரத சக்தி அரவிந்தரும்‌ அன்னையாரும்‌ 
சுத்தனும்‌ சக்தியுமாக மாறிய படைப்புக்‌ 
கனவு. அரவிந்தரின்‌ சுத்த சக்தி (5யறாக- 
etal) உயர்‌ குறிக்கோள்களை “உலகப்‌ 
பற்று” “கவி அரங்கம்‌' “சாதனை கீதம்‌” 


பெருங்காப்பியத்தின்‌ பொருளை வரு 
ணித்தது பாரத சக்தி மகா காவியத்திற்‌ 
கும்‌ பொருந்தும்‌, “எல்லா உயிர்க்கும்‌ 
இறைவன்‌ ஒருவனே. எல்லா உட லும்‌ 
இறைவனாலயமே' (ப. 23) என்ற சம 
யோகத்‌ தத்துவத்தைப்‌ பொருளாக 
வைத்து உலகத்தின்‌ எந்தக்‌ கவிஞனும்‌ 
ஒரு காப்பியத்தைப்‌ படைக்கவில்லை. 
மில்டன்‌ எவ்வளவு அழுத்தமான தன்‌ 
னம்பிக்கையுடன்‌ ஸ்வர்க நீக்கத்தைத்‌ 
தொடங்கினானோ, அதே தன்னம்‌ 
பிக்கை தமிழ்க்‌ காவியத்தின்‌ முதல்‌ 
செய்யுளில்‌ வரும்‌ “கொட்டுக” “விம்முக' 
“ஷீசுக? என்ற சொற்களில்‌ பரிமளிக்கி 
றது. இத்‌ தன்னம்பிக்கை “ஞானச்‌ சுட 
ரொளி' 'முற்றறிவன்‌' *முதல்வன்‌” என்று 
அழைக்கப்படும அரூபக்‌ கடவுளிடம்‌ 
கலியோகி வைத்த ஆழ்ந்த பற்றில்‌ 
தோனறியது. வேதாந்த தத்துவத்தின்‌ 
நிற்குண பிரம்மன சமயங்கள்‌ போற்றித்‌ 
துதிக்கும்‌ சகுண பிரம்மன்‌ ஆவதி 
னாலே என்னவோ (அத்வைத கர்ததா 
ஆதிசங்கரர்‌ பராசக்தியை செளந்தர்ய 
லகரியில்‌ பாடலில்லையா?) கவியோகி 
மங்கல வாழத்துப்‌ படலத்தின்‌ இரண்டா 
வது செய்யுளில்‌ ஒரே கடவுளை “அம்மை 
யபபன்‌' எனறு கூறி நமது சமயகுரவர்‌ 
களை நமக்கு ஞாபக மூட்டுகிறார்‌. அவ்‌ 
விறைவனையே அருட்பெருஞ்‌ ஜோதி! 
என்று இராமலிங்க அடிகளாரின்‌ மொழி 
யில்‌ அவனை வாசகர்களுக்கு அறிமுகப்‌ 
படுத்துகிறார்‌. இரண்டு செய்யுட்களில்‌ 
வரும்‌ இறைவனைப்‌ பற்றிய பெயர்க 
எல்லாம்‌ அவனுடைய குணாதிசயங்கள்‌ 
மனிதனுடைய அறிவிற்கு எட்டாதவை; 
இருப்பினும்‌ அவனுடைய “செம்மலரடி.” 
யில்‌ நாம்‌ சரணாகதியடைந்தால்தான்‌ 
வாழ்க்கையின்‌ அசுரத்‌ தனமையிலிருந்து 
நம்மை விடுவித்துக்‌ கொண்டு தேவர்க 
ளாகிப்‌ பரிசுத்த நிலையை அடைவோம்‌ 


27 


என்று காலியத்தின்‌ கதைக்‌ கருவை 
வாசகர்களுக்கு முன்னறிவிக்கின்றன. 


மகா காவியத்தின்‌ முக்கியக்‌ கூறுகள்‌ 
அதனுடைய தத்துவ விளக்கம்‌, பாத்‌ 
தரப்‌ படைப்பு, பல நோக்கங்களில்‌ 
சொல்லப்படும்‌ கதைகளுள்‌ அதன்‌ 
கதை மாந்தர்கள்‌ ஆகியன சமரச சன்‌ 
மார்க்க நோக்கில்‌ விரித்துரைக்கப்படும்‌ 
மதக்‌ கொள்கைகள்‌, காவியத்திற்குரிய 
உவமைகள்‌ எனலாம்‌. இக்‌ கூறுகள்‌ 
மொழி நடை மூலம்‌ எவ்வாறு கவிதை 
உரு எடுக்கின்றன என்பதை இப்‌ 
பொழுது ஆராய்வோம்‌. 


நூலின்‌ ஆங்கில விளக்கத்தில்‌ அது 
ஒரே கடவுள்‌, ஒரே உலகம்‌, ஒரே குலம்‌ 
பற்றிய காப்பியம்‌ என்று குறிப்பிடப்‌ 
பட்டிருக்கிறது. இவ்வடிக்‌ கருத்து 
சாதனை காண்டத்தின்‌ கருணைப்‌ பட 
லத்தில்‌ ஒரு விருத்தப்பாவில்‌ விரித்‌ 
துரைக்கப்படுகிறது, 


கடவுள்‌ ஒன்றென உயிர்‌ குலங்‌ 
கருதிட வேண்டும்‌ 
உடலெ லாமதன்‌ கோயிலென்‌ 
றுணர்ந்திட வேண்டும்‌. 
இடம கல்‌உல கதன்மயம்‌ என்றிட 


வேண்டும்‌ 
கடமை காத்திட வேண்டுமுன்‌ 
கருணையினாலே! 
(ப. 367) 
இப்பாவைத்‌ தொடங்கி வைக்கும்‌ 


“கடவுள்‌' என்ற சொல்‌ அதன்‌ மையக்‌ 
கல்‌ போன்றது. அதனுடைய முக்கியத்து 
வம்‌ ஒவ்வொரு அடியிலும்‌ நேர்‌ முக 
மாகவே மறைமுகமாகவோ சுட்டிக்‌ 
காட்டப்படுகிறது. உயிர்க்‌ குலத்தைச்‌ 
சுக்கு நூறாக்கும்‌ மதச்‌ சண்டைகளி 
லிருந்து அதைக்‌ காத்து ஒன்றாக்க, ஒரு 


மந்திரஞ்‌ சொல்லி மடியினி 
லேற்றுத்‌ 
தீயெனக்‌ 
குண்டலி 
முக்கோணத்திற்‌ பக்கெனப்‌ பற்றி, 
ஆறுசக்கரத்தை வீறுடன்‌ மீறி, 
உச்சிக்‌ சேறி ஒளிமயமாகும்‌, 


தியானம்‌ செய்ததும்‌ 


ஆணும்‌ பெண்ணும்‌ அமுத 
முண்பார்‌ 

யாக்கை முழுவதும்‌ இன்பன்‌ 
சிலிர்க்கும்‌ 


அத்தகையின்பம்‌ அளித்திட நானே 
இன்றிவ்‌ வழகனை (சுத்தனை) 
இச்சா சக்தியால்‌ 
அள்ளிக்‌ கலப்பேன்‌; அமரவாழ்‌ 
வளிப்பேன்‌ (ப.885) 


வாமியின்‌ காம இச்சை ததும்பும்‌ 
இவ்வடிகளில்‌ தாந்திரிகர்கள்‌ சக்தி பூசை 
செய்து குண்டலினி சக்தியை எழுப்பு 
வதைப்‌ பற்றிய கருத்து அடங்கியிருக்‌ 
கிறது. பராசக்தி ஆனவள்‌ பாம்பைப்‌ 
போல்‌ (குண்டலினி) சுருண்டு மனி 
தனின்‌ முதுகெலும்பின்‌ அடித்‌ தண்‌ 
டான பூமித்தத்துவமாகிய மூலாதாரச்‌ 
சக்கரத்தில்‌ ஆழ்ந்த நித்திரையில்‌ இருக்‌ 
கிறாள்‌ என்பது தாந்திரிகத தத்துவம்‌. 
அவளை யோக நியமங்களின்‌ மூலம்‌ 
எழுப்பினால்‌ அவள்‌ மிகுதி தத்துவ 
மாகிய மூலதாரச்‌ சக்கரத்திலிருந்து 
கிளம்பி ஜலதத்துவமாகிய மணிபூரச்‌ 
சக்கரம்‌. அக்கினித்‌ தத்துவமாகிய ஸ்வா 
திஷ்டானச்‌ சக்கரம்‌,வாயு தத்துவமாகிய 
அநாகதச்சக்கரம்‌ ஆகாச தத்துவமாகிய 
விசுத்தி சக்கரம்‌, மனஸ்‌ தத்துவமாகிய 
ஆக்ஞா சக்கரம்‌ ஆகியவற்றைக்‌ கடந்து 
ஆயிரம்‌ இதழ்களுடைய தாமரை என்று 
சூட்சுமமாக அழைக்கப்படும்‌ ஹைஸ்‌ 
வரத்தில்‌ உறையும்‌ பரம சிவனுடன்‌ 
பராசக்தி கலந்துறவாடும்‌ பொழுது, 


al 


உபாசகன்‌ பேரானந்த நிலையான 
நிர்வாண நிலையை அடைூறான்‌ என்று 
கூறப்படுகிறது.சக்தியானவள்சஹஸ்ரார 
கமலத்திற்கு ஆறு சக்கரங்களின்‌ மூலம்‌ 
மேற்கொள்ளும்‌ யாத்திரையை ஆதிசங்‌ 
கரர்‌ செளந்தர்ய லகரியின்‌ ஒன்பதாவது 
சுலோகத்தில்‌ சுருக்கமாகச்‌ சொல்றார்‌. 


மஹீம்‌ முலதாரே கம்பி மணிபூரே 
ஹீதவஹம்‌ 

ஸ்திதம்‌ ஸவாதிஷ்டானே ஹருதி 
மருதம்‌ ஆசாசம்‌ உபரி, 

மனோ அபி ப்ரூமத்யே சகலமபி 
பித்வா குலபதம்‌ 

ஹைஸராரே பத்மே ஸஹ ரஹஸி 
யத்யா விசரஸே” 


தாந்திரிக பூசை முறையில்‌, தாந்‌ 
திரிகன்‌ ஒரு பெண்ணை நிர்வாணமாக 
அமர வைத்து அவளை சக்தியாக 
நினைத்துத்‌ தனது புலனடக்கத்தைச்‌ 
சோதிக்கும்‌ ஊன்‌, மது போன்ற ஐந்து 
மூலங்களின்‌ உதவி கொண்டு முக்‌ 
கோண வடிவில்‌ ஐந்து சக்தி சக்கரங்‌ 
களும்‌ நான்கு சிவசக்கரங்களும்‌ அடங்‌ 
கிய ஸ்ரீ சக்கரத்தைப்‌ பூசை செய்து 
நிர்வாண நிலையாகிய யோக சித்தியை 
அடையலாம்‌ என்று தாந்திரிக யோக 
சாத்திரங்கள்‌ சொல்லுகின்றன. தாத்‌ 
திரிக பூசை முறையும்‌ பராசக்தி குண்‌ 
டலினி உருவத்தில்‌ ஒவ்வொரு சந்தரமும்‌ 
வழியாக மேலே செல்லும்‌ பொழுது 
தாந்திரிக புருடனுக்குப்‌ புலனடக்கத 
தைப்‌ போதித்து அவனுடய ஓரே குறிக்‌ 
கோள்‌ தேவியைச்‌ சிவனுடையசஹஸ்ரார 
கமலத்தில்‌ கூட வைத்துப்‌ பேரானத்‌ 
தத்தை அடைவதே என்று வற்புறுத்து 
கிறது. புலனடக்கம்‌ இல்லாதவர்கள்‌ 
மீனையும்‌ ஊனையும்‌ உண்டு கள்‌ 
குடித்து; பெண்களுடன்‌ களியாட்டம்‌ 


ஆடுவார்கள்‌ என்பதைத்தான்‌ வாமியின்‌ 
சொற்கள்‌ மறைமுகமாக வெளிப்படுத்து 
கூறும்‌ “ஓப்பறும்‌ 
பைரவக்குலம்‌' 


ன்றன. அவள்‌ 
யாகம்‌” ஆண்‌ பெண்‌ 
என்ற சொற்றொடருடன்‌ இணைத்துப்‌ 
படிகுதால்‌ பாரதிதாசன்‌ ஒரு ௮ங்கதக்‌ 
கவிதையில்‌ சாமும்‌ யோகப்பியாசம்‌ 
தான்‌ என்று தெள்ளென விளங்கும்‌, 
இக்கருத்தைப்‌ பறைசாற்றுவது சீழ்க்‌ 
கண்ட சொற்கொத்து; *காட்டமானகள்‌ 
'மபபண்ணின்‌ சககரம்‌' மடி, முக்‌ 
கோணம்‌' “அமுதம்‌”, “இன்பம்‌', *இச்சா 
சத்தி, 'கலப்பேன” வாழ்வளிப்பேன்‌ 
போன்ற சொற்கள்‌ வாமியின்‌ காமக்‌ 
கூற்றை ஒரு சிறந்த ஏளனச்‌ செய்யுள்‌ 
(parody) எனலாம்‌. இது கவியோகியின்‌ 
விருப்பு வெறுப்பற்ற கவியாற்றலுக்கு 
ஓர்‌ எடுத்துக்காட்டு. 


மகாகாவியத்தின்‌ ஒரு தனிச்சிறப்பு 
அதிலுள்ள பல காப்பியக்‌ கிளைக்‌ கதை 
கள்‌. இக்‌ கதைகளில்‌ அரசியல்‌ வரலாறு 
படைத்தவர்களிலிருந்து மத நிறுவனர்‌ 
கள்‌ வரை இடம்‌ பெறுகிறார்கள்‌. இப்‌ 
பாத்திரப்‌ படைப்புகளுக்கு உயிரூட்டு 
வது அவர்களைப்‌ பற்றிய கதை நிகழ்ச்சி 
களும்‌ அவர்களுக்கே உரிய கொள்‌ 
கைப்‌ பிடிப்பும்‌, இக்கருத்தை புத்தர்‌ 
இராமகிருஷ்ணர்‌ ஆகயவர்களுடைய 
வாழ்க்கையில்‌ நிகழ்ந்த இரு வேறுபட்ட 
சம்பவங்களின்‌ மூலம்‌ விளக்கலாம்‌. இது 
ஒரு நிகழ்ச்சி; இராமகிருஷ்ணரின்‌ சக்தி 


தரிசனம்‌ மூலம்‌ அவருடைய இறை 
யுணர்வை நமக்குப்‌ படம்பிடித்துக்‌ 
காட்டுகிறது. 


எத்திசையும்‌ உன்‌ முகமே யிலகக்‌ 
கண்டேன்‌, 

எப்பொருளும்‌ உன்‌ மயமே 
யென்னக்‌ கண்டேன. 


32 


சத்தமிசை உன்ஞான தீபங்‌ 
கண்டேன்‌. 
சிவசகபரமான ஒன்றைக்‌ 
கண்டேன்‌. 
சத்தியமே யென்வாக்கில்‌ வளரக்‌ 
கண்டேன்‌. 
சர்வமத சமரஸமாம்‌ ள்‌ 
பொருளைக்‌ கண்டேன்‌ 
சுத்த சுதந்தரசக்தி சொரூபமான 
சுயம்‌ சச்சி தானந்தச்‌ சுடர்‌ 
கண்டேனே! (ப. 186) 


இன்னொரு நிகழ்ச்சி, சித்தார்த்த இள 
வரசன்‌ புத்தராவதற்கு வித்திட்டது. 
தந்தைக்குத்‌ தெரியாமல்‌ அரண்மனைக்கு 
வெளியில்‌ அவர்‌ கண்ட சோகக்‌ காட்சி 
கள்‌ வாழ்க்கையில்‌ பெரு வெறுப்‌ 
பூட்டின. 


வந்திருந்து செல்லுமுயிர்‌ வாழ்வைக்‌ 
கண்டேன்‌, 
வாழுமுயிர்‌ வருந்துகின்ற 
வருத்தங்கண்டேன்‌! 
இந்த வுல கியற்கையினை எதிரே 
கண்டேன்‌, 
இருவினையின்‌ பயனெல்லாம்‌ 
எளிதே கண்டேன்‌! 
விந்தைபெறும்‌ அதிசயங்கள்‌ 
விரைவா யெல்லாம்‌ 
விடிந்தததுவும்‌ வெயில்‌ 
மஞ்சளாகக்‌ கண்டேன்‌! 
எந்தையெனக்‌ குரைத்ததெலாம்‌ 
ஏமாற்றத்தின்‌ 
இந்திரஜாலக்‌ கனவென்‌ நெதிர்‌ 
சொல்‌ வேனே! (ப. 398) 


இந்த இரண்டு பாக்களிலும்‌ நம்‌ 
ஆர்வத்தைத்‌ தூண்டும்‌ ஓர்‌ ஒற்றுமை 
யைக்‌ காணலாம்‌. இந்த இரண்டிலுமே 
அடிப்படைச்‌ சொல்‌*கண்டேன்‌' என்பது, 


௪ 


அனால்‌ சூழ்நிலை வேறுபாடு காரண 
மாகக்‌ 'சண்டேன்‌' என்ற சொல்‌ இரு 
கதாபாத்திரங்களின்‌ கூற்றுக்களில்‌ திரும்‌ 
பத்‌ திரும்ப வரும்‌ பொழுது இரு 
வேறு உணர்ச்சிகளை வெளிக்‌ கொணர்‌ 
தின்றது. இராமகிருஷ்ணர்‌ அன்னை 
சக்தியை எங்கும்‌ எப்பொருளிலும்‌ 
காணுகையில்‌ எழுந்த இறையுணர்வு 
ஒவ்வொரு அடியின்‌ இறுதியில்‌ வரும்‌ 
“கண்டேன்‌” என்ற சொல்லில்‌ பொங்கி 
வழிகிறது. அவர்‌ அதன்‌ விளைவாக 
ஆனந்தக்‌ கூத்தாடுவதை நம்‌ மனச்‌ 
கண்முன்‌ காண்கிறோம்‌ என்றால்‌ 
அது மிகையாகாது. மாறாக அதே 
சொல்‌ சித்தார்த்தனின்‌ வாக்கில்‌ ஓவ்‌ 
வோர்‌ அடியின்‌ இறுதிச்‌ சொல்லாக 
அமையும்பொழுது அவன்‌ அடிமனத்‌ 
இலிருந்து எழுந்த விரக்தியை எதிரொ 
லிக்கிறது. சொல்லிலுள்ள “ஏ' காரம்‌ 
ஒரு கதைப்‌ பாத்திரத்தில்‌ உணர்ச்சிக்‌ 
சொந்தளிப்பையும்‌ இன்னொரு பாத்தி 
ரத்தில்‌ எமாற்றத்தையும்‌ சுட்டுகிறது. 
இரண்டு மேற்கோள்களுமே கவிஞன்‌ 
ஒரு சாதாரணச்‌ சொல்லை அவனுக்கே 
உரிய பாணியில்‌ கையாளும்‌ பொழுது 
என்னென்ன ஜால வித்தைகளையெல்‌ 
லாம்‌ செய்ய முடியும்‌ என்ற உண்மை 
யைத்‌ தெளிவுறக்‌ காட்டுகின்றன. 


கடைசியாக, சமரச சன்மார்க்கத்‌ 
தைப்‌ பற்றிய ஒரு நூற்பகுதி. புத்த 
மதம்‌, சைன மதம்‌, கிறித்துவ மதம்‌, 
முகம்மதிய மதம்‌, பார்ஸுகள்‌ மதம்‌, 
இந்து மதம்‌ ஆகிய வற்றிலுள்ள தத்து 
வங்களையெலாம்‌ கற்றறிந்த பிறகு சுத்‌ 
தன்‌ தான்‌ ஓர்‌ இலட்சிய மனிதனாக 


வேண்டும்‌ என்று பரம்‌ பொருளை 
வேண்டுகிறான்‌. 
ஆதி வேதஞ்சொல்லும்‌ 


அதியாத்மதீரமும்‌, 


33 


அனந்த வாழ்வும்‌ வேண்டும்‌. 
அரியசங்‌ கரர்‌ சொலுந்தன்ன றிவு 
மித வேண்டும்‌ 
அப்பர்‌ சொலும்‌ அன்பு வேண்டும்‌, 
கதை சொலு நிஷ்காம்ய கர்ம 
யோகம்‌ வேண்டும்‌, 
கிறிஸ்துவின்‌ பொறுமை வேண்டும்‌. 
கிருஷ்ணசை தன்யரின்‌ பக்தி 
பரவசம்‌ வேண்டும்‌. 
கெரீம்‌ நபியின்‌ உறுதி வேண்டும்‌. 
பேதமறு வள்ளலின்‌ பெரிய சமரஸம்‌ 
வேண்டும்‌ 
பேய்மனம்‌ அடங்க வேண்டும்‌. 
பிரியாத சிவசக்தி போலாண்மை 
பெண்மையுடன்‌ 
பேரின்ப முண்ண வேண்டும்‌. 
சாதனம்‌ தாஞ்சரியை கிரியை யோக 
ஞான 
சன்மார்க்க சித்தி வேண்டும்‌, 
தன்‌ மயச்‌ சின்மயப்‌ பன்மயத்‌ 
தெய்வமே 
சச்சிதானந்த பரமே” (ப. 563) 


தீரம்‌ ஆனந்த வாழ்வு, அறிவு, அன்பு 
பொறுமை, பக்தி, உறுதி போன்ற 
சொற்களை எடுத்துக்‌ கொண்டால்‌, 
இலட்சிய மனிதனின்‌ பண்புகள்‌ 
உணர்ச்சி சம்பந்தப்‌ பட்டவையாயும்‌ 
அறிவாற்றலுடையவையாயும்‌ நன்ன 
டத்தை நெறித்‌ தொடர்புடையவை 
யாயும்‌ ஆன்மீகமயமாயும்‌ இருக்க வேண்‌ 
டியது திண்ணம்‌ என்பதை ஒவ்வொரு 
அடியின்‌ ஈற்றிலும்‌ வரும்‌ “வேண்டும்‌” 
என்ற சொல்‌ வற்புறுத்துகிறது, அத்த 
கையவன்தான்‌ முழுமை பெற்ற மனி 
தன்‌ (iபfeஜாated்‌ man) என்பதே அரவிந்‌ 
தர்‌ வழிவந்த கவியோகி சுத்தானந்த 
பாரதியாரின்‌ கருத்து. 


தமிழ்க்‌ கலை 


தமிழ்‌ 4, கலை 3, 4 


தமிழ்க்‌ காப்பியங்களும்‌ பாரத சக்தி நடையும்‌ 


இலக்கிய நடை, மொழியை யொட்‌ 
டியது. தரமான மொழியில்‌ கருத்‌ 
தையோ உணர்ச்சியையோ துல்லியமாக 
உணர்த்துவது இலக்கிய நடையாகும்‌. 
கருத்தும்‌ உணர்ச்சியும்‌ ஆசிரியர்தோறும்‌ 
வேறுபடுவனவாகும்‌. ஓர்‌ இலக்கியப்‌ 
படைப்பாளர்‌ உள்ளத்தில்‌ தோன்றும்‌ 
உணர்ச்சியும்‌ கருத்தும்‌ போல்‌ இன்‌ 
னொருவர்பால்‌ தோன்றுவதில்லை. அவ்‌ 
வேறுபாட்டிற்கேற்ப அவரவர்‌ நடை 
வேறுபடுகிறது. இதனால்‌ ஓர்‌ இலக்கிய 
ஆரிரியர்‌ நடை போல்‌ இன்னொருவர்‌ 
நடை அமைவதில்லை, ஓர்‌ இலக்கியப்‌ 
படைப்பாளர்‌ தம்‌ கருத்தையோ உணர்ச்‌ 
சியையோ தாம்‌ நினைந்தவாறே 
அல்லது உணர்ந்தவாறே படிப்பவர்‌ 
உள்ளத்தில்‌ பதியுமாறு செய்யும்‌ அவர்‌ 
தம்‌ மொழி ஆற்றலே செம்மையான 
நடை (Perfect style) எனலாம்‌, 

ஓர்‌ இலக்கியத்தில்‌ பொதுவாக 
உணர்ச்சியோடு கருத்து இயைந்திருக்‌ 
கும்‌, கருத்தினும்‌ உணர்ச்சி மேலோங்கி 
இருக்கும்‌ இலக்கியம்‌ சிறப்பு மிக்க 
இலக்கியம்‌ (ஒயாe Literature) எனப்படும்‌. 


காப்பியம்‌ ஒரு பேரிலக்யெம்‌, இதன்‌ 
கண்‌ சில இடங்களில்‌ உணர்ச்சியும்‌ 
கருத்தும்‌ இயைந்திருக்கும்‌; சல இடங்‌ 


தா.ஏ. ஞானமூர்த்தி 


களில்‌ கருத்தினும்‌ உணர்ச்சி மேலோங்கி 
இருக்கும்‌; சில இடங்களில்‌ கருத்து 
மேலோங்கி உணர்ச்சி குன்றியிருக்கும்‌. 
இவற்றிற்கேற்பக்‌ காப்பிய மொழி 
நடை அமைந்திருக்கும்‌. 


தக்க மொழியைத்‌ தக்க இடத்தில்‌ 
பயன்படுத்திக்‌ கருத்தைத்‌ தெளிவாக 
உணர்த்தலாம்‌. ஆனால்‌ உணர்ச்‌ 
சியை உணர்த்துவது எப்படி? உணர்ச்‌ 
சியைப்‌ படைப்பாளர்‌ உணரமுடியும்‌; 
கருத்தைப்‌ போல அதை நேரடியாக 
உணர்த்த முடியாது. உணர்ச்சி அருவ 
மானது. அன்பு, இரக்கம்‌, பக்தி, 
தியாகம்‌, வெறுப்பு, பொறாமை 
போன்றவை உணர்ச்சிகள்‌. இவை அரு 
வமானவை என்று கூற வேண்டுவ 
தில்லை. அருவமான இத்தகைய உணர்ச்‌ 
சிகளைப்‌ படைப்பாளர்கள்‌ தாம்‌ 
உணர்ந்தவாறே பிறரும்‌ உணருமாறு 
செய்தற்குப்‌ பல நடை உத்திகளை 
மேற்கொள்ளுகின்றனர்‌. அவற்றுள்‌ 
சிறப்பாகக்‌ குறிப்பிடத்தக்கவை, கற்‌ 
பனை, உருவகம்‌, உவமை, சொல்ல 
மைப்பு, யாப்பு, ஒலி நயம்‌ முதலியன 
வாம்‌, “பாரத சக்தி' ஓர்‌ உணர்ச்சிக்‌ 
கடல்‌. தம்‌ பலவகை உணர்ச்கெளை 
யோகி சுத்தானந்த பாரதியார்‌ தமக்கே 
உரிய பல்வேறு நடை உத்திகளைக்‌ 


கொண்டு நம்மை உணரச்‌ செய்றொர்‌. 
அவை அனைத்தையும்‌ இச்சிறு கட்டுரை 
யில்‌ விளக்க இயலாது. ஒரு பானைச்‌ 
சோற்றுக்கு ஓர்‌ அவிழ்‌ பதம்‌ என்பதற்‌ 
கேற்ப ஒரு சிலவற்றைக்‌ குறிப்பிட்டு 
அவர்தம்‌ நடைத்‌ திறனை விளக்க முயல்‌ 
வேன்‌. 


கற்பனை: படைப்பாளர்‌ தாம்‌ எய்திய 
அனுபவத்திற்கும்‌ அல்லது உணர்ச்‌ 
சிக்கும்‌ பருவுரு கொடுத்துப்‌ படிப்போர்‌ 
மனக்கண்‌ முன்‌ திறம்‌ கற்பனையாகும்‌, 
அப்‌ பருவுருவை மனக்கண்‌ முன்‌ காணுங்‌ 
கால்‌ படைப்பாளர்‌ பெற்ற உணர்ச்சி 
முழுமையும்‌ படிப்பவர்‌ எய்துவர்‌. 


சிலப்பதிகாரம்‌, பெருங்கதை, சீவக 
சிந்தாமணி, கம்பராமாயணம்‌, வில்லி 
பாரதம்‌ ஆதிய காப்பியங்களில்‌ பல்‌ 
வகையான கற்பனைகள்‌ நிறைந்‌ 
துள்ளன. “பாரத சக்தி'யில்‌ கற்பனை 
கள்‌ குறைவாகவே காணப்படுகின்றன. 
வேறுபல நடை உத்திகள்‌ வாயிலாக 
இப்பெருங்‌ காப்பியத்தில்‌ உணர்ச்சிப்‌ 
பெருக்கு உணர்த்தப்படுகின்றது. 


தனக்கு மகன்‌ பிறக்கும்‌ காட்சியை 
இந்திரை தனக்குள்‌ கண்டதாகத்‌ தன்‌ 
கணவன்‌ சத்திய மன்னனிடம்‌ கூறு 
இறாள்‌. இதைக்‌ கேட்டதும்‌ சத்தியன்‌ 
மதிழ்ச்சிக்‌ கடலில்‌ ஆழ்கிறான்‌. அவன்‌ 
தோள்கள்‌ மகிழ்ச்சியில்‌ பூரித்துப்‌ பெருகு 
இன்றன. இமயமலை சிறியது என 
எண்ணும்படி. அவன்‌ தோள்கள்‌ 
உயர்ந்து தோன்றின எனப்‌ பாடுகிறார்‌ 
யோகியார்‌. 


“இமயமும்‌ ஏறிய தென்றே 
யேறிடப்‌ புயங்கள்‌ விம்மி (பக்‌,84) 


இக்‌ கற்பனை ஆசிரியர்‌ உணர்த்த 


விரும்பிய சத்தியனின்‌ அளவிறந்த மநிழ்ச்‌ 
சிப்‌ பெருக்கு முழுமையையும்‌ நாம்‌ 
உணருமாறு செய்கிறது என்பதில்‌ ஐய 
மில்லை. இது 


““போரென்ன வீங்கும்‌ பொருப்பன்ன 
பொலங்கொள்‌ இண்‌ தோள்‌” 
(கம்‌.பூக்கொய்‌.செ,18) 


என்ற கம்பராமாயண அடியோடு 
ஒப்பு நோக்கற்குரியது. போரென்ற 
வுடனே வீரனின்‌ தோள்கள்‌ பூரித்து 
உயர்கின்றன என்ற பொருளமைந்த 
இவ்வடி வீர உணர்ச்சியைக்‌ குறிக்கிறது. 
“மலை போலத்‌ தோள்கள்‌ உயர்ந்தன” 
என்பதினும்‌, “இமயமலையும்‌ சிறிதாகத்‌ 
தோன்றும்படி சத்தியனின்‌ தோள்கள்‌ 
மிக உயர்ந்து விளங்கின' என்ற கற்‌ 
பனை மகிழ்ச்சி உணர்வின்‌ திறத்தை 
நன்கு உணர்த்துவதாக அமைந்துள்ளது. 


சத்தியனின்‌ விருப்பப்படி அவன்‌ 
மகன்‌ சுத்தன்‌ உலக அறிவு பெறும்‌ 
பொருட்டுச்‌ சித்திமானுடன பல நாடு 
களுக்கும்‌ செல்கிறான்‌. அந்‌ நாடுகளின்‌ 
உயர்ந்த மாளிகை மீதுள்ள கொடிகள்‌ 
அவனை “வா” வென வரவேற்பதாகக்‌ 
கற்பனை செய்கிறார்‌. 


“மாட மானிகைமிசை மணிக்‌ கொடிகள்‌ 
வா வெனும்‌ (பக்‌. 51) 


மதுரை மாநகரின்‌ மாளிகை மீதா 
டும்‌ கொடிகள்‌, அங்கெய்திய கோவல 
னையும்‌, கண்ணகியையும்‌ அவர்களுக்கு 
நேரப்போகும்‌ துன்பங்களை எண்ணி 
அவர்களை அந்நகருக்கு வர வேண்‌ 
டாம்‌ எனறு கைகளால்‌ தடுப்பன போல்‌ 
உள்ளது என இளங்கோவடிகள்‌ பாடு 
கிறார்‌. 


35 


“பொருழந்‌ தெடுத்த ஆரெயில்‌ 
நெடுங்கொடி 
வாரலென்‌ பனபோல்‌ மறித்துக்‌ 
கைகாட்ட” 
(சிலப்‌. புறஞ்‌, 189-190) 
இருத்தக்கதேவர்‌ கற்பனையில்‌ 
கொடியாடும்‌ காட்சி இன்னொரு வகை 
யாக உருவெடுக்கிறது. காந்தருவ தத்‌ 
தையின்‌ யாழ்ப்‌ போட்டிக்கென 
அமைந்த மண்டபத்தின்‌ மீதுள்ள கொடி. 
கடலால்‌ சூழப்பட்ட இவ்வுலகில்‌ ௮ம்‌ 
மண்டபத்திற்கு நிகரான வேறொரு 
மண்டபம்‌ எங்கும்‌ இல்லை' எனப்‌ 
பெருமிதத்தோடு ஆடிறறு என்பர்‌. 
“முழங்குதிரை வேலியினில்‌ 
இல்லையென 
மொய்கொண்டெழுந்நு கொடியாடும்‌'” 
(சிந்‌ : 597) 


இராமன்‌ கோரிக முனிவரோடும்‌ 
தன்‌ இளவல்‌ இலக்குவனோடும்‌ மிதிலை 
நகருக்குள்‌ சென்றதும்‌, அந்‌ நகரின்‌ 
மாளிகை மீதாடும்கொடிகள்‌,இராமனின்‌ 
இன்னுயிர்‌ மனைவியா தற்குரிய சதை 
அந்நகரில்‌ இருப்பதால்‌ விரைவில்‌ வத்து 
அவளைத்‌ திருமணம்‌ செய்து கொள்ளு 
மாறு அழைப்பன போல இருந்தது 
எனக்‌ கம்பர்‌ கற்பனை செய்கிறார்‌. 


“ஐயனை ஒல்லை வாவென்‌ றழைப்பது 
போன்ற தம்மா?” 
(கம்‌: மிதிலை:1) 


இக்‌ கம்பராமாயணக்‌ கற்பனையோடு 
“மாட மாளிகை மிசை மணிக்கொடிகள்‌ 
வாவெனும்‌'' என்ற பாரத சக்தியின்‌ 
கற்பனை ஒத்திருத்தலை உணரலாம்‌. 

சிவாஜி வீர உணர்ச்சி மிக்கவன்‌, 
அவனை யாரும்‌ வெல்ல இயலாது என்‌ 
பதை 


36 


“சூரியனை யெச்சூறை 
யணைத்திடும்‌” 
(பக்‌. 63) 
என்ற கற்பனை வாயிலாக ஆசிரியர்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. சூரியனும்‌ சூறைக்‌ 
காற்றும்‌ நம்‌ மனக்கண்‌ முன்‌ நின்று 
சிவாஜியின்‌ வீரப்பெருக்கினையும்‌ 
அவனை உலகில்‌ எவரும்‌ வெல்ல முடி 
யாது என்பதையும்‌ நாம்‌ 
செய்கின்றன. 


உணருமாறு 


உருவகம்‌: கெளரி சுத்தன்பால்‌ தணி 
யாக்காதல்‌ கொள்கிறாள்‌. நிலவு, விண்‌ 
மீன்கள்‌, இளவேனிற்‌ பருவம்‌, கானகத்‌ 
இன்‌ மலர்கள்‌ ஆகியவற்றைக்‌ காணும்‌ 
போது அவளுக்குக்‌ காதல்‌ மீதூர்கிறது. 
அவற்றை அவளுக்குக்‌ காதற்‌ கடிதங்க 
ளாகவும்‌ மான்‌, மயில்‌, கிளி, குயில்‌, 
வண்டு ஆகியவற்றைக்‌ காதல்‌ தூதுவ 
ராகவும்‌ காவிய ஆசிரியர்‌ உருவகக்‌ 
கிறார்‌. 


“*வான்‌ சுடர்களும்‌ வன்ன வசந்தமும்‌ 
கான்‌ மலர்களும்‌ காதற்‌ கடிதமே 
மான்‌ மயில்‌ ஸி மாங்கனி வாய்க்குயில்‌ 
தேன்வண்‌ டவ்னத்‌ திருமிகு தூதரே”? 

(பக்‌.158) 
மாதவி கோவலனின்‌ பிரிவுத்‌ துன்பத்‌ 
தைத்‌ தாங்க இயலாது அவன்பால்‌ 
காதல்‌ கைமிக்கு அவனுக்கு எழுதிய 
மடலில்‌ இளவேனிலும்‌ நிலவும்‌ தன்னை 
வாட்டுவனவாகக்‌ குறிப்பிடுகிறாள்‌. 

“மன்னுயிரெல்லாம்‌ மகிழ்துணை 
புணர்க்கும்‌ 
இன்னிள வேனில்‌ இளவரசாளன்‌ 
அந்திப்‌ போதகத்‌ தரும்‌ பிடர்த்‌ 
தோன்றிய 
செவ்விய 
னல்லன்‌”? 
(சிலப்‌. வேனிற்‌: 56-59) 

என்பன சிலப்பதிகார அடிகள்‌. 


திங்கட்‌ செல்வனும்‌ 


பொதுவாக, பிரிந்த காதலர்களை 
இளவேனில்‌ நிலவு போன்றவை வருத்து 
தமிழ்க்‌ காப்பியங்கள்‌ 
குறிப்பிடுகின்றன. அவற்றைக்‌ காதற்‌ 
கடி.தங்களாகச்‌ சுத்தானந்த பாரதியார்‌ 
அமைத்திருப்பது புதிய உருவகமாகும்‌. 


வனவாகவே 


சீவகரிந்தாமணியில்‌ தன்‌ உள்ளங்‌ 
கவர்ந்த சீவகனுக்குக்‌ குணமாலை கிளி 
யைத்‌ தூதாக விடுப்பதும்‌, நள்ளிரவில்‌ 
தன்னைச்‌ சீவகன்‌ பிரிந்து சென்று விட்‌ 
டான்‌ என்பதை உணர்ந்து கேமசரி 


புனமா மயிலே பொழிலே புனலே 
வனமார்‌ வழையே வரையே திரையே 


(சந்‌. 1519) 


என மயில்‌ முதலியவற்றை விளித்துத்‌ 
தன்‌ காதலன்‌ சென்ற இடத்தைக்‌ கூறு 
மாறு உரைப்பதும்‌, மயில்‌, கிளி போன்ற 
வற்றைப்‌ பாரத சக்தி' ஆசிரியர்‌ தூதுவ 
ராக உருவகித்திருப்பதும்‌ ஓப்பு நோக்கற்‌ 
குரியன. 


விவேகானந்தர்‌ தம்‌ குருவா 
திய இராமகிருஷ்ண பரமஹம்சரை 
அடைந்து, தாம்‌ பேரின்பமாகிய இறை 
யின்பத்தை எய்தற்குரிய வழியை அருளு 
மாறு வேண்டுகிறார்‌. தூய்மையுடைய 
வர்‌ ஆன்மீக சக்தியின்‌ திருவுருவாக 
விளங்கும்‌ இராமகிருஷ்ணரிடம்‌ இறை 
யின்பமாகிய பேரின்பத்தை வேண்டு 
வரே அன்றி அழிதற்‌ தன்மையுடைய 
இவ்வுலக இன்பத்தை வேண்ட மாட்‌ 
டார்‌ என்பதை ஆசிரியர்‌, 
“கற்பக நிமுலைச்‌ சார்ந்தும்‌ 
காஞ்சிரங்காய்‌ கேட்பாரோ 
௮ற்பாங்‌ &ரை வேண்டி அரசனை 
இறைஞ்சுவாரோ”” 
(பக்‌, 177) 


27 


என்ற உருவகங்களின்‌ வாயிலாக உள்ளத 
தில்‌ பதியுமாறு உணர்த்துகிறார்‌. 'கற்பக 
நிழலும்‌” “அரசனும்‌' இராமரரொஷ்ண 
ரின்‌ ஆன்மீக சக்திக்கும்‌ தெய்வ நீர்‌ 
மைக்கும்‌ உருவகங்களாகவும்‌ காஞ்சிரங்‌ 
காய்‌, கரை ஆகியவை புல்லிய இவ்‌ 
வுலக இன்பத்திற்கு உருவசுங்களாகவும்‌ 


அமைந்திருப்பது “பாரத சக்தி யின்‌ 
புதுமையாகும்‌. 
அரசை ஏற்பதா, துறவை மேற்‌ 


கொள்வதா என்று மயங்கும்‌ சுத்தனுக்கு 
அவன்தன்‌ காதலி கெளரி, மாயா 
மானசர்‌ கதையைச்‌ கூறுங்கால்‌, 


உணர்வே 
நெய்யாம்‌ 
சுத்தான்‌ மாவே நித்தியச்‌ சுடராம்‌”” 
(பக்‌. 217) 


“உள்ளம்‌ தகழியாம்‌ 


எனக்‌ குறிப்பிடுகிறாள்‌. உள்ளம்‌ அகல்‌ 
ஆகவும்‌, உணர்வு நெய்யாகவும்‌ தூய 
ஆன்மா நிலைத்த சுடராகவும்‌ இவ்வடி 
களில்‌ உருவகிக்கப்பட்டுள்ளன. இவ்‌ 
வுருவகங்கள்‌ 


“அன்பே தகளியா ஆர்வமே நெய்யாக 


யின்புருகு சிந்தை யிடுதிரியா 
- நன்புரு2 
ஞானச்‌ சுடர்விளக்‌ கேற்றினேன்‌ 
நாரணற்கு 


ஞானத்‌ தமிழ்‌ புரிந்த நாண்‌” 
(நாலாயிரத்‌. செ. 3284) 


என்ற பூதத்தாழ்வார்‌ பாடலில்‌ காணும்‌ 
உருவகங்களோடு ஒப்பு நோக்கத்தக்கன. 


உவமை: “பாரத சக்தியில்‌” பல புது 
உவமைகள்‌ இடம்‌ பெற்றுக்‌ கருத்தையும்‌ 
உணர்ச்சியையும்‌ தெளிவுபட உணர்த்து 
கின்றன. 


அரசாட்ரி நிலையில்லாதது. மெலிய 
வர்‌ பெற்ற அரசச்‌ செல்வத்தை வலிய 
வர்‌ முழுமையும்‌ வெளவிக்‌ கொள்வர்‌. 
இவ்வுண்மையை, 
“டமெலியவர்‌ பெற்ற செல்லம்‌ 
வேரொடுங்‌ ஈழ்ந்நு வெளவி 
வலியவர்‌ கொண்டு மேலை 
வரம்பி௩ந்நு அரம்பு ரெய்யும்‌”” 
(சற்‌, 2727) 
என்ற அடிகளில்‌ சீவகசிந்தாமணி 
விளக்குகிறது.இக்கருத்தினை யோகியார்‌ 
பொருத்தமான உவமையால்‌ அறிவுறுத்‌ 
துகிறார்‌. 
கைவழி வழிந்துசெல்‌ 
வழக்குடை யாட்சி 
பொலியு மோர்புறஞ்‌ சகடை போற்‌ 
போகுமோர்‌ புறமே” 
(பக்‌. 19) 


**வலியவார்‌ 


சக்கரத்தின்‌ ஒரு புறம்‌ மற்றொருபுறம்‌ 
உருண்டோடிப்‌ போவது போல மெலிய 
வரிடமிருந்து வலியவரிடம அரசாட்சி 
உருண்டோடிப்‌ போய்விடும்‌ என்பது 
இவ்வடிகளின்‌ பொருள்‌. அரசாட்சி 
நிலையில்லாதது என்பதற்கு உருளும்‌ 
சக்கரத்தை உவமையாகக்‌ கூறியிருப்பது 
மிகவும்‌ பொருத்தமுடையதாகும்‌. 


மன்னன்‌ சத்தியனின்‌ . உடன்பிறந்த 
வனாகிய கலியன்‌ தன்‌ மனைவி மோகி 
யின்‌ சொற்கேட்டுத்‌ தன்‌ தமையனுக்குப்‌ 
பகைவனாகிறான்‌. அவன்‌ தன்‌ ஆள்‌ 
களை ஏவி முனிவர்களின்‌ குடில்களை 
அழிக்கிறான்‌. அவ்வாறு அழித்த தன்‌ 
மையை, 


“உருகும்‌ ஈயத்தை ஊற்றிய 
தென்னவே 
குருமுனிவர்‌ குடில்களைத்‌ தாக்யெ 


39 
௧௧௨௨௨௨௧௯௧௯. 


(பக்‌.126) 


என்ற அடிகள்‌ விளக்குகின்றன, உரு 
கும்‌ ஈயத்தை ஊற்றியது என்னவே” 
என்ற உவமை கலியனின்‌ அழித்தற்‌ 
கொடுமையைத்‌ தெதளிவுபடுத்துகிறது. 
இதை யோகியார்‌ பயனபடுத்தியுள்ள 
புது உவமை எனலாம்‌. 


சுத்தன்‌ தான்‌ விரும்பிய மணமக 
ளைத்‌ தேர்ந்தெடுப்பதற்காகச்‌ சத்தியன்‌ 
அவையில்‌ பல அரச இளங்‌ கன்னியர்‌ 
கள்‌ கூடியுள்ளனர்‌. அவர்களுள்‌ ஒருவர்‌ 
பாலும்‌ சுத்தனின்‌ மனம்‌ செல்லவில்லை. 
முடிவில்‌ சாந்த முனிவரின்‌ மகளாகிய 
கெளரி சுத்தன்‌ எதிரே வந்து நிற்கிறாள்‌. 
அவளைக்‌ கண்டதும்‌ அவன்‌ உள்ளத்‌ 
தில்‌ காதலுணர்ச்சி திடீரெனத்‌ தோன்‌ 
றுகிறது. இதனை “மின்‌ சக்தி தெறிப்பது 
போல்‌ அவன்‌ காதலுணர்ச்சியைத்‌ திடீ 
ரென உணர்ந்தான்‌” எனபார்‌ ஆசிரியர்‌. 


ப) 
. 


அரி வந்தாள்‌ 
தண்ணென மின்சக்தி தெறிப்பது 
போலுணர்ந்தான்‌?” 


(பக்‌.143) 


“மின்சாரத்‌ தீ தெறிப்பது போல்‌” 
என்ற உவமை இக்காலத்திற்கேற்ற புது 
உவமையாகும்‌. 


இரண்டு உள்ளங்களும்‌ ஒன்று கூடி 
அன்பு வாழ்க்கையை வளர்ப்பது தெய்‌ 
வக்‌ காதலெனச்‌ சத்தியன்‌. இயம்புதி 
றான்‌. இரு உள்ளங்களும்‌ ஒன்றுபடு 
தற்கு உவமையாக ““வெள்ளமும்‌ விளை 
நிலப்‌ பயிரும்‌ போல” (பக்‌.182) என்‌ 
பது கூறப்பட்டுள்ளது. இதுவும்‌ “பாரத 
சக்தி' படைத்துள்ள புது உவமை என 
லாம்‌. 


குருகோவிந்தன்‌ தம்‌ சீடர்களுக்கு 


அறிவுரை கூறுங்கால்‌ “அறிவுத்‌ தெளி 
வில்லாத சிற்றறிவினர்‌ கூச்சல்கள்‌ 


38 


ம 


பொருளில்லாதவர்களுக்குள்‌ நடக்கும்‌ 
போட்டியைப்‌ போன்றதாகும்‌' என்கி 
றார்‌. 
“தெருளிலாத ரறுமதிக்‌ கூச்சல்கள்‌ 
பொருளிலாதவர்‌ போட்டியை 
போலவாம்‌'” 


(பக்‌, 286) 


இதுவும்‌ புதிய உவமையாகும்‌. இது 
போன்ற உவமைகள்‌ முன்னைய காப்பி 
யங்களில்‌ இல்லை எனலாம்‌. இத்த 
கைய புதிய உவமைகளால்‌ இக்‌ காப்பிய 
மொழிநடை சிறப்புற்றுப்‌ பொலி 
கின்றது 


கடவுளரும்‌ பழங்‌ காப்பியங்களில்‌ 
வரும்‌ முதன்மை மாந்தர்களும்‌ வர 
லாற்று வீரர்களும்‌ பாரத சக்தியின்‌ 
தலைமக்களுக்கு உவமையாகக்‌ கூறப்‌ 
பட்டுள்ளனர்‌. இத்தகைய உவமைகள்‌ 
இக்காப்பியத்தில்‌ மிகுதியாக இடம்‌ 
பெற்றுள்ளன. இஃது இக்‌ காப்பிய 
நடையின்‌ தனித்தன்மைகளுள்‌ ஒன்றாக 
விளங்குகிறது. 
சித்தி நகரத்துக்‌ காதலர்களுக்குக்‌ 
கந்தனும்‌ வள்ளியும்‌ உவமையாகச்‌ 
கூறப்பட்டுள்ளனர்‌. 
“தந்தனும்‌ வள்ளியும்‌ போன்ற 
காதலா” 
(பக்‌.28) 


சத்தியனின்‌ பண்புகளை இக்‌ காப்பியம்‌ 
பின்வருமாறு பாடுகிறது. 

“டபாறையிலே தருமன்‌ வீரப்‌ போரிலே 

விசயன்‌ ஞான 

நிறைவிலே சனகன்‌ செய்ய நெறியிலே 

அசோகன்‌?” 

(பக்‌,30) 


39 


இது, 

“தருமன்‌ றண்ணளி யாற்றன 
தசையால்‌ 

வருணன்‌; கூற்றுயிர்‌ மாற்றலின்‌ 
வாமனே; 

அருமை யாலழகிற்கணை 

யைந்துடைத்‌ 

திருமகன்‌ றிரு மாநில மன்னனே” 

(சிந்‌.160) 


எனச்‌ சச்சந்தனின்‌ பண்புகளைப்‌ புக 
மும்‌ சிந்தாமணிப்‌ பாடலோடு ட்ப! 
மையைக்‌ காணலாம்‌. 


பீஜபூர்‌ சுல்தானின்‌ அமைச்சராகிய 
சிவாஜியின்‌ தந்த ஷாஜி, சிவாஜியைச்‌ 
சுல்தானுக்கு அடங்கி நடக்குமாறு அறி 
வுறுத்துகிறார்‌. அதைக்‌ கேட்ட சிவாஜி 
வீரவுரை பகர்கிறான்‌. 


““வரத்தினைப்‌ பெற்று வீர மாருதி 
போல்‌ வெற்றிச்‌ 
சிரத்தினை யுயர்த்தியே நான்‌ சிங்கம்‌ 
போல்‌ நடப்பேன்‌”” 
(பக்‌.61) 


இங்குச்‌ சிவாஜி தனக்கு மாருதியை 
உவமையாகக்‌ கூறியிருப்பது அவன்‌ தன்‌ 
வீர உணர்ச்சியைப்‌ புலப்படுத்துகிறது” 


தன்‌ மகன்‌ சுத்தன்‌ கெளரிபால்‌ 
கொண்ட காதலை அறிந்த சத்தியன்‌ 

“சங்கரன்‌ மணந்நுகொண்ட தவத்திரு 

மகளே போன்று! 

நங்குல மைந்தனுக்கு நற்றவக்‌ கெளரி 

வந்தாள்‌ 

(பக்‌.144) 


எனத்‌ தன்‌ மனைவி இந்திரைக்குக்‌ 
கூறுகிறான்‌. சுத்தனுக்குச்‌ சங்கரனையும்‌ 


கெளரிக்ரு உமாதேவியையும்‌ உவ 
மையாகக்‌ கூறியிருப்பதினின்றும்‌ அவ்‌ 
விருவர்தம்‌ தெய்வ நீர்மை புலனாறெது. 


கெளரி சுத்தன்பால்‌ கொண்ட காதலை, 


“கோதை மீரை யிராதையுங்‌ 
கொண்டதோர்‌ 
காதல்‌ கெளரியின்‌ காரல்‌ விளக்கமே" 


(பக்‌. 158) 


என்ற அடிகள்‌ வாயிலாக ஆண்டாள்‌, 
மீரா, இராதை ஆகியோர்‌ கண்ணனி 
டம்‌ கொண்ட தெய்வீகக்‌ காதலாக 
ஆசிரியர்‌ சிறப்பித்துரைக்கிறார்‌. 


சொல்லமைப்பும்‌ சொல்லாட்சியும்‌: இக்‌ 
காப்பியப்‌ பாடலடிகள்‌ பெரும்பாலும்‌ 
சொற்சீரடிகளாக அமைந்து 
களின்‌ நடை ஆற்றொழுக்காகச்‌ செல்‌ 
இறது. பாடலடிகளில்‌ வகையுளிகள்‌ மிக 
வும்‌ குறைவாகவே காணப்படுகின்றன. 


பாடல 


“எண்ணருஞ்‌ செயலும்‌ சொல்லும்‌ 
ஈகையும்‌ அருளும்‌ இந்த 
மண்ணில்‌ மாந்தர்‌ வாழ 
மாசிலாப்‌ பணிகளாக” 


(பக்‌.234) 
இவ்வடிகளிலுள்ள ஒவ்வொரு சீரும்‌ 
முழுச்‌ சொல்லாக உள்ளமையைக்‌ காண 
லாம, “மணிப தித்து”, *களிது ளக்குற? 
(பக்‌. 22௦) போன்று வகையுளி அமைந்த 
ஒர்கள்‌ இக்‌ காவியத்தில்‌ மிகக்‌ குறை 
வாக உள்ளன. இவை போன்ற வகை 
யுளிச்‌ சீர்கள்‌ சிந்தாமணி போன்ற 
காப்பியங்களில்‌ மிகுதியாக இடம்‌ பெற்‌ 
றுள்ளன. மேலே குறிப்பிட்ட “தருமன்‌ 
றண்ணளி......” எனத்‌ தொடங்கும்‌ 
இந்தாமணீப்‌ பாடலில்‌ வகையுளிகள்‌ 
நிறைந்திருத்தலைக்‌ காணலாம்‌. 


40 


சொற்பொருட்பின்‌ வருமிலை அணி: 
ஒரு பாடலில்‌ ஒரே சொல்லை அழு. 
தோறும்‌ அமைத்துக்‌ கருத்தை உணர்ச்சி 
யோடு உணர்த்துதற்கு ஏற்ற நடை 
உத்தியாக இக்‌ காப்பிய ஆசிரியர்‌ 
கொண்டுள்ளார்‌. 


“முத்தணி வானில்‌ இன்பம்‌ முழுமதி 
நிலவில்‌ இன்பம்‌ 

பத்தரை மாற்றுப்‌ பொன்போற்‌ 
பளிச்சிடும்‌ பரிதி இன்பம்‌ 
நகையில்‌ இன்பம்‌ 
புள்ளிசை இன்பம்‌ இங்கே 
எத்திசை நோக்கினாலும்‌ இன்பமே 
காணலாமே” 

(பக்‌. 208) 


புத்தலர்‌ 


இப்‌ பாடலில்‌ “இன்பம்‌' என்ற சொல்‌ 
மீண்டும்‌ மீண்டும்‌ அமைந்து, இன்ப 
உணர்ச்சி மேலோங்கி இருப்பதை 
உணரலாம்‌. 


இதுபோல வெவ்வேறு சொற்கள்‌ 
பல பாடல்களில்‌ அடிதோறும்‌ அமைந்து 
பல்வேறு உணர்ச்சிகளை ஊட்டு 
கின்றன. 


இந்‌ நடை அமைந்த பாடல்களைக்‌ 
கம்பராமாயணத்தில்‌ காணலாம்‌. கரனு 
டைய அரக்கர்‌ படை இராமனை 
எதிர்த்தபோது அது இராமன்‌ அம்புக்கு 
இரையாகி அழிகின்றது. 


“சூலம்‌ அற்றன, அற்றன சுடர்மழு 
தொகை வாள்‌ 
அற்றன முரண்‌ 
தண்டு பிண்டி 
பாலம்‌ அற்றன, அற்றன பகழிவெம்‌ 
பகுவாய்‌ 

வேலும்‌ அற்றன; அற்றன வில்லொடு 
பல்லவம்‌?” 


(ஆரணி: கரன்‌. செ. 77) 


மூலம்‌ அற்றன, 


இதில்‌ அற்றன” என்ற சொல்‌ அடி 
தோறும்‌ வந்து அழிவுணர்ச்சியை ஊட்டு 
தலை உணரலாம்‌. இவ்வாறு ஓரே சொல்‌ 
ஒரே பொருளில்‌ ஒரு பாடலில்‌ பல 
இடங்களில்‌ அமைதலைச்‌ சொற்பொருட்‌ 
பின்வருநிலை அணி என்பர்‌. 


விளிச்சொல்‌: பஞ்சவடியில்‌ சீதையை 
இராவணன கவர்ந்து சென்ற பிறகு, 
இராமன்‌ அங்கு வந்து, சீதையைக்‌ 
காணாமல்‌ இயற்கையை அறிவுடை 
உயிரினங்கள்‌ போல்‌ விளித்துப்‌ புலம்பு 
வதாகப்‌ “பாரத சக்தி' பாடுகிறது. 


“மானின்‌ மரங்காள்‌, செய்ய கனியுண்டு 
பாடும்‌ புட்காள்‌ 
பிணைகாள்‌ மஞ்ஞை 
வளர்மலை யருவியீரே 
வான்சுடர்‌ மணிகாள்‌ உங்கள்‌ வனப்‌ 
பினும்‌ வனப்புமிக்க 
திருவென்‌ சீதை 
சேர்திசை யறிகலீரோ? 
(பக்‌. 80) 


மானிளம்‌ 


தேன்மலர்த்‌ 


இது போல இராமன்‌ விளித்துப்‌ புலம்பு 
வதாகக்‌ கம்பராமாயணத்தில்‌ இல்லை, 
பாரத சக்தி' ஆசிரியர்‌ இவ்வாறு அஃறி 
ணைப்‌ பொருள்களை விளித்துப்‌ பாடும்‌ 
நடை சோகவுணர்ச்சியை மிகுவிக்கிறது. 
அஃறிணைப்‌ பொருள்களை விளித்துப்‌ 
பாடுவது பழைய இலக்கிய மரபேயாகும்‌. 


“கேட்குந போலவும்‌ களக்குந 
போலவும்‌ 

இயங்குந போலவும்‌ இயற்றுந 
போலவும்‌ 

அஃறிணை  மருங்கனும்‌ அறையப்‌ 
படுமே” 


(நன்‌. நூ. பா. 499) 


என்பது நன்னூல்‌ நூற்பா. ஆனால்‌ 


41 


“மரங்காள்‌', 'புட்காள்‌, “பிணைகாள்‌” 
போன்ற “காள்‌'” விகுதி விளிச்‌ சொற்‌ 
கள்‌ முன்னைய காப்பியங்களிலே இல்லை 
எனலாம்‌. இத்தகைய விளிச்‌ சொற்க 
ளோடு *பாவையீர்‌' “இிள்ளையீர்‌' “அருவி 
யீர்‌' (பக்‌. 104) போன்ற விளிச்‌ சொற்‌ 
களும்‌ இக்‌ காப்பிய நடையில்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. 

இக்கால வழக்குச்‌ சொல்‌: இக்கால 
வழக்குச்‌ சொற்கள்‌ பல “பாரத சக்தி” 
பாடல்களில்‌ அமைந்து, நடையை இக்‌ 
காலத்திற்கு ஏற்ற வகையில்‌ எளிமை 
யாக்சியுள்ளன. சான்றாக, *விளமபரம்‌ 
எதுவுமின்றி வியன்‌ செயல்‌ பலவுஞ்‌ 
செய்தான்‌” என்ற அடியில்‌ “விளம்பரம்‌” 
என்ற சொல்லும்‌ “தேவியல்‌ வாழ்வை 
நோக்கிச்‌ செலுத்திடும்‌ சமுதாயத்தை” 
(பக்‌. 31) என்ற அடியில்‌ “சமுதாயம்‌” 
என்ற சொல்லும்‌ “நன்மையுமையும்‌ தந்‌ 
நட்புஞ்‌ சண்டையும்‌” (ப. 45) எனபதில்‌ 
“சண்டை” என்ற சொல்லும்‌ “அக்ரெ 
மங்கள்‌ செய்யும்‌ அரக்கரின்‌ காலனா 
னான்‌” (ப, 66) என்ற அடியில்‌ “அக்கர 
மங்கள்‌ எனபதும்‌£செருக்குடன்‌ பீரங்கித்‌ 
திமிரும்‌ கொண்டவன்‌” (பக்‌. 70) என்ற 
அடியில்‌ “பீரங்கி' என்ற சொல்லும்‌ 
“திலி கொளும்‌ தருமமும்‌” (பக்‌. 86) என்ப 
தில்‌ கிலியும்‌, [மோசமான முடங்கல்‌ 
அனுப்பினான்‌” (பக்‌. 97) என்பதில்‌ 
மோசம்‌ என்ற சொல்லும்‌ *சாந்தன்‌ 
இவ்வாறு பேசச்‌ சரியது சரி” (பக்‌. 118), 
எனற அடியில *சரியது சரி” என்பதும்‌ 
இக்கால வழக்குச்‌ சொற்களாம்‌. 


இரட்டைக்கிளவி: 


“கமகம கமவெனும்‌ கதம்ப 


மாலையே” 
“படபட வெனப்‌ புரவி பாயவே'” 
(பக்‌. 299) 


மடமடவென வடவை போலவே”? 
(பக்‌. 299) 
வென்னத்‌ தேர்கள்‌ 


சரமழை பெய்து தாவ”? 


தடதட. 


“ரடசட வென 
“நடநடுங்‌ படவே கா்‌ 
(பக்‌. 311) 


(இவை போன்ற இரட்டைக்‌ ளெவிகள்‌, 
இக்‌ காப்பியப்‌ பாடல்களில்‌ அமைந்து 
நடைக்குச்‌ சுவை பயக்குதின றன. “பாரத 
உள்ளன போலே ஏனைய 
காப்பியங்களில்‌ இரட்டைக்‌ கிளவிகள்‌ 
மிகுதியாக இல்லை எனலாம்‌. 


சக்தியில்‌' 


பிறமொழிச்‌ சொற்கள்‌: இக்‌ காப்பிய 
நடையில்‌ வடசொற்கள்‌ சில இடங்களில்‌ 
வடமொழி ஒலிகளோடும சில இடங்‌ 
களில்‌ தமிழொலிப்படுத்தியும்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டுள்ளன. 


புத்ரா” (ப. 51), “ஜயராம்‌” (ப.84); 


ஸ்ரீராம ஜெயராம ஜெயஜெயராம' 
யுாகஷ்சர்‌' (ப. 10௦), “சமரஸம்‌' கெட்டு 
(யக்‌, 115) ஜோசியைப்‌ பொழிகவே 
(பல்‌. 200), “பஜனைகள்‌” (பக்‌. 251) 
போன்ற வடசொற்கள்‌ வடமொழி 


ஒலிகளோடு அமைந்துள்ளன. 


“சமர்த்தன்‌” (ப.97) “சயசயவென்‌ ' 
(யக்‌, 144) *அனுட்டானங்கள்‌' (ப.192)- 
இவை போன்ற வடசொற்கள்‌ தமி 
ஓழாலிப்‌ படுத்தி ஆளப்பட்டுள்ளன. 
“சரி சவாசென?” (ப.98) என்ற தொட 
ரில்‌ “சவாசென” என்பது “சபாஷ்‌' எனற 
உருதுச்‌ சொல்லின்‌ தமிழொலி வடிவம்‌. 

“அல்லாஹா அக்பர்‌ அல்லாஹு 

அக்பர்‌ 
பிஸ்மில்லா ஹீர்‌ றஹ்மா னிற்ற ஹீம்‌ 
லாயி லாஹி இல்லல்லாஹு 


42 


அல்லாஹு அக்பர்‌ அல்லாஹு 
அக்பர்‌ 
ரசூலாம்‌ முஹம்மது 
ஸல்லம்‌” (பக்‌. 442-443) 


முஸ்தப்பா 


என்பதை அல்லா ஆணையாற்‌ சொல்‌ 
லிய நல்லுரையாக ஆசிரியர்‌ காப்பியத்‌ 
தில்‌ குறிப்பிடுகிறார்‌. இவை முழுதும்‌ 
உருதுச்‌ சொற்களாம்‌. 


“ஒன்றரை மைல்கள்‌” (பச்‌.192) 
இத்‌ தொடரில்‌ *மைல்‌' என்ற ஆங்கிலச்‌ 
சொல்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 


முன்னைய காப்பியங்கள்‌ அனைத்‌ 
திலும்‌ வடசொற்கள்‌ தமிழொலிப்படுத்‌ 
தப்பட்டுள்ளமையைக்‌ காணலாம்‌. நபி 
நாயகத்தின்‌ வரலாற்றைக்‌ கூறும்‌ சீறாப்‌ 
புராணத்தில்‌ அரபுச்‌ சொற்கள்‌ அமைந்‌ 
துள்ளன. *சீறா' என்ற சொல்லே 
அரபுச்‌ சொல்‌. அதன்‌ பொருள்‌ 
“வாழ்க்கை வரலாறு” என்பர்‌, ஏனைய 
வற்றில்‌ வடசொற்கள்‌ தவிர பிறமொழிச்‌ 
சொற்கள்‌ இல்லை. “பாரத சக்தியில்‌” 
முகமதிய மன்னர்‌ வரலாற்றுச்‌ செய்தி 
கள்‌ வந்துள்ளமையால்‌ உருதுச்‌ சொற்‌ 
களும்‌ ஆங்கில மொழித்‌ தாக்கத்தினால்‌ 
“மைல்‌” என்ற ஆங்கிலச்‌ சொல்லும்‌ 
இடம்‌ பெறலாயின எனலாம்‌. இக்‌ 
காப்பியம்‌ எழுதிய காலத்தில்‌ “மைல்‌” 
என்ற சொல்‌ வழக்கிலிருந்தது. இப்‌ 
போது “கிலோ மீட்டர்‌” வழக்கில்‌ வந்‌ 
துள்ளதை நாமறிவோம்‌. 


நாடகப்‌ பாங்கு: பொதுவாகத்‌ தமிழ்க்‌ 
காப்பியங்களில்‌ ஆங்காங்கே கதை 
மாந்தர்களின்‌ உரையாடல்கள்‌ நாடகப்‌ 
பாங்கில்‌ அமைந்திருத்தல்‌ உண்டு. 
சிலப்பதிகாரத்தில்‌ கதை மாந்தர்‌ 
உரையாடல்களோடு மாதவியின்‌ ஆட 
னும்‌, கானல்‌ வரி, வேட்டுவ வரி, 


ஆய்ச்சியர்‌ குரவை, குன்றக்‌ குரவை 
ஆூய பகுதிகளில்‌ அவ்வந்‌ நிலத்து மக்‌ 
களின்‌ ஆடல்‌ பாடல்களும்‌ இடம்‌ 
பெற்று நாடகக்‌ கூறுகள்‌ மல்கியுள்ளன. 
இதனால்‌ இது நாடகச்‌ காப்பியமெனப்‌ 
புகழப்படுகிறது. சீவசுசிந்தாமணியில்‌ 
மன்னன்‌ சச்சந்தனுக்கும்‌ அவன்தன்‌ 
அமைச்சன்‌ நிமித்திகனுக்கும்‌ நிகழும்‌ 
உரையாடலும்‌ சீவகன்‌ காந்தருவ 
தத்தையை யாழ்ப்‌ போட்டியில்‌ வென்ற 
தும்‌ அவனை எதிர்த்த மன்னர்கள்‌ 
உரையும்‌ அதற்கு மறுமொழியாகக்‌ 
கூறிய சீவகன்‌ வீரவுரையும்‌, சீவகன்‌ 
தண்டாரண்யத்தில்‌ தன்‌ தாயைச்‌ 
சந்தித்தபோது இருவருக்குமிடையே 
நிகழ்ந்த உரையாடல்களும்‌ நாடகப்‌ 
பாங்கிற்குரிய சான்றுகளாகக்‌ கூறலாம்‌. 
கம்பராமாயணத்தில்‌ பெரும்பான்மை 
யான படலங்களில்‌ உரையாடல்களும்‌ 
நாடகக்‌ கூறுகளும்‌ அமைந்து இதுவும்‌ 
நாடகக்‌ காப்பியம்‌ போல்‌ விளங்குகிறது. 
பெருங்‌ காப்பியங்களில்‌ நாடகக்‌ கூறுகள்‌ 
அனைத்தும்‌ பொருந்தி யிருக்கும்‌. 
ஆனால்‌ நாடகத்தில்‌ காப்பியக்‌ கூறுகள்‌ 
அனைத்தையும்‌ காண இயலாது. 


“பாரத சக்தியில்‌' பல இடங்களில்‌ 
கதை மாந்தர்கள்‌ உரையாடல்கள்‌ 
இடம்‌ பெற்றுக்‌ காப்பிய நடைக்கு 
நாடகச்‌ சுவையை நல்கியுள்ளன. கீழே 
காணும்‌ சான்றுகள்‌ இக்‌ காப்பியத்தில்‌ 
அமைந்துள்ள உரையாடல்களின்‌ பெற்‌ 
றிமையை உணர்த்தும்‌. 

சுத்தன்‌ கலியனை எதிர்த்துப்‌ போர்‌ 
செய்யப்‌ புறப்படுமுன்‌ தன்‌ காதலி 
கெளரியிடம்‌ விடைபெற வருகிறான்‌. 
அவன்‌ அவளை நோக்கி, 


“கண்ணே அன்புக்‌ கெளரி தேவியே 


போர்முனை செல்கிறேன்‌ 
புன்னகையாலே 

என்னை ஊக்க இன்‌ விடை தருவாய்‌ 

பொன்னே மணியே புண்ணிய 


விளக்கே?” (பக்‌, 311) 


அதற்குச்‌ கெளரி, 

“என்னுயிர்க்குயிரே என்கண்‌ காணும்‌ 
வீரத்‌ தெய்வமே வெல்க நின்‌ ஆண்மை 
கலிக்குன்‌ பெயரே இலியாம்‌. 
யானும்‌ உம்முடன்‌ இருந்து போர்க்‌ 

களத்தில்‌ 
உதவி செய்ய உவந்தே அருள்கவே?” 
(பக்‌,312) 


என்று பதில்‌ கூறுதிறாள்‌. 


“£பபெண்மணிப்‌ படையைப்‌ பீடுற நடத்தி 
காயம்‌ பெற்றவர்‌ நோய்தனை ஆற்றி 
அன்னை போலே ஆறுதல்‌ கூறும்‌ 
அந்தநற்‌ பணியே அரிவையர்க்‌ கழகாம்‌ 
கடும்போர்க்‌ களத்தைக்‌ காண்பதும்‌ 

ததே 

மெல்லிய பணியே மேன்மையாம்‌ 
உனக்கே” (பச்‌, 312) 
இவ்வாறு சுத்தன்‌ உரைக்கிறான்‌.கெளரி, 

“தட்டளைப்‌ படியே காயமுண்டவர்க்குச்‌ 
ச்சை செய்வேன்‌ செருக்களந்‌ 

தனையும்‌ 

தொலை நோக்காடியால்‌ துருவிக்‌ 
காண்பேன்‌'' (பக்‌,312) 
என்கிறாள்‌. இவ்வுரையாடல்கள்‌ நாடக 
உரையாடல்கள்‌ போல இருத்தலை 
உணரலாம்‌. புண்பட்ட வீரர்களுக்குப்‌ 
பெண்டிர்‌ சிகிச்சை செய்தல்‌ பழங்கால 


43 


மரபு அன்று. இது இக்காலச்‌ செஞ்‌ 
சிலுவைச்‌ சங்கப்‌ பணியினை யொட்டிய 
தாகும்‌. இக்காலத்திற்கேற்ற வகையில்‌ 
இது புதியது புருத்தலாம்‌. 


குரு நானகன்‌ காலை நேரத்தில்‌ 
கங்கைக்‌ கரை வழியே நடந்து சென்று 
அரித்துவாரத்தை அணுகிக்‌ குளிக்கிறார. 
அங்பக அந்தணர்கள்‌ சூரியனை நோக்‌ 
இத்‌ தருப்பணம்‌ செய்து தண்ணீர்‌ விடு 
வதைக்‌ கண்டு நானகன்‌ நீரை மேற்கே 
இழைக்கிறார்‌, 

நீயேன்‌ மேற்கே 

நீரிறைப்பாயோ? 


அந்தணர்‌ : 


நானகன்‌ : நீரேன்‌ கிழக்கே 


நீரிறைப்பீரோ? 


அந்தணர்‌ : இரவி மண்டலம்‌ புக 


இறைக்கிறோம்‌ யாமே!..... 


நானகன்‌ $ பஞ்சாப்‌ வயல்களில்‌ 


பாய யான்இறைப்பதே 


அந்தணர்‌ : பாஞ்சாலத்தில்‌ 


பாயுமோ உன்னீர்‌? 


. நானகன்‌ : உன்நீர்‌ 
துண்மையேல்‌ என்னீர்‌ 
பஞ்சாப்‌ ஏடெத்‌ தடை 
யேன்‌? 


தருப்பணம்‌ செய்யும்‌ 
அருக்கியம்‌ எங்கள்‌ பிது 
ரர்கள்‌ பருகப்‌ பெய்‌ 
திடும்‌ அன்றோ? 


அந்தணர்‌ 


நானகன்‌ யானிங்‌ கிறைப்பதும்‌ 
எதிரூர்‌ ஏழை குடிக்கக்‌ 
கிடைக்குமே குதர்க்கம்‌ 


ஏனோ? 


இங்கே வீடுநீர்‌ அங்‌ 
கேன்‌ செல்லும்‌? 


அந்தணர்‌ : 


இரவிக்கேகுவ 


க்க 


நீங்கள்‌ விடுநீர்‌ நீளச்‌ 
சென்று மதிக்கும்‌ 
எட்டாப்‌ பிதிரருக்கேகு 
மோ? 


நானகன்‌ 


(பக்‌. 454) 


இவை முழுமையும்‌ நாடக உரையாடல்‌ 
களேயாம்‌. முன்னைய தமிழ்க்‌ காப 
பியங்களில்‌ இத்தகைய நாடக அமைப்‌ 
பைக்‌ காண இயலாது, 


ஒலி நயமும்‌; ஆசிரியரின்‌ 
உணர்ச்சிக்கும்‌ கருத்துகளுக்கும்‌ ஏற்பக்‌ 
காப்பியங்களில்‌ யாப்பு 


யாப்பும்‌ 


வகைகள்‌ உர 
வாகின்றன. சிலப்பதிகார த்தில்‌ பெரும்‌ 
பாலும்‌ ஆசிரியப்பாவும, இடையி 


டையே மயங்கிசைக்‌ கொச்சகக்‌ கலி 
யும்‌ வரிப்பாடல்களும்‌ அமைந்துள்ளன. 
மணிமேகலை, பெருங்கதை ஆகியவை 
ஆசிரியப்‌ பாக்களால்‌ ஆக்கப்பட்டவை. 
சீவகசிந்தாமணி, கூளாமணி, கம்பரா 
மயாணம்‌, விலலிபாரதம்‌ ஆகிய காப்‌ 
பியங்கள மூழுமையும்‌ விருததப்‌ பாக்‌ 
களால்‌ ஆனவை. இவற்றில பல்வகை 


உணர்ச்சிகளுககும்‌ கருத்துக்களுக்கும்‌ 
ஏற்ப விருததப்பாக்களின்‌ வகைகள்‌ 
படைக்கப்பட்டுள்ளன. 


“பாரத சக்தி மகா காவியம்‌” பெரும்‌ 
பாலும்‌ விருததப்‌ பாக்களால்‌ ஆன 
பெருங்‌ காப்பியமாகும்‌. எனினும்‌ இடை 
மிடையே ஆசிரியப்‌ பாக்கள்‌ பல அமைந்‌ 
துள்ளன. ஓவ்வொரு காண்டத்திலும்‌ 
வந்துள்ள ஆசிரியப்‌ பாக்களின்‌ எண்‌ 
ணிக்கை பினவருமாறு: 


சித்தி காண்டம்‌ 2 
கெளரி காண்டம்‌ 26 
சாதன காண்டம்‌ 40 
தானவ காண்டம்‌ 49 
சுத்த சக்தி காண்டம்‌ 24 

141 


ஏறத்தாழ 141 அசிரியப்‌ பாக்கள்‌ 
இப்‌ பெருங்‌ காப்பியத்துள்‌ இடம்‌ பெற்‌ 
றுளளன. விருத்தப்‌ பாக்களால்‌ ஆன 
முன்னைய தமிழ்க்‌ காப்பியங்களுள்‌ 
ஒன்றிலும்‌ ஆசிரியப்பா போன்ற வேறு 
வகைப்‌ பாடல்கள்‌ பயன்படுத்தப்பட 


விலலை, சிந்தாமணியில்‌ காந்தருவ 
தத்தையார்‌ இலம்பகத்தில்‌ பதினாறு 


வஞாசித்துறைப்‌ பாடல்கள்‌ தவிர ஏனைய 
அனைத்தும்‌ விருத்தப்‌ பாககளேயாம்‌. 
இவ்வாறே ஆசிரியப்‌ பாக்களால்‌ ஆன 
காப்பியங்களில்‌ சிலப்பதிகாரத்தைத்‌ 
தவிர ஏனையவற்றில்‌ வேறு வகைப்‌ 
பாக்கள்‌ தலைகாட்டவில்லை, “பாரத 
சக்தியில்‌ யோகியார்‌ விருத்தப்‌ பாக்‌ 
களிடையே ஆசிரியப்‌ பாக்களையும்‌, 
சுத்த சக்தி காண்டத்தில்‌ வரும்‌ யோக 
சித்திப்‌ படலம்‌ முழுமையும்‌ குறள்‌ 
மிெவண்பாக்களையும்‌ பாடிப்‌ புதிய 
தொரு காப்பிய வடிவத்தை உருவாக்‌ 
கியுள்ளார்‌. இக்‌ காப்பியத்தில்‌ பொது 


வாக இராமதாஸ்‌, சிவாஜி, கரிகால்‌ 
வளவன, செங்குட்டுவன்‌, கண்ணகி, 
மாணிககவாசகர்‌, சாந்த முனிவர்‌; 


இராமகிருஷ்ணர்‌ முதலானோர்‌ வரலாறு 
களையும்‌, கதைத்‌ தலைவனாகிய சுத்‌ 
துன்‌ திருவாக்கு, சுத்தன்‌ கெளரி ஆகி 
யோர்‌ கடிதங்கள்‌, திருமணச்‌ சடங்கு 
கள்‌, பரமஹம்சர்‌ உபதேசம்‌, பகவத்‌ 
கீதை கருத்துக்கள்‌, கடவுட்குழு, உலகக்‌ 
குழு, அறவோர்குழு முதலிய குழுக்‌ 
களின்‌ விளக்கம்‌ இன்னோரன்னவற் 
றைத்‌ தெளிவுபடக்‌ கூறுதற்கு ஆசிரியப்‌ 
_ பாக்களை ஆசிரியர்‌ பயன்படுத்தி 
யுள்ளார்‌. இவ்‌ ஆசிரியப்‌ பாக்களில்‌ 
பெரும்பாலும்‌ உணர்ச்சியினும்‌ கருத்து 
மேலோங்கி இருத்தலை உணரலாம்‌. 
யோக அத்திப்‌ படலத்தில்‌ முதல்‌ 
ஐம்பது குறட்பாக்கள்‌ யோக 
விளக்கம்‌ பற்றியும்‌ இறுதி நாற்பது 


க்க 


குறட்பாக்கள்‌ சத்தி விளச்சம்‌ பற்றியும்‌ 
கூறுகின்றன. இத்தொண்ணூறு குறட்‌ 
பாச்களிலும்‌ கருத்துக்கள்‌ சுருங்கச்‌ 
சொல்லி விளங்க வைக்கப்படுகின்றன. 


“பாரத சக்தியில்‌" கலிவிருத்தம்‌, 
கலித்துறை, அறுசீர்‌ ஆசிரிய விருத்தம்‌, 
எண்சீர்‌ ஆசிரிய விருத்தம்‌ ஆய விருத்‌ 
தப்பா வகைகளும்‌ தாழிசைகளும்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. இவை ஆசிரியரின்‌ பல 
வகை உணர்ச்சிகளுக்கும்‌ கருத்து 
களுக்கும்‌ ஏற்றவாறு காப்பியத்தில்‌ 
உருவாகியுள்ளன. கலி விருத்தம்‌, கலித்‌ 
துறை, அறுசீராசிரிய விருத்தம்‌ ஆகி 
யவை பெரும்பாலும்‌ இன்பம்‌, துன்பம்‌, 
வீரம்‌,பக்தி, ஆன்மீகம்‌ போன்ற உணர்ச்‌ 
சிகளையும்‌ கருத்துக்களையும்‌ உணர்த்து 
வனவாய்‌ அமைந்துள்ளன. இவ்‌ 
விருத்தங்களில்‌ அசை, சீர்‌ ஆதிய 
வற்றின்‌ மாற்றங்களால்‌ பல்வகை 
உணர்ச்சிகளையும்‌ ஆசிரியர்‌ நம்‌ 
உள்ளத்தே கிளர்ந்தெழச்‌ செய்கிறார்‌. 
தியான சித்திப்‌ படலத்தில்‌ எழுசீர்‌ 
ஆசிரிய விருத்தங்கள்‌ பக்தி உணர்ச்‌ 
சியை ஊட்டுவனவாய்‌ விளங்குகின்‌ றன. 
எண்சீர்‌ ஆசிரிய விருத்தங்கள்‌ சாதன 
காண்டத்தில்‌ நபிநாயகப்‌ படலத்திலும்‌ 
சுத்த நிலையப்‌ படலத்திலும்‌ பக்தி, நீதி 
ஆகிய உணர்ச்சிகளின்‌ வெளிப்பாட்‌ 
டிற்குப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. 


“பாரத சக்தியில்‌' சத்தியன்‌ தன்‌ 
மகன்‌ சுத்தனுக்குத்‌ திருமணம்‌ செய்து, 
அரசை நல்கித்‌ தான்‌ அருட்பணியில்‌ 
ஈடுபட விரும்புவதாகத்‌ தன்‌ அமைச்‌ 
சரிடம்‌ கூறுகிறான்‌. அவன்‌ கூற்று கலி 
விருத்தப்‌ பாடலில்‌ அமைந்துள்ளது. 


“ஆதலால்‌ சுத்தனுக்‌ கமைந்த 
கன்னியை 


வேதசம்‌ மதப்படி விவாகம்‌ 
செய்தபின்‌ 
நிதிதன்‌ முறைப்படி. நிருபனாக்கியே 
மேதினிக்‌ கருட்பணி மேவ 
வேண்டினேன்‌”? 
(பக்‌ , 181) 


ூலிளம்‌ கூவிளம்‌ புளிமா கூவிளம்‌' 
என்ற வாய்பாட்டில்‌ அமைந்த இக்‌ கலி 
விருத்த நடை கம்பராமாயணத்தில்‌ 
தயரதன்‌ தன்‌ மகன்‌ இராமனுக்கு 
அரசைத்‌ தந்து தான்‌ மாதவம்‌ செய்ய 
வனத்திற்குச்‌ செல்ல விரும்புவதாகத்‌ 
தன்‌ அவையினருக்குக்‌ கூறும்‌ கழ்‌ வரும்‌ 
பாடல்‌ நடையை ஓத்துள்ளதைக்‌ காண 
லாம்‌. 


“ஆதலால்‌ இராமனுக்‌ கரசை நல்ூயிப்‌ 
பேதமைத்‌ தாய்வரும்‌ பிறப்பை நீக்குறு 
மாதவம்‌ தொடங்குவான்‌ வனத்தை 

நண்ணுவேன்‌ 
கருத்தென இனைய 
கூறினான்‌” 


(மந்திரை: செ.30) 


யாதுநும்‌ 


இதுவும்‌ கலிலிருத்தப்‌ பாடல்‌ என்பது 
நோக்கற்பாலது. 


இல்லி சுல்தான்‌ விருப்பப்படி, பக 
தூர்‌ முசுலீம்‌ சமயத்தில்‌ சேர மறுத்த 
தால்‌, அவர்‌ தலை துண்டிக்கப்படு 
இறது, வெட்டுண்ட தன்‌ தந்தையின்‌ 
தலையைக்‌ குருகோவிந்து கண்டு கதறி 
அழுதிறார்‌. 


“அப்பநீ அறத்திற்‌ காவி அளித்தனை 
அமரனானாய்‌ 
ஒப்பரும்‌ உனது பீடத்‌ தமர்ந்து நான்‌ 
உறுஇ சொன்னேன்‌ 
அப்பெருங்‌ கொள்கைக்காக உடற்பலி 
ஈந்தாய்‌ எந்தாய்‌ 

அப்பெருங்‌ கொள்கைக்கேயென்‌ 


ஆவியைப்‌ பலி செய்வேனே”! 


(பக்‌.284) 


இவ்வறுசீர்‌ ஆசிரிய விருத்தத்தில்‌ அவல 
உணர்ச்சி பெருக்கெடுக்கின்றது. இதி 
லுள்ள நெட்டோசைகள்‌ அவல உணர்ச்‌ 
சியை மிகுவிக்கின்‌ றன. கம்பராமாயணத்‌ 
இல்‌ தன்‌ மகன்‌ இந்திரசித்து போரில்‌ 
மடிந்ததை அறிந்து தாய்‌ மண்டோதரி 
நெஞ்சம்‌ நெக்குருகிப்‌ புலம்புகிறாள்‌? 


“*கலையினால்‌ திங்கள்‌ என்ன வளர்‌ 
இன்ற காலத்தேவுன்‌ 

சிலையினால்‌ அரியை வெல்லக்‌ காண்ப 
தோர்‌ தவமுன்‌ செய்தேன்‌ 
தலையிலா ஆக்கை , காண எத்தவம்‌ 
செய்தேன்‌ அந்தோ! 

நிலையிலா வாழ்வை இன்னும்‌ நினை 
வெனே நினைவிலாதேன்‌' 


(இராவணன்‌ சோக. செ. 47) 


சோகவுணர்ச்சிநி ,றைந்துள்ள இவ்வறு 
சீர்‌ ஆசிரிய விருத்தத்தோடு குருவிந்தன்‌ 
புலம்பல்‌ பாடல்‌ ஓத்துள்ளமையை 
உணரலாம்‌. 


ஒலி நயம்‌: பாடல்களின்‌ சந்தங்களும்‌, 
தொல்காப்பியர்‌ கூறும்‌ வண்ணங்களும்‌ 
ஒலிநயத்தைக்‌ (ஙூம்ம) குறிப்பன 
வாகும்‌. “பாரத சக்தியில்‌” ஒலிநயங்கள்‌ 
ஆங்காங்கே அமைந்து, பலவகை 
உணர்ச்சிகளை நல்குகின்றன. 


சுத்தன்‌, கெளரி திருமணத்தின்‌ 
போது பூச்செண்டாடல்‌ நிகழ்கிறது. 
இவ்வாடல பற்றிய பாடலின்‌ சந்தம்‌ 
பந்தடிப்பது போன்ற உணர்ச்சியைத்‌ 
தருவதாகும்‌. 


“வந்துவந்து செல்லுஒன்ற வாழ்க்கை 
மின்னைப்‌ போலவே 


உந்தி உந்திப்‌ பந்தடிப்போம்‌ - உள்ள 
மின்ப மோங்கவே 

எற்றியெற்றிச்‌ சுற்றிடும்‌ இருவினைக்‌ 
கவலையை 

வெற்றிவெற்றி யென்று வேகமாகப்‌ 
பந்தடிப்பமே”” 

(பக்‌. 206) 


இப்‌ பாடலின்‌ சந்தம்‌, 
“*மாலையுட்‌ கரந்த பந்து வந்து கைத்த 
லத்தவாம்‌ 
ஏலநாறிருங்குழற்‌ புறத்த வாண்‌ 
முகத்தவாம்‌ 
நூலினேந்து சப்பு நோவ வுச்சி 
மாலையுள்ளவாம்‌ 
மேலெழுந்த மீநிலத்த விரல்‌ கைய 
வாகுமே” 
(சிற்‌. 1954) 


என்ற சிந்தாமணிப்‌ பாடலின்‌ சந்தத்‌ 
தோடும்‌, 


“பொன்னிலங்கு பூங்கொடி பொலஞ்‌ 
செய்‌ கோதை வில்லிட 

மின்னிலங்கு மேகலைகள்‌ ஆர்ப்ப 
ஆர்ப்ப எங்கணும்‌ 

தென்னன்‌ வாழ்க என்று சென்று 
பந்தடித்துமே 

தேவரார மார்பன்‌ வாழ்க என்று 
பந்தடித்துமே 


என்ற சிலப்பதிகாரத்தின்‌ கந்துக வரிப்‌ 


பாடலோடும்‌ ஓத்திருத்தலைக்‌ காண 
லாம்‌. சிந்தாமணிப்‌ பாடல்‌ விமலை 
பந்தாடுவதை உணர்த்துவதாகும்‌, 


சித்தி நகரை முற்றுகையிட்ட கலி 
யனின்‌ படைவீரர்களைச்‌ சுத்தனனின்‌ 
படை வீரர்கள்‌ போரிட்டு முறியடிக்கின்‌ 
றனர்‌. 


“சுற்றினார்‌ சுற்றி வளைத்தார்‌ 
பற்றினர்‌ பற்றி மிதித்தார்‌ 
எற்றினர்‌ எற்றி யடித்தார்‌ 
பற்றலர்‌ சட்டினி யானார்‌'” 

(பக்‌.800) 


இப்‌ பாடலில்‌ வல்லோசை மிகுந்து 
போர்‌ உணர்ச்சியை ஊட்டுகிறது, இப்‌ 
பாடல்‌ வல்லிசை வண்ணத்தின்பாற்‌ 
படுவது. 


““வல்லிசை வண்ணம்‌ வல்லெழுத்து 
மிகுமே'” 
என்பது தொல்காப்பியம்‌. 


(தொல்‌:சொல்‌. 209) 


இதுகாறும்‌  கூறியவற்றிலிருந்து 
“பாரத சக்தி மகா காவியத்தின்‌ நடை 
முன்னைய தமிழ்க்‌ காப்பியககளோடு 
ஒத்தும்‌ அவற்றினின்று வேறுபட்டும்‌ 
அமைந்துள்ள திறத்தையும்‌, அக்‌ காப்பி 
யத்தின்‌ தனித்தன்மை வாய்ந்த நடை 
யையும்‌ ஓரளவு ஓர்ந்து உணரலாம்‌, 


கீர்‌ 


தமிழ்க்‌ கலை 
தமிழ்‌ 4, கலை 3,4 


“பாரத சக்தியின்‌ காவியச்‌ செம்மாப்பு 


காப்பியங்களின்‌ தோற்றம்‌: பழங்கால 
மக்கள்‌, தாம்‌ கண்ட வியத்தகு நிகழ்ச்சி 
களையும்‌, தன்னிகரற்ற தலைவனின்‌ 
வீரச்‌ செயல்களையும்‌, கடவுளரின்‌ அருட்‌ 
செயல்களையும்‌ கதை பொதி பாடல்‌ 
களாகப்‌ பாடிப்பாடி உவந்தனர்‌. வாய்‌ 
மொழி இலக்கியங்களாக இருந்த அப்‌ 
பாடல்கள்‌ காலம்‌ செல்லச்‌ செல்ல 
எழுத்து வடிவம்‌ பெற்றன. ஹோமரின்‌ 
இல்லியட்‌, வியாசரின்‌ பாரதம்‌, வால்‌ 
மீசியின்‌ இராமாயணம்‌, மில்டனின்‌ 
துறக்க நீக்கம்‌ போன்ற உலக காவியங்‌ 
கள்‌ இவ்வாறு தோன்றின என்பர்‌ 
அறிஞர்‌. 


“காப்பியம்‌ எழுதுவதற்குத்‌ தக்க 
தொரு சூழ்நிலை வேண்டும்‌. பல இனத்‌ 
தவர்கள்‌ ஒன்று சேர்ந்து கலக்கிக்‌ கலந்து 
அமைதி அடையும்போது இத்தகைய 
காப்பியங்கள்‌ எழக்‌ காண்கிறோம்‌. 
தனி மனிதனின்‌ வீறு, வீரர்களின்‌ 
சிறப்பு அப்போது துலங்குகிறது. பலருக்‌ 
கும்‌ கேட்க இனிக்கிறது. தோல்வியுற்ற 
போதும்‌ இது தோன்றலாம்‌ . ,௨௨௨௨ 
தனிமனித வீறுதான்‌ காப்பியக்‌ காலத்‌ 
இன்‌ சிறப்பு. இவ்வீறு வீரமாகலாம்‌; 
அறத்தின்‌ உயர்நிலை ஆகலாம்‌; கற்பின்‌ 
திறமாகலாம்‌' என்பர்‌ முனைவர்‌ 
தெ.பொ மீனாட்‌ சுந்தரனார்‌ 2 


ஈ, கோ, பாஸ்கரதாஸ்‌ 


காப்பிய இலக்கணம்‌: காப்பியத்திற்கு 
இலக்கணம்‌ கூறுதல்‌ எளிதான செய 
லன்று, காவியதர்சம்‌ என்னும்‌ வட 
மொழி நூலின்‌ கருத்துக்களை மொழி, 
பெயர்த்துப்‌ பெருங்காப்பியத்தின்‌ இலக்‌ 
கணத்தைத்‌ தண்டியலங்காரம்‌ கூறும்‌. 
தண்டியலங்காரம்‌ காப்பிய இலக்கணத்‌ 
தைக்‌ கூறினாலும்‌ காப்பியம்‌ முற்றிலும்‌ 
அந்த இலக்கண த்திற்குக்‌ கட்டுப்பட்டது 
என்று கூறுதல்‌ இயலாது. புகழ்பெற்ற 
சில காப்பியங்களின்‌ பெயரைக்‌ கூறி, 
இவைகளைப்‌ போல இருப்பது காப்பி 
யம்‌ என்று விளக்குவது முழுமையான 
இலக்கணம்‌ ஆகாவிட்டாலும்‌ எளிமை 
யான இலக்கணம்‌ என்று ஆபர்கிராம்பி 
என்னும்‌ அறிஞர்‌ கூறுகிறார்‌.” 


காப்பிய வகை: நெடுங்காலம்‌ மக்களி 
டையே வழங்கி நிலைபெற்றுக்‌ காலத்‌ 
திற்கேற்பவும்‌, இடத்திற்கேற்பவும்‌ பண்‌ 
பாட்டிற்கேற்பவும்‌ சிற்சில மாறுதல்‌ 
களுடன்‌ நிலவி வரும்‌ காப்பியங்கள்‌ 
இயற்கைக்‌ காப்பியங்கள்‌ அல்லது கேள்‌ 
விக்‌ காப்பியங்கள்‌ என்றும்‌, அக்காப்பி 
யங்களைப்‌ போலவே பிற்காலத்தில்‌ 
தனிப்பட்ட ஒருவர்‌ முயன்று பாடி 
உருவாக்குவது செயற்கைக்‌ காப்பியம்‌ 
அல்லது கல்விக்காப்பியம்‌ என்றும்‌ பாகு 
பாடு செய்வர்‌. இயற்கைக்‌ காப்பியத்தை 


வ 


வளர்ச்சிக்‌ காப்பியம்‌ என்றும்‌ (Epic of 
Growth) செயற்கைக்‌ காப்பியத்தைக்‌ 
கலைக்காப்பியம்‌ (801௦ 01 Art) என்றும்‌ 
பகுத்தல்‌ உண்டு, 


பாரத சக்தி; பாரத சக்தி என்னும்‌ 
இப்பெருங்காப்பியம்‌ செயற்கைக்‌ காப்பி 
யம்‌, கல்விக்‌ காப்பியம்‌, கலைக்‌ காப்பி 
யம்‌ என்னும்‌ பெயர்களுக்குப்‌ பொருத்த 
முடையதாக விளங்குகிறது. பழங்கதை 
கள்‌ இக்காப்பியத்தில்‌ ஆங்காங்கே 
இடம்‌ பெறும்‌ காரணத்தால்‌ இயற்‌ 
கைக்‌ காப்பியக்‌ கூறுகள்‌ ஓரளவு இதில்‌ 
இடம்‌ பெற்றிருத்தலையும்‌ குறிப்பிடல்‌ 
வேண்டும்‌. 


“இயற்கைக்‌ காப்பியம்‌ அல்லது கேள்‌ 
விக்‌ காப்பியம்‌ பாடுவதற்‌ கென்றே 
எழுந்தது, செயற்கைக்‌ காப்பியம்‌ அல்‌ 
லது கல்லிக்‌ காப்பியமோ படிப்பதற்‌ 
செனவே எழுந்தது” என்பர்‌ டாக்டர்‌ 
தெ. பொ. மீனாட்சிசுந்தரனார்‌. 


சித்தி காண்டம்‌ என்னும்‌ முதற்‌ 
காண்டத்தின்‌ பல படலங்களில்‌ காவிய 
ஆசிரியர்‌ ஆங்காங்கே இசைக்‌ குறிப்புக்‌ 
களைத்‌ தந்துள்ளார்‌. சுத்த சக்தி 
காண்டம்‌ என்னும்‌ இறுதிக்‌ காண்டத்‌ 
தின்‌ 19-ஆம்‌ படலமாகிய சுத்தமங்களப்‌ 
படலத்தில்‌ ஆசிரிய விருத்தம்‌, பண்‌ - 
பழம்‌ பஞ்சுரம்‌ - சங்கராபரணம்‌ ரூபக 
தாளம்‌ என்னும்‌ இசைக்‌ குறிப்புக்‌ 
காணப்படுகிறது. பெரும்பாலான பகுதி 
களில்‌ ,;இசைக்குறிப்புக்‌ காணப்பட 
வில்லை. இயற்கைக்‌ காப்பியம்‌ போலப்‌ 
பாடுவதற்காக இக்காப்பிய ஆசிரியர்‌ 
முயன்றுள்ளார்‌. 
, காப்பிய அமைப்பு: இப்‌ பெருங்‌ காப்‌ 
பியம்‌ சத்தி காண்டம்‌ கெளரி காண்டம்‌, 
சாதன காண்டம்‌, தானவ காண்டம்‌, 


49 


சுத்த சக்தி காண்டம்‌ என்னும்‌ ஐந்து 
காண்டங்களைக்‌ கொண்டது. இந்த 
ஐந்து காண்டங்களிலும்‌ மொத்தம்‌ 136 
படலங்கள்‌ உள்ளன. கலிவிருத்தம்‌, கலித்‌ 
துறை, ஆசிரிய விருத்தம்‌, நேரிசை, 
இன்னிசை ஆசிரியப்பா, குறள்வெண்பா 
ஆகிய யாப்பு அமைதிகள்‌ இந்நூலில்‌ 
நிரம்பியுள்ளன. 


காப்பியக்‌ கதை: காப்பியக்‌ கதையை 
மிகவும்‌ சுருங்கிய அளவில்‌ இங்கே சுட்‌ 
டுதல்‌ பொருத்தமுடையது. 


பரதனின்‌ வழிவந்த சத்தியன்‌ என்‌ 
னும்‌ அரசன்‌ சித்தி மாநகரில்‌ அரசை 
நிலைநாட்டினான்‌. அவன்‌ மனைவி 
இந்திரை, குருபாரத முனிவர்‌, மந்திரி 
சித்திமான்‌, படைத்‌ தலைவன்‌ விஜயன்‌ 
- எல்லோரும்‌ தீரர்கள்‌, உலக நலமே 
போற்றி வாழ்பவர்கள்‌. சத்திய ராச 
னுக்குச்‌ சுத்தன்‌ என்னும்‌ தெய்வத்‌ திரு 
மகன்‌ பிறந்தான்‌. 


சத்தியனின்‌ தம்பி கலியன்‌ என்ப 
வன்‌ தீய பண்புகளின்‌ இருப்பிடமாக 
வாழ்ந்தான்‌. மோதி என்பவள்‌ அத்திய 
வனின்‌ மனைவி, கலியன்‌ சத்தியனைக்‌ 
கொன்று தானே அரசனாக வேண்டு 
மென்று திட்டமிட்டான்‌. அவன்‌ முயற்சி 
கள்‌ பலன்‌ தரவில்லை. அவன்‌ மைத்‌ 
துனன்‌ மாவலி என்பவன்‌ அரக்கருக்குத்‌ 
தலைவனாகத்‌ தானவத்தை ஆண்டு 
வந்தான்‌. மாவலியின்‌ துணையுடன்‌ கலி 
யன்‌ தன்‌ நோக்கத்தை நிறைவேற்றத்‌ 
துடித்தான்‌. அமைச்சன்‌ சித்திமான்‌ சுத்‌ 
தனைக்‌ கண்போலப்‌ போற்றிக்‌ காத்‌ 
தான்‌. 


பஞ்சவடியில்‌ வாழ்ந்து வந்த சாந்த 
முனிவரின்‌ மகள்‌ கெளரியைச்‌ சுத்தன்‌ 


கண்டு காதல்‌ கொண்டான்‌. சுத்தனும்‌ 
மிததிமானும பஞ்சவடியில்‌ இருந்த 
பே ராது சலியனின்‌ கையாளான வேகன்‌ 
எனனும்‌ அசுரன்‌ அங்கு வந்து இருவ 
ரையும்‌ கைது செய்ய முயன்று தோற்‌ 
றான்‌. சாந்த முனிவர்‌, கெளரி, சுத்தன்‌, 
சித்திமான்‌ ஆகிய நால்வரும்‌ அததி 
நகருக்குத்‌ திரும்பினர்‌. 


சுத்தன்‌ கெளரியை மணந்தான்‌. 
கலியன மீண்டும்‌ கலகத்தைத்‌ தூண்டிப்‌ 
போரை வளர்த்தான்‌. அப்போரில்‌ களம்‌ 
புருந்த கெளரி, வீர மரணம்‌ எய்தி 
னாள்‌. சுத்தன்‌ வெற்றி பெற்றான, கலி 
யன சிறைப்பட்டான்‌. பிறகு மன்னிப்பு 
வேண்டிப்‌ பெற்றுத்‌ தப்பிச்‌ சென்றான, 
சத்தியராசன்‌ சலி நகரைக்‌ கைப்பற்றி 
னான்‌. தன்‌ நகருக்குத்‌ திரும்பி வநத 
கலியனும்‌ அவன மனைவி மோகியும்‌ சத்‌ 
இய ராசனால்‌ சிறைப்படுத்தபபட்டனர்‌. 
மோகியின்‌ தந்திரத்தால்‌ இருவரும்‌ 
குப்பித்‌ தானவ நாட்டை அடைந்தனர்‌. 


கெளரி இறந்த இடத்தில்‌ “கெளரி 
விலாசம்‌' என்னும்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தைச்‌ சுத்தன்‌ உருவாக்கினான்‌. 


கெளரியின்‌ மறைவுக்குப்‌ பின்னர்‌, 
சாந்த முனிவரின்‌ அறிவுரைப்படி சுத்‌ 
கன்‌ துறவை மேற்கொண்டான்‌. அவன்‌ 
துறவு மேற்கொள்ளாதவாறு பல 
தடைகள்‌ தோன்றின. சுத்தன்‌ அத்‌ 
தடைகளைக்‌ கடந்து ஞானத்‌ தாகங்‌ 
கொண்டு எல்லா மதங்களையும்‌ பற்றி 
ஆராய முற்பட்டான்‌. சாந்த முனிவரும்‌ 
சுத்தனும்‌ இம௰ய மலைக்குச்‌ சென்று 
அகத்தியர்‌ தவம்‌ செய்த இடத்தை 
அடைந்தனர்‌. அந்த இடம்‌ முனிவர்கள்‌ 
யோகம்‌ செய்யும்‌ இடமாகும்‌. சாந்த 
முனிவர்‌ அத்தனைத்‌ தம்‌ யோக 
சங்கத்திற்குத்‌ தலைவனாக்கினார்‌. 


சுத்தன்‌ தீவிரமான சாதனங்கள்‌ செய்து 
சக்தி பெற்றுத்‌ தனது அனுபூதி ஞானத்‌ 
தைச்‌ செயலாக்கி ஓரு தேவசாதியை 
உருவாக்கினான்‌. பாரத முனிவரும்‌ 
பிறரும்‌ சுத்தனைத்‌ தேடிக்‌ கொண்டு 
(௬தத நிலையம்‌) அங்கு வந்தனர்‌. 
பாரத முனிவர்‌ வாயிலாக உலக நிலை 
யைச்‌ சுத்தன்‌ அறிந்தான்‌. 


உலகைத்‌ தானவர்‌ ஆண்டு வந்‌ 
தனர்‌. தன்‌ தந்‌ைத அங்கே ஆற்றும்‌ 
பணிகளைச்‌ சுததன்‌ தியானக்‌ காட்சியில்‌ 
கண்டான்‌. போகா என்னும்‌ பெரியார்‌ 
வந்து சத்திய ராசனைத்‌ தானவத்திற்கு 
அழைத்துச்‌ சென்றார்‌, கலியனும்‌ மா 
வலியும்‌ புண்ணிய பூமிக்குப்‌ பாபச்‌ 
சேனையைக்‌ கொண்டு சென்றனர்‌. 
சத்தியன, தன்‌ உருவத்தை மாற்றிக்‌ 
கொண்டு மெய்யன்‌ என்ற பெயருடன்‌ 
கலைக்கோயில கட்டிச்‌ சன்மராக்கப்‌ 
பணி செய்தான்‌. அப்பணியில்‌ கெளரி 
யின்‌ ஆவியாம்‌ புகழ்‌ பெற்ற சக்தி 
பங்கு கொண்டாள்‌. 


தன்‌ யோக ஆற்றலால்‌ சக்திதான்‌ 
கெளரி எனச்‌ சுத்தன அறிந்து கொண் 
டான்‌. பாரத முனிவர்‌, சித்திமான்‌ 
முதலிய பெரியோர சுத்தனை அடைந்‌ 
தனர்‌. புண்ணிய பூமியை விடுதலை 
செய்ய இதுவே நேரம்‌ என்று அனை 
வரும்‌ சுத்தனை வேண்டினர்‌. சுத்தன்‌ 
அனைவரையும்‌ யோகத்தில்‌ ஆழ்த்தி 
னான்‌. யோகத்தால்‌ பெற்ற உணமை 
களைத்‌ தொகுத்து “யோகச்த்தி' என்‌ 
னும்‌ நூல உருவாக்கப்பட்டது. அவ்‌ 
வுண்மைகளைப்‌ பன்னிரண்டு யோக 
சித்தர்கள்‌ உலகெங்கும்‌ பரப்பினர்‌. 
தூமகேது என்பவன்‌ கலியனைச்‌ சிறை 
யிட்டு அரசைக்‌ கைப்பற்றினான்‌. மோகி 
கலியனை வஞ்சித்துத்‌ தூமகேதுவை 


50 


மணந்தாள்‌. கலியனுக்கு நல்ல அறிவு 
பிறந்தது. பின்னர்‌ சுத்தனுடன சேர்ந்து, 
மோகியைக்‌ கொன்று, தூமகேதுவைச்‌ 


சிறையிலிட்டுச்‌ சித்திமானுக்கு உதவி 
செய்து கலிநகரைச்‌ சுத்த நகராக்‌ 
னான்‌. 

மாவலியும்‌ போரிட்டுச்‌ சலித்துச்‌ 


செருக்கடங்கிச்‌. சுத்தனைச்‌ சரணடை 
கிறான்‌. சுத்தனின்‌ யோகப்‌ பேரரசை 
உலகம்‌ நன்கு புரிந்து கொண்டு வர 
வேற்றது. சுத்தன்‌ அனைவருடனும்‌ 
சித்தி நகருக்குத்‌ திரும்பி வந்தான்‌. 
உலகப்‌ பெரியோர்கள சுத்தனை அரி 
யணையேறறி முடி சூட்டினர்‌. சுத்தன 
குனனை மனனனாகக்‌ கருதாமல்‌ உலகத்‌ 
தொண்டனாகவே கருதினான்‌. மனித 
சமுதாயம்‌ தேவ சமுதாயமாக முன்னேற 
வாழ்நாள்‌ முழுதும்‌ பாடுபட்டான்‌. 
தயோர்கள்‌ அனைவரும்‌ திருந்தினர்‌. 
சுத்தனும்‌ சக்தியும்‌ தம்‌ தவ வலிமை 
யால்‌ பருவுடலைத்‌ துறந்து நுண்ணுடம்‌ 
பால்‌ எங்கும்‌ உலவித தொண்டு செய 
தனர்‌. 


உலகமெல்லாம்‌ ஒரே நாடு; ஒரே 
அரசு; உலக மக்களே உலகின்‌ அரசர்‌. 
பெரியோர்களால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட 
பாரதசக்தி சபை உலகை ஆட்சி செய்‌ 
தது. பாரத சக்தியே ௮றம்‌ பொருள்‌ 
இன்பத்தைக்‌ காத்து உலகை உய்‌ 
வித்தது. 

பாரத சக்தியின்‌ ஐந்து காண்டங்‌ 
களும்‌ மனித வாழ்வின்‌ ஐந்து நிலை 
களைக்‌ குறிக்கும்‌. முதலாவது சித்தி 
காண்டம்‌, மனிதன்‌ இயற்கையாகச்‌ 
சத்திய “நெறி பற்றி வாழ்ந்த சத்திய 
நிலையைக்‌ குறிக்கும்‌. இரண்டாவது 
கெளரி காண்டம்‌, உலகன்‌ இரு விகாரங்‌ 
ளுடன்‌ மனிதன்‌ வீரப்போர்‌ புரிந்து, 


51 


வீர மனிதனாக விளங்கும்‌ நிலையைச்‌ 
குறிக்கும்‌, மூன்றாவது சாதன காண்‌ 
டம்‌, உலகப போரால்‌ அலுத்த மனித 
ஆன்மா துறவை நாடிப்‌ பல மதங்களில்‌ 
பரம சாந்தத்தைத்‌ தேடுநிறது. நான்கா 
வது தானவக்‌ காண்டத்தில்‌, மதத்‌ 
தாலும்‌ அமைதி கிடைக்காமல்‌, உலகின 
குண தொந்த விகாரங்களுடன்‌ மோதி, 
அரசுக்‌ கொடுமைகளைப்‌ பொறுமை 
யால்‌ வெல்ல முயன்று அயர்கிறது. 
கலைகளா லும்‌ அமைதி கிடைக்கவில்லை. 
ஐந்தாவது சுத்த சக்திக்‌ காண்டத்தில்‌ 
பரம பரிசுத்த யோகிகள்‌ பாரத சக்தி 
என்னும்‌ சுத்தான்ம சக்தியைப்‌ பரப்பி, 
சாதகச்‌ சட்டங்களைப்‌ பூரணமாக்கி 
உலகில்‌ அமைதி நாட்ட அனுப்பு 
கின்றனர்‌. அவர்களாலேதான்‌ உலகம்‌ 
அசுரக்‌ கொடுமை தீர்ந்து, தெய்வத்‌ 
தன்மையும்‌ அருளாட்சியும்‌ பெற்ற ஒரு 
தேவ சாதியாக வாழ்கிறது. 


காப்பியச்‌ செம்மாப்பு: வரலாறு மற்றும்‌ 
மரபுகளில்‌ புகழ்பெற்ற தலைமகனின்‌ 
சாதனைகளைப்‌ புகழ்ந்து பாடும்‌ 
கவிதைப்‌ பெருங்கோயிலே காப்பிய 
மாகும்‌ என்பது தொடக்கத்திலேயே 
கூறப்பட்டது. 


காப்பியத்தின்‌ பாவிகம்‌ செம்மாந்த 
நோக்கத்தைக கொண்டிருத்தல்‌ வேண்‌ 
டும்‌, “அறம்‌ வெல்லும்‌ பாவம்‌ தோற்கும்‌” 
என்னும்‌ உண்மையே இந்தியக்‌ காப்‌ 
பியங்களின்‌ பாவிகமாகும்‌. மதம்‌, இனம்‌, 
மொழி, நாடு என்னும்‌ வேற்றுமைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ கடந்து உயர்ந்த 
நிலையே செம்மாப்பு என்று கூறலாம்‌, 
அழியாத உயர்‌ நிலையை நாடிப்‌ பெருந்‌ 
தன்மையுடனும்‌ அடக்கத்துடனும்‌ உலக 
நன்மைக்காகப்‌ பாடுபடலும்‌ செம்‌ 
மாப்பு ஆகும்‌. அத்தகைய செம்மாப்பு 


இக்‌ காப்பியம்‌ முழுமையும்‌ நிரம்பி 
யுள்ளது. 


இக்காப்பியத்தின்‌ மொழி நடையும்‌ 
செம்மாப்பு மிக்கது. செம்மாந்த கருத்‌ 
துக்களைக்‌ கூறுதலால்‌ நடையில்‌ செம்‌ 
மாப்பு அமைந்துள்ளது. கருத்துக்கும்‌ 
நடைக்கும்‌ பிரிச்சு முடியாத பிணைப்பு 
உண்டு. 


“நடை. என்பது கவிஞரின்‌ மேலாடை 
அன்று; கவிஞரின்‌ மேனி; மேல்‌ தோல்‌ 
போன்றது” என்பார்‌ கார்லைல்‌ என்னும்‌ 
அறிஞர்‌. 


“கான்‌ பெற்ற உணர்ச்சிகளைப்‌ 
பிறரும்‌ பெறுவதற்குக்‌ கவிஞன்‌ சில 
உத்திகளைக்‌ கையாளுிறான்‌. கற்‌ 


பனை, சொல்‌ நயம்‌, ஓலிநயம்‌, யாப்பு- 
அணி அழகுகள்‌, குறிப்பு, சுவைப்‌ 
பொருள்கள்‌ போன்றன அத்தகைய 
உத்இகள்‌ பு இத்தகைய உத்திகள்‌ 
அனைத்தும்‌ ஒன்றுடன்‌ ஒன்று இணைந்‌ 
தும்‌,  இழைந்தும்‌ விளங்கினால்தான்‌ 
செய்யுள்‌ நெறி-செய்யுள்‌ நடை நல 
முறும்‌'* என்பார்‌. நடையியல்‌ நூலா 
சிரியர்‌... 


“மொழியைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ பழக்‌ 
கம்‌. நடை. எலப்படும்‌. அவ்வாறு தேர்ந்‌ 
தெடுக்கப்படும்‌ மொழி ஆசிரியரின்‌ 
தனித்தன்மையைக்‌ காட்டி அவருடைய 
இறப்பியல்பான நடையைப்‌ புலப்படுத்‌ 
தும்‌. பொருத்தமான செய்தியை ஆற்றலு 
டனும்‌ அழகுடனும்‌ தெளிவுடனும்‌ வெளி 
யிடும்‌ முறையே நடை எனப்படும்‌' 5. 


தனித்தன்மை, வட்டார மொழி, 
சாதிக்குரிய மொழி, : காலம்‌, உரை 
வெளியிடும்‌ முறை, ஒருவர்‌ அல்லது ஒரு 
வருக்கு மேற்பட்டவர்‌ தொடர்பு, 
தொழில்‌ தொடர்பு, சமுதாயத்‌ 


52 


தொடர்பு, உள்ளக்‌ குறிப்பு, பொது 
நிலையாக எதையும்‌ குறிப்பிடாதிருத்தல்‌ 
ஆய கூறுகள்‌ நடையின்‌... வாயிலாகப்‌ 
புலப்படும்‌ என்றும்‌. அறிஞர்‌ ...விளக்கு 
வர்‌”. 


“ஒவ்வொருவருக்கும்‌ கையெழுத்தில்‌ 
வேறுபாடு இருத்தல்போல்‌ (நடையிலும்‌ 
வேறுபாடு உள்ளது... கையெழுத்து. 
வேறுபாட்டுக்குக்‌ .காரணம்‌, இளமை 
முதல்‌ கைக்குத்‌ தந்த பழக்கமும்‌, கையை 
ஆளும்‌. மனத்தின்‌ செம்மை, வேகம்‌, 
வன்மை, -மென்மை முதலிய பண்புக 
ளும்‌ ஆகும்‌. அதுபோலவே நடை வேறு 
பாட்டிற்குக்‌- - காரணமும்‌, . அந்தந்த 
ஆரியர்‌ உள்ளத்திற்குத்‌. தந்த . பழக்க 


மும்‌, அந்த: உள்ளத்தின்‌ . உண்மை, 
நேர்மை, வேகம்‌, நுண்மை. முதலிய 
பண்புகளும்‌. ஆகும்‌. அந்த உள்ளப்‌ 


பண்புகளுக்கு ஏற்ற ஒலி நயமும்‌ பொரு 
ளுணர்ச்சியும்‌ உடைய சொற்களைத்‌ 
தேர்ந்து ஆளும்‌ காரணத்தால்‌, அவர்‌ 
எழுதும்‌ இலக்கியத்தின்‌ .நடை வேறு 
பாடு அடைகிறது”'* 


நடை என்பது என்ன என்பது 
குறித்துச்‌ சான்றோர்கள்‌ கூறிய கருத்‌ 
துக்களைக்‌ கண்டோம்‌. உணர்த்தும்‌ 
முறையில்‌ தெளிவும்‌, உணரும்‌ முறை 
யில்‌ சுவையும்‌ மிக்குள்ள வகையில்‌ 
அமைவதே நல்ல நடை எனக்‌ கருத 
லாம்‌. ; 


நடையின்‌ இலக்கணத்தை மிகவும்‌ 
சுருக்கமாகக்‌ கண்டோம்‌. இனி, பாரத 
சக்தி மகா காவியத்தில்‌ . அமைத்துள்ள 
நடைச்‌ செம்மாப்பினைக்‌ காணலாம்‌. 


“எல்லா உயிர்க்கும்‌ இறைவன்‌ 
ஒருவனே 


எல்லா உடலும்‌ இறைவன்‌ . 
ஆலயமே 
என்னும்‌ சமரசம்‌ இதயத்‌ 
துடிப்பாய்‌ 
அசப்புறத்‌ தூய்மையும்‌. அஞ்சா 
உரிமையும்‌ 
அமரத்‌. தன்மையும்‌ அடைந்து 


கி 
வாழும்‌ வசையை வழங்கும்‌ 
சக்தியே 
பரமயோ. கந்தரும்‌ பாரத 
்‌ சக்தியாம்‌!' 
பாரதசக்தி மலர்ச்சி (51-57). 
என்னும்‌ உயர்ந்த நோக்கத்தில்‌ மலர்ந்‌ 
தது பாரதசக்தி என்னும்‌ இக்காப்பிய 
மாகும்‌. கருத்தின்‌ செம்மையை: எளிய 
பா நடையில்‌ காணலாம்‌. செய்தியைக்‌ 
கூறிச்‌ செல்லும்‌ முறை (Narration) 
வரும்‌ . இடங்களிலும்‌ கடிதங்களைப்‌ 
பற்றிப்‌ பாடும்போதும்‌ பெரும்பாலும்‌ 
ஆசிரியர்‌, ஆசிரியப்‌ பாவினையே 
கையாண்டுள்ளார்‌. 


மங்கல வாழ்த்துப்‌ படலம்‌. துள்ள 
லோசையைக்‌ கொண்ட கலிவிருத்தப்‌ 


பாவினால்‌ அமைந்துள்ளது. அடுத்த 
படலமாதிய சிருட்டிப்‌ படலம்‌ கலித்‌ 
துறையில்‌ ஆசிரியர்‌ பாடியுள்ளார்‌. 
நான்காம்‌ படலம்‌ அறுசீர்‌ ஆசிரிய 


விருத்தத்தால்‌ இயன்றது. இக்காப்பி 
யத்தில்‌ பெரும்பாலான பகுதிகள்‌: கலி 
விருத்தம்‌, கலித்துறை,- ஆசிரிய விருத்‌ 
தம்‌ ஆகிய பாவகைகளால்‌ பாடப்பட்‌ 
டுள்ளன. 


ஊழிவெள்ளம்‌ பெருக்கெடுத்து 
வரும்போது ஓசை நயம்‌ அமைந்தி 
ருக்கக்‌ காணலாம்‌. 


“தடகடத்திடத்‌ திசையெலாங்‌ 
காற்றுடன்‌ கதிரோன்‌ 


93 


பட படத்திட வுருத்திரன்‌ 
காளியைப்‌ பணித்தான்‌ 
தடத டத்திடி தாவிடத்‌ தண்கடல்‌ 
பொங்கி 
மடம டத்துயி ரலகினை வாரி 
யுண்டதுவே” (1. 8, 5) 


வல்லின எழுத்துகளின்‌ ' - மிகுதியால்‌ 
உண்டாகும்‌ ஓசை, சொல்ல வந்த 
செய்தியை -மிக எளிதாகக்‌ கூறிவிடுதல்‌ 
வெளிப்படை. . 


முன்னைய காவிய நடையினை 
நினைவூட்டும்‌ முறையில்‌ சில பாடல்‌ 
கள்‌ இகுகாப்பியத்தில்‌ அமைந்துள்ளன, 
அவற்றுள்‌ ஒன்று, 


“வுரையெலாம்‌ முனிவர்‌ கூட்டம்‌ 
வனமெலாங்‌ குருகுலங்கள்‌ 
திரையெலாங்‌: கப்ப லோட்டம்‌ 
திசையெலாம்‌ திருவின்‌ காட்சி 
கரையெலாம்‌ . செல்வக்‌ குப்பை; 
கவின்மலர்‌ கனிகுலுங்குந்‌ 
தரையெலாம்‌ அமுத வாரி 
தழைத்துயிர்‌ வளர்க்கு நாடே 
(1. 4. 2) 


குழப்பமற்ற தெளிவான நடை ஆசிரி 
யருக்கு - இக்காப்பியம்‌ முழுமையும்‌ சிறப்‌ 
புச்‌ சேர்க்கக்‌ காணலாம்‌. சத்திய இராச 
னைப்‌ பற்றி விளக்கும்போது காணப்‌ 
படும்‌ தெளிவு. ஒரு சான்றாகும்‌. 


“டுபரறையிலே. தருமன்‌; வீரப்‌ 
போரிலே விசயன்‌; ஞான 
நிறைவிலே சனகன்‌; செய்ய 
நெறியிலே அசோகன்‌ ஆட்சி 
முறையிலே பொற்கை; நல்ல 
முயற்சியில்‌ வளவன்‌ அன்னான்‌ 
இறைமைசேர்‌ திறமை தன்னில்‌ 
இந்திரன்‌ -போன்றான்‌ மாதோ?” 
(1.6. 4) 


கலியன்‌ என்பவன்‌ பொறாமையால்‌ 
புழுங்கும்போது ஆசிரியர்‌ கையாளும்‌ 
நடையில்‌ நெடில்‌ எழுத்துக்கள்‌ இடம்‌ 
பெற்றுள்ளமை கருத்தை அழகுற 
விளககிவிழுகிறது. 


“அளத்தான்‌ உலகினை அண்ண 
லுக்குப்பின்‌ 
கருதிய நெஞ்சம்‌ 
புண்ணுறறேன்‌ 
வந்தனன்‌ மூன்று 
லோகமும 
வாழத்தான்‌ வாழ்ந்தனன்‌ வயிறு 
வேகுமே'' 

(1. 19, 9) 


நீளத்தான்‌ 


முலத்தான்‌ 


கலியனின்‌ கையாளான வேகன்‌ 
என்பவன்‌ போரினை முன்னிட்டு ஆண 
வத்துடன்‌ பேசுகையில்‌ கதைத்‌ தலைவ 
னாகிய சுத்தன்‌, அமைதியாகப்‌ பேசுவது 
இயல்பாக இல்லை. ஆனால அஞ்சாமை 


எனனும உறுதி வெளிப்படலைக்‌ 
காணலாம்‌. 

“திருட்ட ரக்கர்‌ இனையன 

செப்பலும்‌ 

அருட்டுணை பெறும்‌ ஐயன்‌ 

அமைதியாய்‌ 

மருட்டு மாயத்தைக்‌ கண்டு 

மயங்கிலோம்‌ 

இருட்டிற்‌ காதவன்‌ அஞ்சுவ 


இல்லென்றான்‌'” 
(1. 33. 98.) 


முரசுகளும்‌ கூட அறத்தையே முழங்‌ 
இன. எனினும்‌ மறத்திற்கு எதிராகக்‌ 
கடும்போர்‌ முறையாக நடந்தது. 


“முரசு கொம்பு முரடு தடாரிகள்‌ 
அரசுடன்‌ அறம்‌ வாழி யென்றார்த்தன 
பரசு சூலம்‌ பகழி பறந்தன 


சரசுங்‌ கைகளுஞ்‌ சிந்தின 


மண்ணிலே! 


(1, 22. 36.) 


காவிய ஆசிரியரின்‌ உள்ளம்‌ மேற்‌ 
கண்ட இரண்டு பாடல்களின்‌ நடையால்‌ 
புலனாகிறது. இமையை அழித்தல்‌ 
வேண்டும்‌, ஆனால்‌ அமைதியும்‌ உறுதி 
யும்‌ நிசசயம்‌ பின்பற்றப்பட வேண்டும்‌ 
என்பது தெளிவாகிறது. “இருட்டிற்கு 
ஆதவன அஞ்சுவது இல்‌' என்ற உவமை, 
மன உறுதியை விளக்குவதாகும்‌. முரசு 
களும்‌ பிற கருவிகளும “*அரசுடன அறம்‌ 
வாழி” என்றார்த்தன என்னும்‌ போது 
அறத்தின்‌ நினைவு போர்க்களத்தும 
நிலை பெற்றுள்ளது என்னும்‌ உண்மை 
பவெளிப்படுகிறது. 


காவிய நாயகனான சுத்தன்‌ போரில்‌ 
வெற்றி பெற்ற பிறகு அவன்‌ பேசும்‌ 
பேசசு *திருவாக்கு' என்றே ஆசிரியரால்‌ 
சுட்டப்‌ பெறுகிறது. ஆதலின்‌ அப்பகுதி 
யில அமைந்துள்ள நடை அமைதியுடன்‌ 
இயலுகிறது. 


“நானென்‌ பதுவும்‌ நாடென்‌ 
பதுவும்‌ 
ஊனென்‌ பதுவும்‌ உயிரென்‌ 

பதுவும்‌ 


எல்லாம்‌ அவனே 


avs ஒடிக்க டக்க 1 ௧௧௪ S68 ௦௦௨௧௨௨ 


கொன்றுயிர்‌ குடிக்கும்‌ கொடியரை 
எதிர்த்து 

நின்றது நாமே வென்றது தெய்வம்‌" 
(1.23.243-45, 257 & 58.) 


வெற்றிப்‌ பெருமிதம்‌ இங்கு அமைதி 
நடை கொள்ளுதல்‌ - குறிக்கத்தக்கது. 
அந்த நடை உபதேச நடையாக விளங்கு 
றது. அறிவுரை கூறுதல்‌ போல்‌ அமைந்‌ 
துள்ளது. அதை உறுதி செய்யும்‌ வகை 


யில்‌ பைபிளை நினைவூட்டும்‌ இரண்டு 
வரிகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


“குண்டுபீ ரங்கி கொண்டுபோர்‌ 


புரிவோர்‌ 

குண்டுபீ ரங்கி கொண்டே 
அழிவார்‌'” 

(1. 23. 327-28) 
என்னும்‌ பகுதி “வாள்‌ எடுப்பவன்‌ 
வாளாலேயே மடிவான்‌' என்னும்‌ 


பைபிளின்‌ கருத்தைக்‌ கொண்டதாகும்‌. 


காப்பியத்‌ தலைமக்களாகிய சுத்த 
னும்‌ கெளரியும்‌ கண்டு காதல்‌ கொண்‌ 
டனர்‌. 


“அவனையே கண்ட கெளரி 
அவனையே யெங்கும்‌ கண்டாள்‌ 
அவளையே கண்ட சுத்தன்‌ அவ 
ளையே யெங்கும்‌ கண்டான்‌” 
(2. 2. 78) 


“நோக்குவ எல்லாம்‌ அவையே போறல்‌'” 
என்னும்‌ அகப்பொருள்‌ துறையினை 


நினைவூட்டும்‌ முறையில்‌ இப்பகுதி 
அமைந்துள்ள து. 
இக்காப்பியத்தின்‌ எப்பகுதியும்‌ 


ஆன்ற பொருள்‌ தந்து அறிவிற்கு விருந்‌ 
தாகிறது என்பதில்‌ ஐயமில்லை. அது 
போலவே அகத்துறைகளும்‌ ஐந்திணை 
நெறிகளும்‌ அளாவி இருப்பின்‌, காப்‌ 
பியத்தின்‌ செம்மாப்பும்‌ நடை நலனும்‌ 
மேலும்‌ சிறந்திருக்கும்‌. 

போர்க்களத்தில்‌ வீரச்சுவை இன்றி 
யிருத்தலைப்‌ போலவே காதல்‌ செய்தி 
களிலும்‌ இயல்பான துடிப்பு - ஆர்வம்‌ - 
தணிந்திருத்தல்‌, காவிய ஆசிரியர்‌ மேற்‌ 
கொண்ட துறவறத்தின்‌ விளைவே என 
லாம்‌. ஒன்பான்‌ சுவைகளை ஆங்காங்கே 
இட்டு நிரப்பாமையாலே பாடல்‌ 


05 


நடைகள்‌ ஒருதன்மைத்தாகவே அமைந்து 
விட்டன. 


“என்னுயிர்ப்‌ பணியை இயற்றும்‌ 
வரையில்‌ 
அன்னை சக்திநீ அருந்தவத்‌ 
துணைவியே 
என்பதை முன்பே யியம்பு 
இன்றேனே'”. 
(2.5.151.53) 


என்று சுத்தன்‌, கெளரிக்குக்‌ கடிதம்‌ 
எழுதினான்‌. அவள்‌ அவனுக்கு எழுதிய 
பதிலும்‌ இதே போன்ற கருத்துடன்‌ 
அமைந்துள்ளது. 


“ஆண்பெண்‌ உறவை ஆன்ம 

உறவாய்‌ 
மாண்புறச்‌ செய்யும்‌ வழியும்‌ அறி 
வேன்‌ 

ஆதலால்‌ இருவரும்‌ ஆன்மி 
உறவால்‌ 

பேதமில்‌ லாத பெருவாழ்‌ 
வடைவமே'” 
(2. 5. 169-70) 


காப்பியத்‌ தலைவனும்‌ தலைவியும்‌ 
மெய்யுறு புணர்ச்சியின்றி வாழ்ந்தனர்‌ 
என்பதைக்‌ குறிப்பிடல்‌ வேண்டும்‌. 
இங்கே கருத்துச்‌ செம்மாப்பு மிக உச்ச 
நிலையில்‌ விளங்குகிறது என்றாலும்‌, 
தலைமக்கள்‌ இராமன்‌ - சீதையைப்‌ 
போலவோ, கோவலன்‌-கண்ணகியைப்‌ 
போலவோ இல்லாமல்‌ மானிட இயல்பு 
களுக்கு மேலான இலட்சிய இயல்பு 
கொண்டோராக விளங்குதலால்‌ நம்‌ 
மிலே ஒரு சுத்தனையும்‌ நம்மிலே ஒரு 
கெளரியையும்‌ காண இயலாமல்‌ 
போகிறது. 


இப்பருதியைத்‌ தொடர்ந்து இராம 
இருஷ்ணப்படலம்‌, விவேகானந்தப்‌ 
படலம்‌ என்று இருந்தாலும்‌ கூட “தேம்‌ 
பிழி மதுக்களி சிறுவரைப்‌ பெறுதல்‌” 
உலகப்‌ பரிணாம வளர்ச்சிக்கு இன்றி 
யமையாதது. 


சத்தியன்‌ படைகளுக்கும்‌ கலியன்‌ 
படைகளுக்கும்‌ கடும்போர்‌ மூண்டது. 


பாவலர்‌ புகழும்‌ ராணா 

இங்கனைப்‌ பாடிச்‌ சுத்தன்‌ 

ஏவினான்‌ படைகளெல்லாம்‌ 
இக்கதை கேட்க வென்றே 


(3. 30, 27 & 28). 


கடும்போரினிடையே கதைத்‌ தலைவன்‌ 
கன்‌ படைவீரர்களிடம்‌ பிரதாப சிங்கன்‌ 
வரலாற்றைச்‌ சொல்ல முற்படுதல்‌ 
பொருத்தமாக இல்லை. இதனால்‌ 
காப்பிய அமைப்பில்‌ உள்ள செம்மாப்பு 
ஓரளவு குறைகிறது. 


அதே போலக்‌ கெளரியின்‌ முடிவு, 
காண்டத்தின்‌ இடையிலேயே ஏற்படு 
வதும்‌ காப்பியச்‌ செம்மாப்பைக்‌ குறைக்‌ 
கிறது, தலைவனும்‌ தலைவியும்‌ வையத்‌ 
துள்‌ வாழ்வாங்கு வாழும்‌ வாழ்க்‌ 
கையை நடத்துவர்‌ என்று இக்காப்பியத்‌ 
தைச்‌ சுவைப்போர்‌ எதிர்பார்ப்பது 
இயற்கை, திடீரென்று போர்க்களத்தில்‌ 
தலைவி இறந்து போவதும்‌, அவள்‌ 
இறந்த இடத்தில்‌ “பத்தினி பெயரால்‌ 
பல்கலைக்‌ கழகங்‌ காணச்‌ சுத்தன்‌ முடிவு 
செய்யத்‌ தொல்‌ பெரும்‌ அமைச்சர்‌ 
மெச்சுவதும்‌' ஆகிய பகுதி இக்‌ காவியச்‌ 
சுவைஞருக்கு ஆறுதல்‌ தராத பகுதி 
என்று கூறலாம்‌. 


சுத்தனின்‌ ஞான தாகப்‌ பகுதி ஆசிரி 
யரின்‌ உயர்ந்த உள்ளத்தை விளக்குவ 
தாகும்‌. எல்லா மதக்‌ கருத்துக்களும்‌ 


உரிய முறையில்‌ இங்கே காணலாம்‌, 
சுத்தன்‌ எல்லா மதங்களையும்‌ அறிந்த 
பின்‌ அவற்றையும்‌ கடந்து சுத்த சக்தி 
நிலையத்தில்‌ யோக சங்கத்தை நிறுவி 
தன்‌ அனுபூதி ஞானத்தைச்‌ செயலாக்‌ 
கனான. 


யோக வலிமையால்‌ சுத்தன்‌ தந்‌ைத 
யுடன்‌ சன்மார்க்கப்‌ பணிகளில்‌ ஈடு 
பட்டான. அப்போது ஆவி புகப்பெற்ற 


சக்தி, சுத்தனின பணிகளுக்கு உதவி 
னாள்‌. மதத்தைப்‌ பினபற்றுவோரி 


டையே குழப்பமும்‌ சண்டையும்‌ நடந்து 
அவர்கள்‌ ஆறறல்‌ இழந்தனர்‌; சிலர்‌ 
திருந்தினர்‌. இறுதியில சுத்தனும்‌ சக்‌ 
தியும்‌ நுண்ணுடல்‌ எய்தி இமாலயம்‌ 
சென்று சுத்தானந்த முக்தி அடைந்‌ 
தனர்‌. 


உட்டோப்பியா என்று கூறப்படும்‌ 
நிறைவுலகச்‌ சிந்தனைகளுடன்‌ இக்காப்‌ 
பியம்‌ நிறைவு பெறுறெது. 

“எங்கெங்கும்‌ காணினும்‌ சக்தி 
யடா'' என்று பாவேந்தர்‌ பாடியதைப்‌ 
போல இக்‌ காப்பியத்திலும்‌ எங்கெங்கும்‌ 


காணினும்‌ உயர்ந்த எண்ணங்களே 
நிறைநது காணப்படுகினறன. அத்த 


கைய உயர்ந்த தத்துவங்களே-சிந்தனை 
களே இக்காப்ப்யச்‌ செம்மைக்கு அடிப்‌ 
படையாக அமைகின்றன. 


இக்காப்பியக்கதை எக்காலத்திலே 
நடந்தது எனறு கேள்வி கேட்டால்‌ 
ஏற்படும்‌ குழப்பத்தை இங்கே சுட்டிக்‌ 
காட்டாமல்‌ இருக்க முடியவில்லை. 
பாரத முனிவரும்‌ சாந்த முனிவரும்‌ 


்‌.. இடம்பெறும்‌ இக்காப்பியத்தில்‌ பாராச்‌ 


56 


சூட்டும்‌, தொலைக்‌ காட்சியும்‌, பைனா 
குலரும்‌, பீரங்கியும்‌, துப்பாக்கியும்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. நெகடிவ்‌, பாசிட்டிவ்‌ 


இரண்டு கம்பிகள்‌ இணைந்து மின்சாரம்‌ 
திரண்டு பரவும்‌ திறம்‌ கூறப்பட்டுள்ளது. 
“வள்ளுவர்க்‌ கமைந்த வாசுகி 
போலே 
காந்திக்‌ கமைந்த கஸ்தூரி போலே 
அருந்ததி வசிட்டருக்‌ கமைந்தது 


போலே 
பரம ஹம்சரின்‌ பத்தினி போலே' 
(2.9.62-65) 


இதைக்‌ கூறுபவர்‌ பாரத முனிவர்‌. 
இது போன்ற பல்வேறு சான்றுகளால்‌ 
கால உணர்வு, இக்காவிய ஆசிரியரால்‌ 
கருத்திற்‌ கொள்ளப்படவில்லை எனறே 
தெரிகிறது. இந்தியத்‌ தத்துவ ஞானிகள்‌, 
புராண இதிகாச வீரர்கள்‌, ஐரோப்பிய 
நாட்டுச்‌ செய்திகள்‌, இந்திய இலக்கியங்‌ 
கள்‌, வரலாறுகள்‌ என்று ஏராளமான 


செய்திகளை இடம்பெறச்‌ செய்ய 
வேண்டுமென்ற நோக்கில்‌ *காலம்‌ 
என்ற இன்றியமையா ஒன்று முறை 


யாக இக்காப்பியத்தில்‌ அமையவில்லை. 


காப்பியப்‌ பாத்திரங்களின்‌ பெயர்‌ 
கள்‌ அனைத்தும்‌ பொருள்‌ ஆழம்‌ நிரம்‌ 
பியவை - பாத்திரத்தின்‌ பெயரைச்‌ 
சுட்டிய அளவிலேயே அதன்‌ இயல்பு, 
செயல்‌ முதலியனவற்றைக்‌ கூறிவிடலாம்‌. 


காப்பிய ஆசிரியர்‌ பயன்படுத்தி 
யுள்ள தனித்தன்மை மிக்க தொடர்கள்‌, 
அவர்தம்‌ நடைச்‌ சிறப்பினை உயர்த்திக்‌ 
காட்டுவன. :பாகிளந்‌ தமிழ்‌?”*, “பிசை 
அடிக்குறிப்புக்கள்‌ 
1. கலைக்களஞ்சியம்‌ - தொகுதி 3, பக்‌ .5063 
2, ம. Abercrombi-The Epic, Pp40-4l 
3. மு. வரதராசனார்‌, இலக்யெத்திறன்‌, 
பக்‌.252 
4. இ. சுந்தரமூர்த்தி, நடையியல்‌, பக்‌ , 10 
5, David crystel & Derek Davy, 
Investigating English Style, Pp. 9-10 


துயர்‌"? “பீரங்கித்‌ திமிர்‌''10 மந்தை 
கூடினர்‌”! போன்ற புதிய பொருளைக்‌ 
கூறும்‌ சுவையான தொடர்களைச்‌ சான்‌ 
றாகக்‌ காட்டலாம்‌. 


“சுத்தானந்த பாரதியார்‌ தமது 
வாழ்வையே உருக்கிப்‌ பாரத சக்தியாக 
வார்த்ததாகச்‌ சொல்வது உண்மையே, 
இது அவர்‌ வாழ்வே” என்று வ.வே.சு, 
ஐயர்‌ குறிப்பிடுகிறார்‌. அதற்குரிய சான்‌ 
றுகள்‌ காப்பியத்தில்‌ மலிந்துள்ளன, 
“சூததானந்தச்‌ செறிவு, “சுத்தானந்த 
முக்தி' “சுத்தாலயம்‌', என்னும சான்று 
கள. சிலவாகும்‌. சுத்த ஜனனம்‌, சுத்த 
ஜயந்தி, சுத்த வாசகம்‌, சுத்த 
நிலையம்‌, சுத்த சக்தி, சுத்த மங்களம்‌, 
௬தத. விஜயம்‌, சுத்த வாணி என்னும்‌ 


்‌ பெயர்களில எட்டுப்‌ படலங்கள்‌ அமைந்‌ 


துள்ளன. 


கருத்துக்களின்‌ செம்மாப்பே காவிய 
முழுவதையும்‌ ஆட்சி செய்வதால்‌ 
இதனைக்‌ கல்விக்‌ காப்பியம்‌ என்றும்‌ 
கூறலாம்‌. “கல்விக்‌ காப்பியத்தின்‌ குறிக்‌ 
கோள்‌ கேள்விக்‌ காப்பியத்தின்‌ குறிக்‌ 
கோள போல எல்லோருக்கும்‌ எளிதில்‌ 
விளங்குவதாக அமைவதில்லை” என்பர்‌ 
டாக்டர்‌. தெ. பொ. மீனாட்சிசுந்தர 
னார்‌. ஆழ்ந்த தத்துவங்களைக்‌ கதை 
களின்‌ வாயிலாகச்‌ சொல்லி இருத்தலால்‌ 
இக்காப்பியம அதற்குரிய சிறப்பைப்‌ 
பெறும்‌ என்பது உறுதி, 


6. Ibid, Pp 81-82. 

7. இலக்கியத்திறன்‌, 249-250, 

8, . பாரதசக்தி மகரகாவியம்‌, பக்‌. 18 
9. மேலது, பக்‌. 46 

10. மேலது, பக்‌. 70 


11. மேலது, பக்‌, 269 


57 


தமிழ்க்‌ கலை 
தமிழ்‌ 4, கலை 3,4 


கவியோகி சுத்தானந்த பாரதியாரின்‌ படைப்புக்கள்‌ - ஒரு மதிப்பீடு 


பிறப்பும்‌ வாழ்வும்‌: கவியோகி சுத்தா 
னந்த பாரதியார்‌ இன்று வாழ்ந்து வரு 
இன்ற புலவர்‌. தஞ்சாவூர்‌ தமிழ்ப்‌ பல்‌ 
கலைக்‌ கழகம்‌ அளித்த இராசராசன்‌ 
பரிசைப்‌ பெற்ற பெருமைக்குரியவர்‌. 
இவரது பிறப்பிடம்‌ இராமநாதபுரம்‌ 
மாவட்டத்தைச்‌ சேர்ந்த சிவகங்கை. 
11. 5, 1897-ஆம்‌ ஆண்டில்‌ ஜடாதரர்‌, 
காமாட்சி எனனும்‌ பெற்றோர்க்கு மக 
வாய்ப்‌ பிறந்தாரா. பெற்றோர்‌ இட்ட 
பெயர்‌ வேங்கட சுப்பிரமணியன்‌. 


இவருடைய எண்பத்தெட்டாண்டுக்‌ 
கால வாழ்க்கை, தமிழோடு மிகவும்‌ 
தொடர்புடையது. தெய்வசிகாமணிப்‌ 
புலவரிடம்‌ தமிழைக்‌ கற்றுத்‌ தம்‌ தாத்‌ 
தாலிடம்‌ யோகப்‌ பயிற்சி பெற்றுப்‌ 
பூச்சி ஐயங்காரிடம்‌ இசையைப்‌ பயினறு 
தம்மை ஒரு முழுமையான மனிதராக 
ஆக்கிக்‌ கொண்டவர்‌ இருங்கேரி 
நரசிம்ம பாரதியார்‌ 1911-ஆம்‌ ஆண்டு 
கவியோகி பாரதி என்ற பட்டமளித்‌ 
தார்‌. இளமையில்‌ இவரைத்‌ தடுத்‌ 
தாண்டுகொண்ட ஒரு ஞான சித்தரைத்‌ 
தம்‌ குருவாகக்‌ கருதுகிறார்‌. அந்த ஞான 
சித்தரே இவரைச்‌ “சுத்தானந்தர்‌' என்று 
பெயரிட்டு அழைத்தார்‌.” சிவகங்கை 
அரசர்‌ கலாசாலையில்‌ நூலகராகப்‌ 
பணியாற்றிய போது, மொழித்‌ திறனை 


நா, உஷாதேவி 


யும்‌ நூலறிவையும்‌ பெருக்கிக்‌ கொண்‌ 


டாரா. 


1917-இல்‌ பசுமலை ஆசிரியப்‌ பயிற்‌ 
சிப்‌ பள்ளியில்‌ பயின்றார்‌, 1918-இல்‌ 
இருச்சி மாவட்டம்‌ காட்டுப்புத்தூர்‌ 
சமீன்தார்‌ உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ 
ஆசிரியராகப்‌ பணிபுரிந்தார்‌. இங்கிருந்த 
போதுதான்‌ பாரதசக்தி மகா காவியம்‌ 
இவர்‌ உள்ளத்து உருவாயிற்று, பின்னர்‌ 
தேவகோட்டை தேசிய கலாசாலை 
யிலிருநதபோது, பாரதசக்தியை எழு 
தத்‌ தொடங்கினார்‌. அதன்பின்னர்‌ அர 
விந்த ஆசிரமத்தில்‌ இருந்தபோது 
முற்றிலுமாக எழுதி முடித்தார்‌. 


இவர்‌ எழுதிய படைப்புகளை எல்‌ 
லாம்‌ தொகுத்துப்‌ பார்க்கும்‌ போது, 
இருநூற்று ஐமபதுக்கும்‌ மிகுதியாக 
எண்ணிக்கை அமைந்துள்ளது. பாரத 
சக்தி காவியத்தைத்‌ தவிர, பிற படைப்‌ 
பிலக்கியங்கள்‌ மட்டுமே இங்கு ஆய்வுக்கு 
எடுத்துக்‌ கொள்ளப்பட்டன. 


கவிதைகள்‌: இவர்‌ கவிதைகள்‌ 47 
தொகுதிகள்‌ வரை வெளியாகியுள்ளன. 
காப்பியம்‌ பாடிய சுத்தானந்த பாரதி 
யாருக்கும்‌ கவிதைகள்‌ எளிதாக அமை 
யும்‌ என்பது உண்மை. ஆழ்ந்திருக்கும்‌ 
கவியுள்ளம்‌, இயற்கை ஈடுபாடு, நுட்ப 


மான உணர்வு, நிறைந்த புலமை, சமய 
வாழ்வு யாவும்‌ கவிதைகள்‌ வடிவம்‌ 
பெறத்‌ துணைபுரிந்தன. சிலேடை, யம 
கம்‌, திரிபு போன்ற சொற்சிலம்பங்கள்‌ 
இல்லாமல்‌ கற்றார்க்கும்‌, கல்லார்க்கும்‌ 
புலப்படும்‌ வகையில்‌ பழகுதமிழில்‌ 
சுத்தானந்தர்‌ தம்‌ கவிதைகளை அமைத்‌ 
துள்ளார்‌ என்பது குறிப்பிடத்‌ தக்க 
செய்தியாகும்‌. 


கவிதையின்‌ இலக்கணம்‌ பற்றி : அவரே 
குறிப்பிட்டுள்ளார்‌. 


1. உணர்வுடன்‌ ஆர்வப்‌ புணர்வே 
கவிதை 

2. வீடு திருந்த நாடு சிறக்கப்‌ பாடுவது 
கவிதை 

3. ஆன்மீகக்‌ குரலே அமரகாவியம்‌. 


இதயம்‌ உவப்ப இனிப்பது கவிதை 


4, அருவியின்‌ ஓமிசை, குருவியின்‌ கூட்‌ 
டிசை, கடலலைகளின்‌ ஆடல்‌ 


அனைத்தும்‌ கவிதை* 


சுத்தானந்தர்‌ துறவி ஆதலின்‌ பக்தியே 
இவர்‌ கவிதைகளுக்கு மிகுதியும்‌ பாடு 
பொருளாக உள்ளது.அதோடு இயற்கை, 
தமிழ்‌, தேசியம்‌, நீதி, குழந்தை ஆசிய 
பல நிலைகளிலும்‌ இவர்‌ கவிதைகளின்‌ 
பரப்பு விரிந்திருக்றெது. 


இயற்கைப்‌ பாடல்கள்‌: இன்று மக்கள்‌ 
எந்திர வாழ்க்கை வாழ்கின்றனர்‌. கண்‌ 
ணெதிரே கொட்டிக்‌ கிடக்கும்‌ இயற்கை 
அழகினைக்‌ காணும்‌ மனநிலை மக்க 
ளிடம்‌ இல்லை, கவிஞனே நம்மைக்‌ 
காணச்‌ செய்கிறான்‌. அதற்கப்பால்‌ 
சுத்தானந்தருக்கு இயற்கை அழகு தெய்வ 
மாகவும்‌, கவிதைகளை அள்ளித்‌ தரும்‌ 
காதலியாகவும்‌, இறைவனின்‌ இருப்பிட 
மாகவும்‌ தோன்றுகிறது. *கவி இன்பக்‌ 


59 


கனவுகள்‌' என்ற கவிதைத்‌ தொழுப்பு 
நூலில்‌ இவர்‌ இயற்கையைப்‌ பற்றிப்‌ 
பாடியுள்ள பாடல்களைக்‌ காணலாம்‌. 


சுத்தானந்தரின்‌ இயற்கை வேட்‌ 
கையை, “அசையும்‌ காற்றிலும்‌ இசைகள்‌ 
எல்லாவற்றிலும்‌ அழகுத்‌ தீ பறக்கிறது. 
அதைப்‌ பாட நா துடிக்கிறது. என்ற 
வரிகளால்‌ அறிய முடிகிறது.” “ஆகாயத்‌ 
திரையினிலே அருணநகை எழுதி, மேக 
முடனமின்னெழுதி, வெள்ளிமழைஎழுதி, 
உலகிலே உயிரெழுதி உயிர்கள்‌ உண்டு 
யிர்க்கும்‌ பயிரெமுதி வாழ வைப்பவள்‌ 
இயற்கை அன்னை, என்று போற்று 
கிறார்‌. சுத்தானந்தர்‌ இயற்கையோடு 
கொண்ட பிரிவறியாத்‌ தொடர்பினை 
வீணைக்கும்‌ இசைக்கும்‌, குழலுக்கும்‌ 
பாட்டுககும்‌, உடலுக்கும்‌ உயிர்க்கும்‌, 
இதயத்துக்கும்‌ உயித்துடிப்புககும ஓப்‌ 
பிட்டுக்‌ காட்டுகிறார்‌.* 


இயற்கை கவிஞர்கட்கு ஆசானாக 
நின்று வழி நடத்துகிறது. சோலைக்‌ 
கிளி, கதிரோன, கடல்‌, இராப்பகல்‌ என்‌ 
பன குறியீடுகளாக நின்று முறையே 
விடுதலை, பொதுவுடமை, ஏற்றத்தாழ்வு 
உயிர்களின்‌ போக்குவரவு முதலிய 
வற்றை உணர்ததுவதாகக்‌ கருதுகிறார்‌. 
“இயற்கை அன்னை பணக்குவியலில்‌ 
ஏமாந்திட மாட்டாள்‌; காமுகரை விலக்‌ 
கிடுவாள்‌; பாராளுவோர்க்குத்‌ தாராள 
மாகாள்‌; பரிசுத்த யோகியைத்‌ தரிசித்து 
நிற்பாள்‌; எனற கருத்துடைய பாடலில்‌ 
இயற்கையின்‌ நற்கூறுகள்‌ புலப்படு 
கின்றன. இயற்கையில்‌ ஆன்மீக உணர்‌ 
வைக்‌ காணும்‌ அமைப்பையே சுத்தா 
னந்தரின்‌ இயற்கைப்‌ பாடல்கள்‌ புலப்‌ 
படுத்துகின்‌ றன. 
பாடல்கள்‌: மழலைப்‌ 


தமிழ்‌ பற்றிய 


ஒருவற்கு 


பருவம்‌ முதற்கொண்டு 
உரையாடும்‌ மொழியாய்‌, உணர்‌ வி 
னோடும்‌ சிந்தனையோடும்‌ ஒன்‌ றிய 


தா ய்மொழி. 
பற்றிய 


மொழியாய்‌ அமைவதே 
சுத்தானந்தரின்‌ 
பாடல்கள்‌ *புதிய தமிழகம்‌ எனற” கவி 
தைத்‌ தொகுப்பில்‌ வெளிவந்துள்ளன. 
தமிழ மொழியின முனனாள ஏற்ப்பு, 
இந்நாள்‌ நிலை, ஈடேறும வழி எனற 
முன்று கோணங்களில்‌ தமிழ்‌ பற்றிய 
பாடல்கள்‌ அமைசன்றன. 


தாய்மொழி 


தமிழின்‌ சிறப்பு; சங்க வரலாற நுண்மை 
என்ற அபூப்படையில தொன்மை 
சான்ற மங்கல மொழியாகத்‌ குமிழைக்‌ 
கருதுகிறார்‌. 


“சங்கரன்‌ போற்றிய சங்கத்‌ தமிழ்‌ 

மங்கலம்‌ பொலியும்‌ மாமணி விளக்கு 

பாண்டியன்‌ வளர்த்த பச்சிளஞ்‌ 

செல்வி 

புவிக்கனி தாகிய புண்ணியத்‌ தமிழ்‌ 
சித்தர்‌ பாடிய சித்திரத தமிழ?” 


என்று பாராட்டுகிறார்‌. இலங்கையாகிய 
அன்னம்‌ இணையடி தாங்கப பாணடி 
நாட்டு அரியணையில்‌ தமிழ வீற்றிருபப 
தாகக கூறும்‌ கற்பனை புதிதாக ௨௫ 
வாகிறது.1? 


தமிழின்‌ இன்றைய நிலை: “அன்னை 
யின்‌ முகத்தில்‌ புன்முறுவல்‌ இல்லை. 
செழுந்திரு கையிற்‌ செங்கோலில்லை, 
அருளிசை இருந்தும்‌ அழிவாரில்லை. 
பொருளிசை இருந்தும்‌ போற்றுவா 
ரில்லை3 என்ற கருத்தும்‌ வெளிப்‌ 
படுகிறது. 


தமிழ்‌ வளர வழி: 1. தமிழன்‌ தமிழ 
னுடன்‌ தமிழிற்பேச வேண்டும்‌. 


2. தமிழில்‌ புதிய கலை நூல்களை 
வெளியிட வேண்டும்‌. 


60 


3. உண்ணும்‌ போதும்‌, உறங்கும்‌ 
போதும்‌, உயிருளம்‌ துடித்திடும்‌ போதும்‌ 
கண்ணினுமினிய தமிழைக்‌ கருதுதல்‌ 
தமிழன்‌ கடமை. 


4. தமிழ்க்‌ கொடியை உயர்த்திக்‌ 
கடமை காத்திட வேண்டும்‌!” என 
றெல்லாம்‌ தமிழ்‌ வளர வழிகளை வகுத்‌ 
துரைக்கின்றா£. 


பக்திப்‌ பாடல்கள்‌: சமய வாழ்வில்‌ 
ஈடுபாடுடைய சமயோகி ஆதலால்‌ சுத்‌ 
தானந்தரின்‌ பக்திப்‌ பாடல்கள்‌ அனைத்‌ 
தும உணர்வு தோய்ந்த வெளிப்பாடாக 
இருக்கிறது. அவற்றைத்‌ தன்னுணர்ச்சிப்‌ ' 
பாக்கள்‌ எனலாம்‌. “கவிஞன்‌ தான்‌ 
உணர்கின்ற அல்லது காண்கின்ற கண 
நேரத்திலே வெளிப்படுத்தும்‌ தடங்‌ 
கலற்ற உணர்வு வெளிப்பாடே தன்னு 
ணர்ச்சிப்‌ பாக்கள்‌'!? என்பர்‌, தமிழைப்‌ 
பொறுத்த வரையில்‌ அத்தகைய தனி 
நிலைச்‌ செய்யுள்‌ இசையுடன்‌ கூடி ஓரே 
யாப்பில்‌ அமைந்துவிழும. 


சுத்தானந்தரின்‌ பக்தி நூல்களில்‌ 
சங்கீதாஞ்சலி, ஜீவநாதம்‌, விஷ்ணுகதம்‌, 
சக்திப்பரவசம்‌, அருளருவி, மந்திர 
மாலை, முருகனருள்‌, செஞ்சமாலை, 
இன்பவழி, இன்பமாலை போன்றவை 
குறிப்பிடத்தக்கவை. இவற்றுள்‌ பல 
இசையுடன பாடற்கேற்ப இராக, 
தாளக்‌ குறிப்புக்களுடன்‌ எழுதப்‌ 
பட்டுள்ளன. 


இறையன்பு: இறையுணர்வை அடைய 
வேண்டுமென மனிதன்‌ முயற்சி செய்‌ 
கிறான்‌. அந்த ஒன்றில்‌ ஒன்றிட 
விழையும்‌ மனநிலையே இறையன்பு 
ஆகும்‌. இறையுணர்வு அடைவதில்‌ பல்‌ 
வேறு நிலைகள்‌ உண்டு, இறைவன்‌ 
உண்டென்ற நம்பிக்கை, உலக வாழ்வில்‌ 
வெறுப்பு, இயற்கையில்‌ இறைவனைக்‌ 


காணும்‌ இயல்பு, இறைவன்‌ பெருமை 
யுணர்தல்‌, தன்னை உணர்தல்‌, இறை 
வன்‌ அருளுக்கு ஏங்குதல்‌, இறையின்பம்‌ 
பெறல்‌, இறைக்காதல்‌, உயிர்க்குலத்‌ 
தொண்டாக மலர்தல்‌ ஆய எட்டு 
நிலைகளாகக்‌ காணலாம்‌. சுத்தானந்த 
பாரதியாரின்‌ இறையன்பு இயல்பினை 
இத்‌ நிலைகளில்‌ காண இடமுண்டு. 


இறைநம்பிக்கை: சுத்தானந்தர்‌ இறை 
வன்மாட்டு அழியாத நம்பிக்கை கொண்‌ 
டவர்‌ என்பதை அவர்‌ பாடல்கள்‌ 
எடுத்துரைக்கினறன. “தேனில்‌ இனிப்பு 
போல்‌, தென்னையில்‌ இளநீர்‌ போல்‌, 
வானில்‌ காற்றைப்‌ போல்‌, மழையில்‌ 
மின்னலைப்‌ போல்‌, ஊனுக்குள்‌ உயி 
ராக உறைபவன்‌ இறைவன' 1* எனற 
பாடல்‌ கருதது இவர்‌ நம்பிக்கையை 
உறுதிப்படுததுகிறது. 


உலக வாழ்வை வெறுத்தல்‌: இறை 
நிலை அடையத்‌ தடையாக இருப்பது 
உலகநிலை. “ஏடுகள்‌ குவித்தும்‌ எழுத்‌ 
துக்கள்‌ எழுதியும்‌ நாடு புகழ்ந்தும்‌ 
யாதும்‌ பயனில்லை. உலகில்‌ போககும்‌ 
வரவும்‌ எல்லாம்‌ பகலிரவின்‌ ஆட்டம்‌,” 
என்ற பாடல்‌ சுத்தானந்தரின்‌ வெறுப்‌ 
பைப்‌ புலப்படுத்துறெது. 


“பணத்தைக்‌ கண்டேன்‌ பக்தியைக்‌ 


காணேன்‌ 
சடங்குகள்‌ கண்டேன்‌ சத்தியங்‌ 
காணேன்‌ 
சாதியைக்‌ கண்டேன்‌ சாமியைக்‌ 
காணேன்‌ 


குருக்களைக்‌ கண்டேன்‌ கோயிலைக்‌ 
காணேன்‌”'16 


என்று உலகின்‌ இயல்பைப்‌ பழித்துரைக்‌ 
கிறது ஒரு பாடல. 

இறைவன்‌ பெருமை: இயற்கை அழகில்‌ 
இறைவனைக்‌ காண்பதும்‌, இறை 


யழகல்‌ இயற்கைத்‌ தன்மை பொலியச்‌ 
காண்பதும்‌, இறையன்பு கொண்டோ 
ரின்‌ இயல்பாகிறது. (தேனாக, தெள்ளமு 
தாக, வானாக வாழ்வின்‌ இன்னுயிராக 
இறைவன்‌ இலங்குகின்றான்‌. படித்த 
மூளைச்‌ சுமையால்‌ இறைவனை அறிய 
முடியாது. அன்பால்‌ அழுது தொழுது 
வணங்கினால்‌ இறைவன்‌ அருள்‌ கிடைக்‌ 
கும்‌," என்றெல்லாம்‌ இறைவன்‌ 
பெருமைகளைப்‌ பலப்பட எடுத்துரைக்‌ 
கிறார்‌ சுத்தானந்தர்‌. 


தன்னை உணர்தல்‌: இறைவன்‌ பெரு 
மையை உணர்நத மனிதன தன்னைப்‌ 
பற்றிய சிந்தனையில்‌ ஈடுபடுகிறான. 
ஆனம விசாரணையில்‌ இறைவன்‌ 
அருளை அறிந்து திருந்தவே பிறவி 
வாயத்திருக்கிறது எனற பதில்‌ கிடைக்‌ 
கிறது. சுததானந்தரின பாடலகளிலும்‌, 
இததகு உசாவுதலையும்‌, உணர்வையும்‌ 
காண முடிகிறது. 


“கனரார்‌ உயிரார்‌ உளமார்‌ மனமரர்‌ 
உலகார்‌ எனவே நினைவாயே 
நானார்‌ அவனார்‌ அவளார்‌ அது 
வார்‌ 
நானாவான ஒன்றாரோ?'18 
என்ற எண்ணத்தை இவர்‌ கவிதையில்‌ 
காணலாம. 
தன்னைத்‌ தாழ்த்துதல்‌: இறைவன்‌ 
பெருமையை நோக்கும்போது மனிதன்‌ 
தன்‌ சிறுமையை உணர்கிறான. பணி 
வும்‌, இன்‌ சொல்லும்‌, மனிதகுலத்‌ 
தொண்டுணர்வும்‌ அந்நிலையில்‌ அவ 
னுக்கு ஏற்படல்‌ உண்டு. சுத்தானந்‌ 
தரின்‌ பாடல்களிலும்‌ இத்தகு உணர்வுப்‌ 
போககினைக காண இயலும்‌, 


“கண்ணிலேன்‌ மற்றோர்‌ களைகணி 
லேன்‌ 
புழுவாய்ப்‌ பிறக்கனும்‌ உன்னடி 


61 


அருள்‌ 
வாய்‌'!1? 
என்று இறைவனை இலை! றஞ்சுகிறேன்‌. 


மறவாமல்‌ போற்றிட 


இறை இன்பம்‌ அடையும்‌ வழி: இறை 
வனை அடைவதற்கு யோகனெ றியும்‌ 
வழிகாட்டும்‌. பக்தி நெறியில்‌ பாடித்‌ 
தொழுதிடும்‌ சுத்தானந்தர்‌ யோக நெறி 
பற்றியும்‌ பாடியுள்ளார்‌. சுத்த சமயோக 
சாதனத்தைத்‌ தம்‌ வாழ்வில்‌ மேற்கொள்‌ 
பவர்‌ சுத்தானந்தர்‌. 


இறை இன்பம்‌ எய்திய நிலை: இறை இன்‌ 
பம்‌ வாய்க்கப்‌ பெற்ற நிலையில்‌ எவ்வு 
யிரும்‌ நன்றென்னும்‌ அருளுள்ளம்‌ கூடப்‌ 
பெறுகிறது. இறைவனைக்‌ கூடலும்‌, 
பாடலும்‌ வாழ்வின்‌ பணி ஆகிறது. 
கடவுளைக்‌ கூடி. வாழ்கிறேன்‌. எனனை 
அறிவார்‌ யாருமில்லை. என கருத்துக்‌ 
களைப்‌ பாரிலே தந்துவிட்டுப்‌ பரமனைச்‌ 
சேர்வேன்‌? என்று எடுத்துரைக்‌ 
கிறார்‌. உலகம்‌ தம்மை உணராமல்‌ 
போனாலும்‌ உலகிற்கு உதவும்‌ கருத்துக்‌ 
களை எழுத்தில்‌ தருவது தம்‌ கடமை 
எனக்‌ கூறுமவர்‌, “பற்றற்ற காற்றி 
னைப்‌ போல, மலை நதி போல, உச்சி 
மலை அருவி போல ஊருக்குதவ வேண்‌ 
டும்‌£1 என்ற கொள்கையுடையவர்‌. 


அகத்துறை அமைப்பு: இறைக்‌ 
காதலில்‌ ஈடுபட்ட கவிஞன்‌ தன்‌ அனு 
பவத்தை மக்கட்குப்புரிய வைக்க அகத்‌ 
துறை இலக்கிய மரபை நாடுகிறான்‌. 
௮ம்‌ முறையில்‌ இறைவனைத்‌ தலை 
வனாகவும்‌, தன்னைத்‌ தலைவியாகவும்‌ 
உருவடூத்துச்‌ சுத்தானந்தரும்‌ பாடியுள்‌ 
னார்‌. 
“இன்று சுத்தானத்‌தி இன்முகம்‌ 
பாராயோ??? 
“சுத்தானந்தியைக்‌ கொள்ளை 


62 


கொண்டு மெள்ள நழுவலாமோ?”5 
என்ற வரிகளில்‌ சுத்தானந்தர்‌ தம்மையே 
'சுத்தானந்தி' எனப்‌ பெண்ணாக உருவ 
கத்துக்‌ காதலில்‌ உருகிப்‌ பாடுகிற முறை 
யைக்‌ காண்கிறோம்‌. 


இவருடைய பக்திப்‌ பாடல்கள்‌ 
இவர்‌ வாழ்வியல்‌ முறைகளையே தெளிவு 
படுத்துகின்றன. 


குழந்தைப்‌ பாடல்கள்‌; பிற இலக்கியங்‌ 
கள படைப்பதைவிடக்‌ குழந்தை இலக்‌ 
கியம்‌ படைப்பதில்‌ மிகுந்த கவனம்‌ 
வேண்டும்‌. அரிய இந்தத்‌ துறையிலும்‌ 
சுத்தானந்த பாரதியார்‌ ஈடுபாடு காட்டி 
யுள்ளார்‌. இவருடைய குழந்தைப்‌ 
பாடல்களைக்‌ 'குழந்தை இன்பம்‌' என்று 
நூலில்‌ காணலாம்‌. குழந்தையின்‌ 
இயல்புக்கேற்ற கருத்து, கவிஞனின்‌ 
தாயன்பு, குழந்தை விரும்பும்‌ சந்தம்‌, 
எளிய சொல்லாட்சி கதை வடிவில்செய்தி 
களை அமைத்தல்‌, ஆடலுடன்‌ பாடும 
இயல்பு, இயற்கை அறிமுகம்‌ ஆகிய 
பண்புகள்‌ இவர்‌ கவிதைகளில்‌ அமைந்‌ 
துள்ளன. 


“கூழைக்‌ குடித்துக்‌ குடிசையில்‌ 
வாழ்ந்தாலும்‌ 
ஏழைக்‌ குழந்தை நீ எனறாலும்‌ 


என்னரசே'3* 
என்று பாட்டாளி வீட்டுக்‌ குழந்தை 
யைப்‌ பாடுகிறார்‌. 


தேசியப்‌ பாடல்கள்‌: சுதந்திரப்‌ 
போராட்டங்களை நேரிலிருந்து கண்டு 
நாட்டு விடுதலைக்குத்‌ தன்‌ பங்கைச்‌ 
சீரிய முறையில்‌ செலுத்தியவர்‌ சுத்தா 
னந்தர்‌. பாரத நாட்டின்‌ பழம்‌ பெரு 
மையையும்‌, இன்றைய சிறுமையையும்‌ 
ஒப்பிட்டு, இனி நாடு எத்தகு சிறப்புப்‌ 
பெற வேண்டும்‌ என்பதைப்‌ பாடியுள்‌ 
ளார்‌. 


சிறந்திருந்த பாரதநாடு தம்‌ காலத்‌ 
தில்‌ செல்லும்‌ போக்கினைக்‌ கண்டு 
கவலை கொள்கிறார்‌. “ஓட்டைக்‌ குடி 
சையில்‌ ஒன்பது பேர்கள்‌ வாழ்வர்‌, 
ஆட்டுங்‌ குளிர்‌ பனியில்‌ கந்தல்‌ ஆடை 
யும்‌ இன்றி வெடவெடக்கின்றனர்‌. வாட்‌ 
டும்‌ பசிக்‌ கொடுமை, கடன்‌ தொல்லை 
தாளாது தவிக்கின்றனர்‌. மாட்டுக்கு 
மேய்ச்ச லுண்டு, மனிதருக்கு உண 
வில்லை? என்பது அவர்‌ காட்டும்‌ 
வறுமை, மக்கள்‌ நல்வாழ்வுக்குரிய 
கருத்துக்களைப்‌ புலப்படுத்தவும்‌ தவற 
வில்லை.உணவு உற்பத்தி,தொழில்வளம்‌, 
மன நலம்‌, கல்வி முன்னேற்றம்‌, ஆன்மீக 
முன்னேற்றம்‌ ஆகியவற்றால்‌ பாரதநாடு 
தன்னிறைவு பெற்றுப்‌ புத்துலகமாக 
மலர வேண்டும்‌ என்றெல்லாம்‌ பாடி 
யுள்ளார்‌. இவருடைய தேசிய பாடல்‌ 
களை நாட்டுப்‌ பாட்டு, பாட்டாளிப்‌ 
பாட்டு, முன்னேற்ற முழக்கம்‌, புதுமைப்‌ 
பாடல்‌, இந்திய சரித்திரக்‌ கும்மி ஆகிய 
கவிதைத்‌ தொகுப்பு நூல்களில்‌ காண 
லாம்‌ 


நீதிப்‌ பாடல்கள்‌: பொது நெறி, யோக 
சித்தி ஆகிய இரண்டு நீதிநூல்களை 
இயற்றியுள்ளார்‌. இவருடைய பொது 
நெறி என்ற புதிய ஆத்திசூடியில்‌ 106 
அறங்கள்‌ இயம்பப்பட்டுள்ளன. இவை 
கடவுள்‌ நெறி, தொழில்‌, ஒழுக்கம்‌, 
பொதுநலம்‌, கல்வி என்னும்‌ பிரிவுகளில்‌ 
அடங்கும்‌. 

அறிவே ஆன்மா 

கைக்கனி உழைப்பு 

கொலை செய்தல்‌ பாவம்‌ 

நொந்தவர்க்குதவு 

கற்பது கடமை 
என்பன போன்ற சிந்தனைகளைக்‌ 


காணலாம்‌. 


63 


யோகசித்தி 406 குறள்‌ வெண்பாக்‌ 
களால்‌ அமைந்தது. மனிதனின்‌ உள்ள 
மைதியை உட்பொருளாகக்‌ கொண்டது. 
இந்நூலைச்‌ சிவகங்கை அரசர்‌ கலா 
சாலையில்‌ நரலகராக வேலை பார்த்த 
போதே இவர்‌ எழுதி முடித்து விட்‌ 
டார்‌. இந்த யோகசித்தி முழுமையையும்‌ 
அப்படியே பாரதசக்தி ஐந்தாங்‌ காண்‌ 
டத்தில்‌ சேர்த்துள்ளார்‌. கடவுளியல்‌, 
உலகியல்‌, மக்கள்‌ வாழ்க்கை, அரசியல்‌, 
தவம்‌ பற்றிய கருத்துக்கள்‌ இதில்‌ கூறப்‌ 
பட்டுள்ளன. 


கவிதையின்‌ வடிவம்‌: “சிதறிக்‌ கிடக்‌ 
கும்‌ கவிதைப்‌ பொருளை ஒருமுகப்‌ 
படுத்த உதவுவது வடிவம்‌, பல்வேறு 
பட்ட செய்திகளைத்‌ தெளிவாக முழு 
மையாசத்‌ தரும்‌ கட்டமைப்பு வடிவம்‌? 
என்று வடிவத்திற்கு விளக்கம்‌ தருகிறார்‌ 
சீனிவாச ஐயங்கார்‌.கவிஞனின்‌ கருத்துக்‌ 
களைச்‌ சுமந்து நின்று கவிஞ்னுக்குக்‌ 
கவிதை உலகில்‌ நிலைத்த இடத்தைத்‌ 
தருவது வடிவமே. மரபு வழிப்பட்ட கவி 
ஞராகவே இவர்‌ இருக்கிறார்‌. அருளருவி, 
நெஞ்சமாலை, விருத்தப்பாக்களில்‌ 
அமைந்தவை. இன்பவழி ஆசிரியப்‌ 
பாவில்‌ எழுதப்பட்டது. மந்திரமாலை 
யில்‌ விருத்தம்‌, ஆசிரியம்‌, வெண்பா 
ஆகிய யாப்புகளைக்‌ காணலாம்‌. ஜீவ 
நாதம்‌, சங்கீதாஞ்சலி, நடனாஞ்சலி, 
விண்ணு கீதம்‌, நாட்டுப்‌ பாட்டு போன்ற 
நூல்களில்‌ இசைப்‌ பாடல்கள்‌, சிந்து 
பாடல்கள்‌, ஆசிரியப்பா, விருத்தப்பா 
போன்ற அமைப்புகள்‌ உள்ளன. இந்திய 
சரித்திரக்‌ கும்மி, காந்தி காலட்‌ 
சேபம்‌, இன்பமாலை ஆய நூல்களில்‌ 
தொடர்கவிதை அமைப்பு காணப்படு 
கிறது. வசன கவிதை, புதுக்‌ கவிதை 
போன்றவை இல்லை. 


நாட்டுப்‌ பாடல்‌ வடிவங்களை 
ஏற்றுக்‌ கொண்டுள்ளார்‌. அவை 8 
வகைகள்‌ ஆகும்‌, அவை: 

1. குடுகுடுப்பைக்காரன்‌ பாட்டு 

2. முறத்திப்‌ பாட்டு 

3. படகுக்காரர்‌ பாட்டு 

4. கரகப்‌ பாட்டு 

0. வழிநடைச்‌ சிந்து 

6. குமமி, கோலாட்டம்‌ 

7. பளளுப்‌ பாட்டு 

8. மணவிழாப்‌ பாட்டு 

திருவெம்பாவை, திருப்பாவை 


போன்ற அமைப்பில்‌ எண்சீர்‌ விருத்‌ 
குத்தில்‌ இறுதியில்‌, “எம்பாவாய்‌” என்று 
முடியும்‌ பாவைப்‌ பாடலைப்‌ புதிய 
தமிழகம்‌” என்ற கவிதைத்‌ தொகுப்பு 
நூலில்‌ கவிஞர்‌ பாடியுள்ளார்‌. 


கவிதை மொழி: இவருடைய கவிதை 
களில்‌ காணும்‌ மொழியமைப்பைச்‌ 
சொற்களின்‌ அமைப்பு, கற்பனை, எளிய 
நயம்‌ ஆகியவற்றால்‌ உணரலாம்‌. 


இயைபு அமைப்பு, விளி அமைப்பு, 
ஒலிக்குறிப்பு, மக்கள்‌ மொழி, பழ 
மொழிகள்‌, மேற்கோள்‌ ஆகிய பிரிவு 
களில்‌ சொற்களின்‌ அமைப்பை அடக்‌ 
கலாம்‌. 


“அசை மணி மாலை - என்‌ 
அன்பு மணி மாலை 

பூசை மணி மாலை - யாரும்‌ 
பொருட்படுத்தவில்லை' 27 


என மாலை என்ற சொல்லை மாலை 
யாகத்‌ தொகுத்து மனத்தை மகழ்விக்‌ 
கின்றார்‌. 


உணர்ச்சிப்‌ பெருக்கல்‌ பொருளை 
முன்னிறுத்திப்‌ பாடும்‌ போது விளி 


64 


யமைப்பை மேற்கொள்கிறார்‌. சான்று: 
“கொலையும்‌ புலையும்‌ வேண்டாம்‌ 
அண்ணமாரே 
பாவமும்‌ வேண்டாம்‌ 
அண்ணமாரே'28 
ஓலிக்குறிப்புச்‌ சொற்களை நான்கு 
நிலைகளில்‌ பயனபடுத்துகிறார்‌. முன்பே 
ஓலிகளை அப்படியே பயன்‌ 


பலியும்‌ 


உள்ள 
படுத்துகிறார்‌. 
“குடுகுடு குடுகுடு குறிசொல்வேன்‌'₹? 


என்று குடுகுடுப்பைக்காரன்‌ மொழி 
யில்‌ பாடுகிறார்‌. பொருளுக்கு ஏற்ற 
சொற்களின்‌ ஓசையைப்‌ பொருத்தமாக 
அமைக்கிறார்‌. 


“டியோ டியோ டியோடியோ டிக்கி 
டியோ அஆஅயாலோ? என்று நரிக்‌ 
குறத்தி பாடுவதை, அவள்‌ மொழியா 
லேயே வெளிப்படுத்தும்‌ முறையை டவ்‌ 
வகைக்குச்‌ சான்றாகக்‌ கொள்ளலாம்‌. 


நடனம்‌ பார்ப்பது போன்ற மன 
வுணர்வை, 


“தீம்‌ தீம்‌ தரிகிடத்‌ தகதிமி தகதிமி 


தமிகட தமிகட தகஜனு தரிகட'53 
என்ற பாடலில்‌ ஒலிக்‌ குறிப்பால்‌ உரு 
வாக்குகிறார்‌. கவிதையின்‌ உச்சக்‌ 
கட்டத்திற்கு ஒலிக்‌ குறிப்புச்‌ சொற்கள்‌ 
உதவுகின்றன. 


“கட கடவென இடி. இடி.த்திட 
தகனம்‌ புவனம்‌ ஒடுங்க”53 


என்று பாடும்போது, ஊழிக்காளியின்‌ 
உச்சக்கட்ட நிலையை ஓஒலிக்குறிப்பால்‌ 
உணர்த்துகிறார்‌. 


மக்கள்‌ மொழி: கவிதையைப்‌ பொது 
வுடைமையாககுவதற்கு மக்கள்‌ மொழி 
யைப்‌ போற்றி, ஏற்ற இடத்தில்‌ 


இணைத்துள்ளார்‌ சுத்தானந்தர்‌, பிள்‌ 
ளைக்குட்டி உள்ளை தொல்லை, லொட 
லொட்டை, கக்கல்‌, மாரடிப்பு, கடனு 
டன்‌, தடபுடல்‌ போன்ற சொற்களைப்‌ 
பயன்‌ படுத்தியுள்ளார்‌. 


கற்பனை என்பது கவிஞன்‌ தான்‌ 
கண்ட காட்சியையோ பெற்ற அழகின்‌ 
பத்தையோ, உற்ற அனுபவத்தையோ 
அப்படியே படிப்போருக்கு முழுமை 
யாக உணர்த்தும்‌ சலைத்திறனாகும்‌. 
படைப்புக்கற்பனை இயைபுக்‌ கற்பனை 
கிளக்குந போலும்‌ அமைந்த கற்பனை 
கருதது விளசகக்‌ கறபனை எனற 
நான்கு நிலைகளில்‌ இவர்‌ கற்பனை 
களைக்‌ காண இடமுண்டு, 
படைப்புக்‌ கற்பனை: தமிழன்னை கொலு 
விருக்கும காட்சி ஒன்றைப்‌ படைத்துக 
காட்டுகிறார்‌. 


“அறிவனல்‌ விழியாள்‌ அமுதக்‌ 
கதிர்விரி 
முழுமதி முகத்தாள்‌ மோகனக்‌ 
காந்தம்‌ 

வீசிடும்‌ அரசி மின்னெனத்‌ 
தெறிக்கும 
பொலிநகை முத்தம்‌ பொழிந்திடும்‌ 
வாயாள்‌' 


என்று பாடும்போது இத்தகு கற்பனை 
யைக்‌ காண முடிகிறது, இயைபுக்‌ கற்‌ 
பனை: 


கவிஞன்‌ ஒரு பொருளைக்‌ காணும்‌ 
போது அதோடு தொடர்புடைய மற்‌ 
றொரு பொருளை இயைத்துக்‌ காட்டு 
வது இயைபுக்‌ கற்பனையாகும்‌, குளத்‌ 
தில்‌ அன்னம்‌ மிதப்பது போல விண்‌ 
மீன்‌ குளத்தில்‌ வெள்ளி அன்னமென 
நிலவு உலவுதிறது* என்றபோது இக்‌ 
கற்பனை ஆட்சி செய்யக்‌ காண்கிறோம்‌, 


கிளக்குு போல அமைந்த கற்பனை; 
இயற்கையில்‌ பேசாத பொருள்கள்‌ பேச 
வதாகக்‌ கற்பனை செய்வதும்‌ ஒருவகைச்‌ 
கற்பனையாகும்‌. 


“நானே காலம்‌, நானே கோலம்‌, 
வாழ்க்கையின்‌ ஆடல்‌, வாழும்‌ உயிரெ 
லாம்‌ என்‌ பசிக்குணவே'5 என்று 
உரைப்பதாகச்‌ சுத்தானந்தர்‌ கற்பனை 
செய்கிறார்‌. 


கருத்து விளக்கக்‌ கற்பனை: இயற்கை 
நிகழ்ச்சிகளில்‌ தன்‌ கருத்தை ஏற்றிச்‌ 
சொல்வது ஒன்‌ றிரண்டே இவ்வகைக்குச்‌ 
சான்றுகளாக உள்ளன. 


“ஓட ஓடல்‌ பின்‌ ஊற்றுப்‌ பெருகிடும்‌ 
உதிர்ந்துதிர்ந்து மலர்ந்திடும்‌ 
வாழ்க்கை! 3௦ 


என்று பாடும்போது ஊற்று, வாடி 
வளரும்‌ இலைகள்‌ இவற்றில்‌ வாழ்வியல்‌ 
கருத்துக்களை ஏற்றிப்‌ பாடியுளள 
முறையைக்‌ காணலாம்‌. 


உவமை: உலக நிகழ்ச்சிகளைக்‌ கூர்ந்து 
நோக்கும்‌ கவிஞன்‌ திறனை வெளிப்‌ 
படுத்துவன உவமைகள்‌. வினை, பயன்‌, 
மெய்‌, உர, என்ற நான்கன்‌ அடிப்படை 
களில்‌ உவமை வரும்‌, 


“என்னையிவர்‌ வஞ்சித்தது எண்ணி 

எண்ணி நெஞ்சம்‌ 
எரியில்‌ விழுந்த புழு என்னத்‌ 

துடிக்குதம்மா”3* 

“வானக்‌ கருமுகிலைப்‌ போலவே 
எங்கள்‌ 
வாழ்வு தழைக்க வந்த தாத்தா”55 
“கொள்ளக்‌ கனியெனச்‌ சூரியன்‌'? 


யானைக்‌ கூட்டம்‌ போல மேகம்‌'க௦ 
என்ற வரிகளில்‌ முறையே வினை, பயன்‌, 


மெய்‌, உரு உவமைகள்‌ விளங்கக்‌ காண 
லாம்‌. 


உருவகம்‌: “ஒரு கற்பனையையோ 
கவிதை கூறும்‌ பொருளுக்கு அப்பால்‌ 
ஒரு படிமத்தையோ உணர்த்தும்‌ கவி 
ஞனின்‌ முயற்சியே உருவகம்‌”! என்பர்‌. 
சத்தானந்தர்‌ பாடல்களில்‌ உருவக அணி 
யும்‌ பயின்று வந்துள்ளது. இதயக்குலை, 
இயாகத்‌ த, சமரசச்‌ ச௬ட.ர்‌, அடிமைப்‌ 
பேய்‌, கதவு,  ஞாலத்தேர்‌, 
துன்பக்காடு எனச்‌ சொற்களில்‌ ௨௫ 
வகத்‌ தன்மையை ஏற்றும்‌ போக்கையும்‌ 
காண்கிறோம்‌. 


ஐம்புலக 


கவி ஆர்வலர்‌: சுத்தானந்தர்‌ படைத்‌ 
துள்ள எல்லா இலக்கியங்களிலும்‌ இடை 
யிலோ இறுதியிலோ 
குந்துள்ளதால்‌ இவருடைய கவிதை ஈழு 
பாட்டை அறிய முடிகிறது. 


கவி ஒத்க்ளை த்‌ 


சிறு கதைகள்‌: கதை கூறுதல்‌ என்பது 
மிகப்‌ பழமையான மொழி வடிவாகும்‌. 
இிறுகதை ஓர்‌ இலக்கிய வகையாக இக்‌ 
காலத்தில்தான்‌ வளர்ந்து பொலிவு 
பெற்று வருகிறது. சிறுகதை அதிகம்‌ 
வளர்ச்சியுறாத காலத்தில்‌ 1951-ல்‌ 
இருந்து சிறுகதைகள்‌ எழுதி, சிறுகதை 
எழுத்தாளர்கள்‌ வரிசையில்‌ இடம்‌ 
பெற்றுள்ளார்‌ சுத்தானந்தர்‌. இவரு 
டைய சிறுகதைகள்‌ ஐந்து நூல்களாக 
வேளி வந்துள்ளன. அவற்றில்‌ கலிமா 
வின்‌ காதலி, கதை விருந்து ஆகிய இரு 
நூல்களில்‌ உள்ள இருபத்தொரு கதை 
கள்‌ மட்டும்‌ எடுத்துக்‌ கொண்டு ஆரா 
யும்போது, அவற்றின்‌ குறை நிறைவு 
கள்‌ புலனாகின்றன. 


காதல்‌ பற்றிய சிறுகதைகள்‌: சுத்தா 
னந்தர்‌ காதலைக்‌ கருப்பொருளாகக்‌ 
கொண்டு ஏழு சிறுகதைகளை எழுதி 


66 


யுள்ளார்‌. முதல்‌ கதையாகிய, “கலிமா 
வின்‌ காதலி' இந்து-முஸ்லீம்‌ ஒற்றுமை 
யைக்‌ கருப்பொருளாகக்‌ கொண்டது. 


“குயில்‌ மீனா' என்ற கதை பிரிந்த 
கணவன்‌ மனைவியர்‌ இணைவதைக்‌ 
கூறுகிறது. இக்‌ கதையில்‌ சுதந்திரப்‌ 
போராட்ட நிகழ்ச்சிகள்‌ பின்னணியாக 
அமைந்துள்ளன. வானொலி மூலம்‌ 
மனைவியை அறிவதும்‌, வானொலி 
மூலம்‌ கணவன்‌ தன்‌ கதையைப்‌ பிற 
ருக்கு எடுத்துரைப்பதும்‌, இக்‌ கதையின்‌ 
புதுமையாகும்‌. குயில்‌ மீனா சுத்தானந்‌ 
தரின்‌ பாடலையே வானொலியில்‌ பாடு 
கிறாள்‌. 


“காதற்கைதி' என்ற சிறுகதை சாமி 
நாதன்‌, சாவித்திரி என்னும்‌ காதலர்‌ 
களின்‌ காதல்‌_வெற்றியைக்‌ குறிக்கிறது. 
1939 செப்டம்பர்‌ 1-இல்‌ தொடங்கிய 
உலகப்‌ போர்‌ 1945 செப்டம்பர்‌ 2 ஆம்‌ 
தேதி வரை ஆறு ஆண்டுகள்‌ நிகழ்ந்‌ 
தன. இப்‌ போரின்‌ விளைவுகளை இக்‌ 
கதைக்குப்‌ பின்னணியாக்கியுள்ளார்‌, 
இங்கு இருட்டும்‌, போர்ப்‌ பின்னணி 
யுமே காதலுக்குத்‌ தடையாக இருப்ப 
தாகக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 


“சுதர்சனா',என்ற சிறுகதை காந்‌ 


தயக்‌ கொள்கைகளை எடுத்துரைப்ப 
தாகும்‌. நாவலுக்குரிய கதையைச்‌ சிறு 
கதை ஆக்கியுள்ளார்‌. “காலத்தோ்‌” 


என்ற கவிதை நாடகத்தின்‌ கதை 
யமைப்பை இக்‌ கதை ஒத்திருக்கிறது. 
மகாத்மா காந்தியடிகள்‌ கதைத்‌ தலை 
விக்குப்‌ பெயரிடுவதாக எழுதியுள்ளார்‌. 
அப்பெயரே இச்‌ சிறுகதையின்‌ தலைப்‌ 
பாக அமைகிறது. திடீரென ஆண்டி 
யொருவன்‌ வந்து, ““சுதர்சனா தான்‌ 
கெளரி' என்று கூறி மறைவது யதார்த்‌ 
தமாக இல்லை. நலலோனாகிய சீவகன்‌ 


தீயோளான லீலாவின்‌ வீட்டில்‌ தங்கு 
வது பொருத்தமாக இல்லை, திருந்திய 
லீலா, மல்லிகை சென்னை சென்று 
திரைப்படத்தில்‌ நடிப்பதாக இறுதியில்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. இவ்விடத்தில்‌ 
ஆசிரியர்‌ முன்பு கூறியதிலிருத்து மாறு 
படுகிறார்‌. 


கடிகாரச்‌ சங்கிலி என்ற கதை கடி. 
காரச்‌ சங்கிலியால்‌ காதலர்களின்‌ காதல்‌ 
கைகூடுவதாக அமைச்சுப்பட்டது. 
எல்லாக்‌ கதைகளையும்‌ போல இதுவும்‌ 
வருணனையாகத்‌ தொடங்குறெது. சர்ச்‌ 
கள்‌ இன்ஸ்பெக்டர்‌ காவலில்‌ உள்ள 
குற்றவாளியைக்‌ காவல்‌ நிலையத்தில்‌ 
விசாரிப்பதற்குப்‌ பதிலாக வீட்டிற்கு 
அழைத்துவரச்‌ செய்வது பொருத்தமாக 
இல்லை. மேலும்‌ தன்‌ இளவயது நண்ப 
ரின்‌ மகனை, அவருக்கே தெரியாத 
போது, வயதான பாட்டி உற்றுப்‌ 
பார்த்துக்‌ கண்டு கொண்டதாகக்‌ கூறு 
வதும்‌ பொருத்தமாக இல்லை. 


“காவேரியின்‌ திருமணம்‌' என்ற 
கதை ஓர்‌ இல்லத்தின்‌ விருந்துக்‌ காட்சி 
யின்‌ பின்னணியில்‌ வீட்டுத்‌ தலைவியின்‌ 
காதல்‌ வெற்றி கூறப்பட்டுள்ளது. கதை 
மாந்தர்‌ இருவரும்‌ கவிதை இயற்றும்‌ 
திறனுடையவராகப்‌ படைக்கப்பட்டுள்‌ 


ளனர்‌, இக்‌ கதையில்‌ கதைத்‌ தலைவ 
னின்‌ எண்ண ஓட்டமே சிக்கலைத்‌ 
தோற்றுவிக்கிறது, 


“கண்ணாலம்‌ எப்படி' என்ற கதை 
வள்ளி முன்‌ வயதில்‌ பிரிந்து போன 
தாய்‌ மாமன்‌ முருகளைத்‌ தேடி. மணம்‌ 
புரிந்து கொண்ட செய்தியை எடுத்து 
ரைக்கிறது. இக்‌ கதையில்‌ கடிதங்கள்‌ 
கதை வளர்ச்சிக்கு உதவுகின்றன. இக்‌ 
கதையில்‌ வள்ளி முருகனைக்‌ கண்ட 
வுடன்‌ அடையாளம்‌ கண்டு கொண்ட 


வள்‌, ஒரு மாதம்‌ வரை அவனிடம்‌ 


67 


தன்னை வெளிப்படுத்திக்‌ சொள்ளாமல்‌ 
இருந்ததற்குக்‌ காரணம்‌ தெளிவாக்கப்‌ 
படவில்லை. எட்டு வயதுச்‌ சிறுவனின்‌ 
புகைப்படத்தைக்‌ கொண்டு இளைஞ 
னான பிறகு, அந்தப்‌ புகைப்படத்தில்‌ 
இடம்‌ பெற்றவனைக்‌ கண்டுபிடிப்பதும்‌ 
பொருந்தவில்லை, 


எல்லாக்‌ சுதைகளுமே மங்களமாசு 
முடிகின்றன. கதைத்‌ தலைவர்கள்‌ அனை 
வருமே நல்லவர்கள்‌. காந்தீயக்‌ கொள்‌ 
கையும்‌, தமிழ்ப்‌ புலமையும்‌, இசை நாட்‌ 
டமும்‌ கொண்டவர்கள்‌. தீய பாத்திரங்‌ 
கள்‌ பெண்‌ பாத்திரங்களே, “காதலர்‌ 
கள்‌ திருமணம்‌ புரிந்துகொண்டு, தமிழ்ப்‌ 
பணியும்‌, நாட்டுப்‌ பணியும்‌ ஆற்ற 
வேண்டும்‌ என்ற கருத்தையே இக்‌ கதை 
கள்‌ வாயிலாக வெளிப்படுத்துகிறார்‌. 


சிவகங்கைச்‌ சிறுகதைகள்‌: சுத்தப 
னந்த பாரதியார்‌ வரலாற்றுப்‌ பின்ன 
ணியிலும்‌ பல சிறு கதைகள்‌ எழுதியுள்‌ 
ளார்‌. அவற்றுள்‌ சிவகங்கையைப்‌ பின்ன 
ணியாகக்‌ கொண்டு எட்டுச்‌ சிறுகதை 
கள்‌ படைத்துள்ளார்‌. 


புலி மருது என்ற கதை பெரிய 
மருது படைத்‌ தலைவனாக உயர்வதற்‌ 
குக்‌ காரணமாக அமைந்த நிகழ்ச்சியைக்‌ 
கருவியாகக்‌ கொண்டது. *மருது வேலை 
என்ற கதையில்‌ பெரியமருது தந்திர 
மாக நவாபுச்‌ சேனைகளின்‌ ஆயுதங்க 
ளைப்‌ பறித்துக்கொண்டு, நட்டாற்றில்‌ 
அவர்கள்‌ படகைத்‌ தன்‌ வீரர்களோடு 
சேர்ந்து, வளைத்துத்‌ தோற்கடித்த செய்‌ 
இயைக்‌ கூறுகிறது: £190 ஆண்டுகளை 
மறந்து விடுங்கள்‌, தமிழ்நாட்டைப்‌ 
பாருங்கள்‌; என்று சிறுகதையைத்‌ 
தொடங்குகிறார்‌ ஆசிரியர்‌. கதை 
நிகழும்‌ காலத்துக்கு வாசகரை அழைத்‌ 
துச்‌ செல்லும்‌ நாடகப்‌ பாங்கினை இவ்‌ 
வரிகளில்‌ காணலாம்‌, கதை மாந்தர்கள்‌ 


இன்னாரென்பதைக்‌ கதை இறுதியில்‌ 
வெளிப்படுத்தியுள்ள உத்தி, வாசகா 
மனத்தில்‌ ஆர்வநிலையை வளர்க்கிறது. 


“வீரபலி” என்ற கதை வெள்ளையர்‌ 
களோடு போராடி. உயிர்த்தியாகம்‌ 
செய்த முத்துவடுகநாதரைப்‌ பற்றியதா 
கும்‌. வேலுநாச்சியார்‌ என்ற கதை இச்‌ 
முறுகதையின தொடர்ச்சியாகும்‌. வேலு 
நாச்சியார்‌ ஆங்கிலேயர்‌ கவனம்‌ வேறு 
இருந்த போது, 
அரசைக்‌ கைப்பற்றிக்‌ கொண்ட செய்தி 
யைக்‌ குறிப்பிடுகிறது. 


படையெடுப்புகளில்‌ 


"சந்தனம்‌ தேவன்‌' என்ற சிறுகதை 
யில்‌ சந்தனத்தேவன்‌, சொக்கன்‌, 
மீனா என்ற காதலர்களைத்‌ தன்னை 
வெளிப்படுத்திக்‌ கொள்ளாமல்‌ அவர்‌ 
கள்‌ நல்வாழ்வுக்குரிய ஏற்பாடுகளைச்‌ 
செய்த நிகழச்சியைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 


*தாமரைக்குளம்‌' என்ற கதையில்‌ 
சுந்தரம, மீனா எனற காதலர்‌ தாம 
ரைக குளத்தில்‌ சநதிப்பதும்‌, காதலுக்கு 
எதிரி அங்குக்‌ கொல்லப்படுவதும்‌ எடுத்‌ 
நுரைக்கப்படுகிறது. சிவகங்கையில்‌ 
உள்ள தாமரைக்‌ குளத்தைப்‌ பற்றிச்‌ 
“சோதனையும்‌ சாதனையும்‌' என்ற தம்‌ 
வரலாற்று நூலில்‌ குறிப்பிட்டுளளார்‌. 
கவிதை எழுச்சி தந்த அத்தாமரைக்‌ 
குளம்‌, ஒரு சிறுகதைக்கும்‌ நிலைக்கள 
னாக அமையக்‌ காண்கிறோம்‌. 


“இன்னொரு முத்தம்‌' என்ற கதை 
காதலைவிட கடமையே சிறந்தது எனற 
கருத்தினை அறிவுறுத்துகிறது. மருது 
வீரர்களில்‌ ஒருவன்‌ வீரப்பன சிறையி 
லிருந்த போது, அவன்‌ காதலி 
கண்ணாத்தாள்‌ அவனை விடுவித்தாள்‌. 
வெளியே நடந்த போரில்‌ இருவரும்‌ 
குண்டுபட்டு இறந்தனர்‌. இறப்பதற்கு 
மூன்‌, வீரப்பன்‌ தன்‌ காதலியிடம்‌ 


68 


இரும்பி வந்து தருவதாகச்‌ சொன்ன 


இனனொரு முத்தததை இறுதி முத்த 
மாகப்‌ பதித்தான்‌, 


“முதல்‌ புரட்சி என்ற கதை சன்ன 
மருது வழிவந்த 
துறை சிங்கத்தின்‌ நனவோட்டமாக 
அமைந்துள்ளது. சிவஃங்கையில நடை 
பெற்ற சுதந்திரப்‌ போராட்டச்‌ சூழ்‌ 
நிலைகளை எடுத்துரைக்கும கதைச்‌ 
சுருக்கமாகவே இது அமைநதிருக்கிறது. 


மகன துரைசாமி 


சிவகங்கை வீர வரலாற்றில்‌ சுத்தா 
னந்தர்‌ கொண்டுள்ள ஈடுபாட்டையே 
இச்‌ சிறுகதைகள்‌ தெளிவுபடுத்துகின்‌ 
றன. 


நாயக்கர்‌ காலச்‌ சிறுகதைகள்‌: சுத்தா 
னந்த பாரதியார்‌ இளமையில்‌ நாயக்கர்‌ 
காலததைப பற்றிய வரலாறறினைப்‌ 
பெற்றார்‌. இவருடைய பாட்டி பங்காரு 
எனபாரின தங்கை நாயக்கர்‌ சமஸ்தான 
திவானாக இருந்தவர்‌. எனவே பங்‌ 
காரு பாட்டி சுத்தானந்த பாரதியாருக்‌ 
குத்‌ திருமலை, மங்கம்மாள்‌, மீனாட்சி, 
சந்தாசாகிபு ஆகியோர்‌ வரலாறுகளைக்‌ 
கொண்ட கதைகளைச்‌ சொன்னார்‌. பிற்‌ 
காலத்தில்‌ இவற்றுக்கு இலக்கிய வடிவம்‌ 
தந்தார்‌. நாயக்கர்‌ காலப்‌ பின்னணியில 
வஸ்தாத்‌ சினனபாபு, தருமசாலை, 
இராணி மீனாட்சி ஆயெ மூன்று கதை 
களை எழுதியுள்ளார்‌. 


வஸ்தாத்‌ சின்ன பாபு; ராணி மங்‌ 
கம்மாள்‌ அரண்மனையில்‌ நவராத்திரி 
காலத்தில்‌ பல விளையாட்டுகள்‌ நடை 
பெறும்‌. அவ்விளையாட்டிற்குப்‌ பல்‌ 
வேறு தேசத்தினின்றும்‌ விளையாட்டு 
வீரர்கள்‌ வந்து கலந்து கொள்வர்‌. 
அதில்‌ ஒருவன்‌ குண்டு மல்லையா. 
இவனை மற்போரில்‌ சின்னபாபு வெற்றி 


கொண்ட நிகழ்ச்சியைக்‌ கூறுவது இச்‌ 
சிறுகதை, மற்போரில்‌ வெற்றி காணும்‌ 
நிகழ்ச்சி ஒனறு மட்டும்‌ இச்‌ சிறுகதை 
யின்‌ கருவாக அமைந்துள்ளது. 


தரும சாலை: இராணி மங்கம்மா 
வுக்கு எதிரிகள்‌ உணடு. அவ்வெதிரிகள்‌, 
“தருமசாலை' என்ற கட்டிடத்தில்‌ 


இராணியைக்‌ கொல்லத்‌ திட்டமிட்டுச்‌ 
செயல்படுவதும்‌, அச்‌ செயல்‌ தோல்வி 
யுறுவதுமாகிய நிகழ்ச்சியை உள்ளடக்‌ 
கியது இச்சிறுகதை, 


இராணி மீனாட்சி: இராணி மீனாட்‌ 
சியின்‌ அரசியல்‌ வரலாற்றைக்‌ கூறு 
கிறது இச்‌ சிறுகதை, இராணியின 
கணவர்‌ இறத்தல்‌, நாரணபபன்‌ என்ற 
அமைச்சரின வஞ்சகம்‌, இராணி தாயு 
மானவர்‌ மீது சொண்ட காதல்‌, திமு 
மலையின்‌ எதிர்ப்பு, சந்தாசாகிபுடன 
கொண்ட உடன்படிக்கை, இராணியின 
வீழ்ச்சி ஆகிய பல நிகழ்ச்சிகளை ஜுச்‌ 
சிறுகதை உள்ளடக்கியுளளது. ஒரு 
நாவலின சுதைச்‌ சுருக்கம்‌ எனறு 
கூறும்‌ வண்ணம்‌ அமைந்துள்ளது. 


இராணி மங்கம்மாளின்‌ அறவுள்ளம்‌, 
அமைத்த சாலைகள்‌, இராணி மீனாட்‌ 
சியின்‌ அறிவு ஆகிய செய்திகள்‌ 
வரலாற்றுக்கு முரண்படாமல்‌ இம்‌ 
மூன்று கதைகளில்‌ எடுத்துரைக்கப்‌ 
பட்டுள்ளன. 


பிற கற்பனைச்‌ சிறுகதைகள்‌: மன்னர்‌ 
களையும்‌, வீர மறவர்களையும்‌, காதலி 
ளைஞாகளையும்‌ பற்றிக்‌ கதை எழுதிய 
சுத்தானந்தர்‌ எளிய மக்களையும்‌ கதை 
' மாந்தர்களாகப்‌ படைத்துள்ளார்‌. சிவ 
கங்கைப்‌ பின்னணியில்‌ அவ்வூர்‌ மக்‌ 
களின்‌ வாழ்வியலையும்‌ விளக்கியுள்‌ 
ளார்‌. அடுத்தடுத்த படையெடுப்பு 
களால்‌ சிவகங்கையில்‌ வறுமையும்‌ பஞ்ச 


69 


மும்‌ நிலவின, பசியின்‌ கொடுமையால்‌ 
இருட்டு பெருகியது. தனிப்பட்ட மனிதர்‌ 
கள்‌ தத்தம்‌ சுயநலத்திற்காக நாட்டைக்‌ 
காட்டிக்‌ கொடுக்கவும்‌ தயங்கவில்லை. 
இந்‌ நிலையில்‌ நேர்மையோடும்‌ ஈகைக்‌ 
குணத்தோடும்‌ வாம வேண்டும்‌ ஏன்ற 
கருத்தோடு மூன்று கதைகளை எழுதி 
யுள்ளார்‌. 


ஊரைக்காத்த பாட்டி: கொள்ளையர்‌ 
களுக்குச்‌ சோறு படைத்து, அவர்கள்‌ 
மனங்களை மாற்றி, ஊரைக்‌ காத்த 
பாட்டி காமாட்சியின்‌ கதை ஊரைக்‌ 
காத்த பாட்டியாகும்‌. 


ஏழை முருகன்‌: மல்லப்பன்‌ என்ற 
கருமி, முருகன்‌ என்ற ஏழையின்‌ மீது 
திருட்டுக்‌ குற்றம்‌ சாற்றுகிறான. 
உண்மை வெளிப்பட்டு விடுதலையான 
போது, வாழ்வில்‌ விரக்தி கொண்டு 
அன்புச்சாமியைச்‌ சரணடைந்தான்‌.அன 
புச்சாமி பள்ளிக்கூடம்‌, விளைநிலம்‌ குடி. 
சைகள்‌ அமைத்து மக்களுக்குக்‌ கல்வி 
யும்‌ உணவும்‌ கைத்தொழிலும்‌ கிடைக்க 
வழி செய்தார்‌. முருகன்‌ அங்குள்ள 
தொண்டர்களில்‌ ஒருவன்‌ ஆனான்‌. 


இது மிக நீண்ட கதை. பல நிகழ்ச்‌ 
சிகள்‌. இதனால்‌ கதையின்‌ கட்டமைப்பு 
குலைகிறது. அன்புச்சாமியாகச்‌ சுத்தா 
னந்தரே கதையில்‌ வருகிறார்‌. அன்பு 
நிலையம்‌ என்ற நாவலிலும்‌ இந்தப்‌ 
பெயரில்‌ சுத்தானந்தர்‌ வந்துள்ளார்‌. 
இவருடைய இலட்சியமான, சமயோக 


வாழ்வு இக்‌ கதையிலும்‌ இறுதியில்‌ 
இடம்‌ பெறுகிறது. 
என்னைத்‌ தொட்டானே: பிக்ஷாண்‌ 


டேசுரர்‌ என்னும்‌ கருமியைப்‌ பெண்‌ 
வேடமிட்டு மயக்கி அவளிடமிருந்து 
பணம்‌ பறிக்கும்‌ முத்து என்பானின்‌ 


கதை “என்னைத்‌ தொட்டானே' என்ப 
காகும்‌, 


இந்த மூன்றிலுமே, ஒரே நீதி வலி 
யுறுத்தப்படுசின்றது. “செல்வத்துப்‌ 
பயனே ஈதல்‌' என்ற கருத்து பெறப்படு 
கிறது. 


புதினங்கள்‌: சுத்தானந்த பாரதி 
யாரைப்‌ புதின ஆசிரியர்‌ என்றும்‌ கூற 
லாம்‌, மனித வாழ்க்கையை உரைநடை 
யில்‌ கலையழகு மிளிரப்‌ படைத்துக்‌ 
காட்டுவது புதினம்‌, இது, அண்மைக்‌ 
கால வளர்ச்சியாதலால்‌, வரையறுத்த 
இலக்கணம்‌ எதுவும்‌ இல்லை. வளர்ந்து 
வரும்‌ இத்துறைக்கு உழைத்தவர்‌ வரி 
சையில்‌ சுத்தானந்தரும்‌ இடம்‌ பெற்‌ 
றுள்ளார்‌. 1943-ஆம்‌ ஆண்டிலேயே 
இவர்‌ புதினங்கள்‌ வெளிவந்துள்ளன. 
அன்புநிலையம்‌ அல்லது வாழும வகை, 
இதுதான்‌ உலகம்‌, மனப்புயல்‌, 
குடும்பம்‌, கஸ்தூரி, வீராங்கனையின்‌ 
வெற்றி, ஊமையன்‌ சண்டை ஆகியன 
இவர்‌ புதினங்களில்‌ சிலவாகும்‌. இது 
வரை இவருடைய புதினங்கள்‌ இருபத்து 
நான்கு வெளிவந்துள்ளன. இவர்‌ புதி 
னங்களை இயற்பண்பியல்‌ புதினம்‌, 
பாத்திரப்‌ படைப்புப்‌ புதினம்‌, வரலாற்‌ 
றுப்‌ புதினம்‌ என்ற நிலைகளில்‌ ஆராய 
இடமுண்டு. 


நல்ல 


இயற்பண்பியல்‌ புதினம்‌: உலக வாழ்‌ 
வை உள்ளபடி. உரைப்பதோடு, வாழ்‌ 
வியல்‌ சிக்கல்களுக்குத்‌ தீர்வு இயற்பண்‌ 
பியல்‌ புதினத்தில்‌ காணப்படும்‌””. இவரு 
டைய அன்புநிலையம்‌, மனப்புயல்‌, கஸ்‌ 
தூரி,நல்லகுடும்பம்‌ ஆகிய புதினங்களை 
இவ்வகையில்‌ அடக்கிக்‌ காணலாம்‌. 
சான்றுக்கு அன்பு நிலையம்‌ என்ற புதி 
னத்தை மட்டும்‌ எடுத்துக்கொள்ளலாம்‌. 


அன்புநிலையம்‌ அல்லது வாழும்‌ வகை: 
மேலைநாட்டில்‌ உரைநடைப்‌ படைப்பு 


10 


களுக்கு அதன்‌ ஆசிரியரே இரண்டு 
தலைப்புகள்‌ இடுகின்ற பழக்கம்‌ 16-ஆம்‌ 
நூற்றாண்டிலிருந்து காணப்படுகிறது 
என்பர்‌.” தமிழ்‌ இலக்கியங்களிலும்‌ 
அந்த அமைப்பு பரவியது. சுத்தானந்‌ 
தரும்‌ அம்‌ முறைப்படி. “அன்புநிலையம்‌ 
அல்லது வாழும்‌ வகை' என 1940-இல்‌ 
எழுதிய தம்‌ புதினத்துக்குப்‌ பெயரிட்‌ 
டுள்ளார்‌. இது நவசக்தி என்ற செய்தித்‌ 
தாளில்‌ தொடர்கதையாக வந்தது. இது 
396 பக்கங்களைக்‌ கொண்ட மிக 
நீண்ட புதினம்‌. 


பணத்தூரில்‌ பாரிஸ்டர்‌ சிங்கார 
மும்‌, அவர்‌ மனைவி பூங்கோதையும்‌ 
நல்ல உள்ளம்‌ கொண்டவர்கள்‌. பகதூர்‌ 
பங்காருவும்‌, அவர்‌ மனைவி வைரமணி 
யும்‌ தயவர்கள்‌. நகரசபைத்‌ தலைவர்‌ 
தேர்தலில்‌ பகதூர்‌, பாரிஸ்டரைத்‌ தோற்‌ 
கடித்தார்‌. சிங்காரம்‌ சமுதாயத்‌ தொண்‌ 
டில்‌ ஈடுபட்டார்‌. தொழிலாளர்‌ நலன்‌ 
களுக்காகப்‌ பதினாறு திட்டங்களை 
உருவாக்கினார்‌. அன்புச்‌ சாமியாரைக்‌ 
குருவாகப்‌ பெற்றார்‌. பங்காருவின்‌ 
வளர்ப்பு மகன்‌ சுந்தரராஜனும்‌, அழகிரி 
யும்‌ பத்திரிக்கை வாயிலாகத்‌ தீங்கிழைத்‌ 
தனர்‌. இவர்களைக்‌ குயில்‌ ரங்கம்‌ என்ற 
சினிமா நடிகை நல்வழிப்‌ படுத்தினாள்‌. 
இவள்‌ வளர்ப்பு மகள்‌ மனோரஞ்சிதம்‌ 
அன்புச்சாமியார்‌ படக்‌ கம்பெனி இயக்‌ 
கிய பக்திப்‌ படங்களில்‌ நடிக்கும்‌ நல்லி 
யல்பு உடையவள்‌. பகதூர்‌ இறுதிக்‌ 
காலத்தில்‌ திருந்தி, அன்புச்‌ சாமியாரின்‌ 
அன்பு நிலையத்தில்‌ சேர்ந்தார்‌. சுந்தர 
ராஜனுக்கும்‌, மனோரஞ்சிதத்துக்கும்‌ திரு 
மணம்‌ நடைபெற்றது. அன்புநிலையம்‌ 
ஒப்பற்ற மக்கள்‌ சமுதாயத்தை உருவாக்‌ 
கும்‌ நிலையமாக மலர்ந்தது. 

இக்‌ கதையில்‌ நேர்மைக்கு எதி 
ரான செயல்கள்‌ தண்டிக்கப்படுகின்றன. 
“ஒன்றிரண்டு கட்டுரைகளையும்‌, ஐந்‌ 


ஐந்தாறு கதைகளையும்‌ ஒருவாறு சரி 
செய்து, ஏதாவது ஓரு கோணத்தில்‌ 
அமைத்துவிட்டால்‌ புதினம்‌ ஆகின்றது, 
என்றும்‌ தாம்ரின்ஸ்‌ கூறுவார்‌. இப்புதி 
னத்தில்‌ இப்‌ போக்கே உள்ளது. கருத்‌ 
துக்களுக்கு முதன்மை தந்து எழுதிய 
தால்‌ கதையின்‌ தட்டமைப்பு குலைவது 
பற்றி ஆசிரியர்‌ கொள்ள 
வில்லை, செய்தித்தாள்களின்‌ போக்கும்‌, 
திரைப்படத்தின்‌ போக்கும்‌ இழித்துரைக்‌ 
சுப்படுகிறது. அன்புச்சாமியாராக வரு 
வது சுத்தானந்த பாரதியாரே. லெனின்‌, 
ஜவகர்லால்‌, i 


கவலை 


மகாத்மா காந்தியடிகள்‌ 
ஆகியோர்‌ கொள்கைகள்‌ கதைப்‌ போக்‌ 
திற்குத்‌ தேவையின்‌ றியும்‌ விரிவாகப்‌ 
பேசப்படுகின்றன. அன்பே வாழ்வில்‌ 
வெற்றி பெறும்‌ என்ற கருத்தை இப்‌ 
புதினம்‌ இயம்புகிறது. 


பாத்திரப்படைப்புப்‌ புதினம்‌: 

1, பாத்திரப்‌ பண்புகளை மட்டும்‌ 
மிக விரிவாக  நடப்பியலோடு 
இணைத்து எழுதப்‌ பெறும்‌ புதி 
னம்‌ பாத்திரப்‌ படைப்புப்‌ புதினம்‌ 
ஆகும்‌. 

2, இவ்வகைப்‌ புதினம்‌ பாத்திரத்திற்கு 


முதன்மை தரும்‌ நிகழ்ச்சிகளை 
எடுத்துரைக்கும்‌. 
8 புதினத்தைப்‌ படிக்கும்‌ வாசகன்‌ 


நிகழ்ச்சியைப்‌ பெரிதாகக்‌ கருதாமல்‌ 
பாத்திரத்தையே பெரிதாகக்‌ கருதி 
னால்‌ பாத்திரப்‌ புதினம்‌ ஆகி 
விடிகிறது. 


த. மனிதன்‌ படிப்படியாக வளர்ந்து 
உயர்ந்த நிலையை அடைவதை 
இவ்வகைப்‌ புதினம்‌ எடுத்துக்‌ காட்‌ 
டும்‌. 
இத்தகு 


அமைப்பில்‌ அமைந்த, 


71 


(இதுதான்‌ உலகம்‌' என்ற புதினத்தைச்‌ 
சுத்தானந்த பாரதியார்‌ எழுதியுள்‌ 
ளார்‌. இஃது ஒரு மனிதனின்‌ வாழ்‌ 
வியல்‌ அனுபவங்களைக்கூறும்‌ மிச 
நீண்ட புதினம்‌, 467 பக்கங்களையும்‌, 
அருணோதயம்‌, அனுபவம்‌, வாழ்க்கைப்‌ 
போர்‌ என்ற மூன்று பாகங்களையும்‌ 
கொண்டது. வீராசாமி என்ற மனி 
தனின்‌ பிறப்பு, வளர்ப்பு, பள்ளிப்பரு 
நிகழ்ந்த இரு திருமணங்கள்‌, 
போராட்டங்கள்‌, ஆன்மீசு நெறியில்‌ 
அமைதி அடைந்தது போன்ற நிகழ்ச்சி 
களின்‌ குவியலாக, பங்கேற்ற அரசியல்‌ 
நிகழ்ச்சிகள்‌, வெளிநாட்டுப்‌ பயணங்கள்‌ 
இப்‌ புதினத்தில்‌ அமைந்துள்ளன. 
இந்தியா சுதந்திரம்‌ பெறுவதற்கு முன்பு 
உள்ள காலம்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 
சுபாஷ்‌ சந்திரபோஷின்‌ இந்தியத்‌ 
தேசிய இராணுவ வரலாறும்‌ வருதிறது. 
வீராசாமியாகச்‌ சுத்தானந்த பாரதி 
யார்‌ தம்மையே படைத்துள்ளார்‌. “அறா 
ணோதயத்தின்‌ தொடக்கத்தில்‌ மட்டுமே 
என்‌ வாழ்வின்‌ சிற்சில அனுபவங்கள்‌ 
சேர்ந்துள்ளன ,** என்று சுத்தானந்தர்‌ 
கூறியுள்ளார்‌ எனினும்‌ இவருடைய அனு 
பவங்களே இப்‌ புதினத்தில்‌ மிகுதியாக 


வம்‌, 


இடம்பெற்றுள்ளன. கதை மாந்தர்‌ 
கூற்றாக இப்‌ புதினம்‌ அமைத்து 
உள்ளது. 

இப்‌ புதினத்தில்‌ பள்ளிப்படிப்பு 


அனுபவம்‌ மிக விரிவாக நாற்பத்தெட்‌ 
டுப்‌ பத்கங்களில்‌ எழுதப்பட்டுள்ளன. 
கல்லூரிப்‌ படிப்பு முப்பது பக்கங்களில்‌ 
கூறப்பட்டு உள்ளன. ரஷ்யாவில்நடந்த 
இரண்டாம்‌ உலகப்‌ போர்‌ நிகழ்ச்சி 
தளை ஐம்பத்தொரு பக்கங்களில்‌ வரு 
ணிக்கிறார்‌. இத்தகு வருணனைகளைக்‌ 
குறைத்திருக்கலாம்‌. வீராசாமிதன்‌ 
வரலாறு கூறுவது போல அமைந்த இப்‌ 
புதியனத்தில்‌ அவன்‌ தன்‌ நான்கு வது 


அனுபவங்களைக்‌ கூட நினைவுபடுத்திக்‌ 
கூறுவது,நம்புதற்கு இயலாத ஒன்றாகும்‌. 
“இதுதான்‌ உலகம்‌' என்ற தலைப்பிற்‌ 
இக்கதையில்‌ ஒன்பது இடங்‌ 
என்ற வரி 


கேற்ப 
களில்‌, “இதுதான்‌ 
இடம்‌ பெறுஇிறது.!? சுத்தானந்தர்‌ தாம்‌ 
எழுதிய யோசடித்தியை இந்நூலில்‌ 
ருறிப்பிட்டுள்ளார்‌. 


உலகும்‌' 


வரலாற்றுப்‌ புதினம்‌: கடந்த கால 
வரலாற்றின்‌ ஒரு பகுதியை வரலாற்று 
உண்மைகளுடன்‌ கற்பனையைக்‌ கலந்து 
எழுதுவது வரலாற்றுப்‌ புதினம்‌ ஆகும்‌. 
ஊமையன்‌ சண்டை, வீராங்கனையின்‌ 
வெற்றி ஆயன இவர்‌ எழுதிய குறிப்‌ 
பிடத்தக்க வரலாற்றுப்‌ புதினங்க 
ளாகும்‌. 'ஊமையன்‌ சண்டை” என்ற 
புதினத்தின்‌ இயல்பு மட்டும்‌ சான்றுக்கு 
எடுத்துக்‌ கொள்ளப்பட்டுள்ளன. 


ஊமையன்‌ சண்டை: 1799 இல்‌ 
கட்டபொம்மனைத்‌ தொண்டைமான்‌ 
காட்டிக்‌ கொடுக்க, வெள்ளையர்‌ தூக்கி 
லிட்டனர்‌. ஊமையன்‌ விடுதலைப்‌ 
போருக்கு ஆயத்தம்‌ செய்து கொண்டி 
ருந்தான்‌. ஆறு நாள்களில்‌ கோட்டை 
அமைத்தனர்‌. வெள்ளையரை எதிர்த்‌ 
தான்‌. தோற்கும்‌ நிலையில்‌ சாமியார்‌ 
வேடத்தில்‌ தப்பிவிட்டான்‌. ஊமைய 
னைப்‌ பிடித்துத்‌ தருவோர்க்குப்‌ பரிசு 
அறிவிக்கப்பட்டது. வெள்ளையர்களைக்‌ 
காட்டிலிருந்து கொண்டே கொன்று 
குவித்தான்‌ ஊமையன்‌. அவன்‌ மனைவி 
ஞானமுத்து நாகம்மா இறுதி வரை 
ஊமையனுக்கு உதவி செய்தே இறந்‌ 
தாள்‌. நாளாக ஆக ஊமையன்‌ 
போராட்டத்தில்‌ நம்பிக்கை இழந்தான்‌. 
சையத்‌ காதர்‌ என்பான்‌ ராமக்‌ 
கோனான்‌ துணையோடு, ஊமையன்‌ 
கொடிய நாராயணன்‌ வீட்டில்‌ இருப்‌ 


72 


பதைத்‌ தெரிலித்து விட்டான்‌. ஆங்கி 
லேயர்‌ அவனைப்‌ பிடித்துத்‌ தூக்கி 
லிட்டுக்‌ கொன்றனர்‌. 


இப்‌ புதினத்தில்‌ முத்து வடுகநாதர்‌ 
தம்‌ கழுத்தைத்‌ தாமே சீவிக்‌ கொண்டு 
இறந்தார்‌ என்று குறிப்பிட்டுள்ளார்‌. 
ஆனால்‌ வீராங்கனையின்‌ வெற்றி 
எனும்‌ புதினத்தில்‌ பான்முர்‌ என்னும்‌ 
வெள்ளையனின்‌ குண்டு பட்டு இறந்த 
தாகக்‌ கூறியுள்ளார்‌. இச்‌ செய்தி முர 
ணாக உள்ளது. நூற்று இருபத்தொரு 
பக்கங்களைக்‌ கொண்டது இப்‌ புதினம்‌. 
வரலாறுக்கு முரண்படாமல்‌ ஊமைய 
னின்‌ செயலாற்றலை விளக்குதிறது. 


நாடகங்கள்‌: 
கண்‌ முன்‌ 


படிப்போர்‌ மனக்‌ 
காட்சிகளைக்‌ கொண்டு 
வந்து நிறுத்தும்‌ வண்ணம்‌ அமைவது 
நாடகம்‌. நாடகத்தின்‌ இயக்கம்‌ மனித 
வாழ்வின்‌ சிக்கலை அடிப்படையாகக்‌ 


கொண்டது. சுத்தானந்தர்‌ நாடக 
அமைப்புப்‌ பற்றி, “நாடகக்‌ கலை” 
என்ற நூலில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


வளர்ந்து வரும்‌ இத்துறை வளர்ச்சி 
யிலும்‌ நாட்டம்‌ செலுத்தி வருபவர்‌ 
சுத்தானந்தர்‌. அறுபது நாடகங்கள்‌ 
வரை வெளியிட்டுள்ளார்‌. இவர்‌ நாட 
கங்களைச்‌ சமூக நாடகங்கள்‌, இலக்கிய 
விளக்க நாடகங்கள்‌, தனி மனித வர 
லாற்று நாடகங்கள்‌, கவிதை நாடகங்‌ 
கள்‌ என்ற பிரிவுகளில்‌ அடக்கிக்‌ காண 
லாம்‌. 


சமூக நாடகங்கள்‌: சுத்தானந்தர்‌ 
எழுதிய சமூக நாடகங்களில்‌ வசந்த 
சுந்தரி, இவளும்‌ அவளும்‌, பூதானப்‌ 
புரட்சி, ஹரிஜன்‌, புதுமையும்‌ , பழமை 
யும்‌, கருமிப்‌ பிச்சன்‌, ஏழை முருகன்‌, 
சீர்திருத்தம்‌, கலிகாலம்‌ போன்றவை 
குறிப்பிடத்தக்கவை. சான்றுக்கு வசந்த 


சுந்தரி நாடகம்‌ மட்டும்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்பட்டுள்ளது. 
வசந்த சுந்தரி: இந்‌ நாடகம்‌ ஆறு 


அங்கங்களைக்‌ கொண்டது. ஐயகோபா 
அம்‌, வசந்த சுந்தரியும்‌ காதலர்கள்‌, 
வசந்த சுந்தரியின்‌ தந்தை அவளைத்‌ 
தடித்தாமோதரன்‌ என்ற தயவனுக்கு 
மணமுடிக்கத்‌ தீர்மானிக்கிறார்‌. அவன்‌ 
போக்கறிந்த பின்‌, ஐஜயகோபாலனுக்கே 
மணம்‌ செய்விக்க இசைஜறொர்‌. தாமோ 
தரன்‌ வசந்த சுந்தரியைக்‌ கடத்திச்‌ 
சென்று விட்டான்‌. ஜயகோபால்‌ அவ 
ளைக்‌ காப்பாற்றினான்‌. பின்னர்‌ இரு 
வருக்கும்‌ திருமணம்‌ நடைபெற்றது, 
ஐயகோபால்‌ ஓர்‌ ஆசிரமம்‌ அமைத்து 
ஊருக்குத்‌ தொண்டாற்றினார்‌. 


கலப்புத்திருமணம்‌, இந்து-முஸ்லீம்‌ 
ஓற்றுமை, சாரணப்‌ பயிற்சி ஆகிய 
வற்றை ஆதரிக்கின்றது இந்‌ நாடகம்‌. 
பேயோட்டுதல்‌, சோதிடம்‌ பார்த்தல்‌ 
ஆகியவற்றை இந்‌ நாடகம்‌ இகழ்கின்‌ 
றது. கோகுலம்‌ என்ற சமயோக வாழ்வு 
இந்நாடகத்தில்‌ இடம்‌ பெறுகிறது. 
இலக்கிய விளக்க நாடசுங்கள்‌: மக்க 
ளிடையே மொழிப்‌ பற்றையும்‌, நாட்டு 
வரலாற்றையும்‌ ஆன்மீக உணர்வுகளை 
யும்‌ உணர்த்துவதற்கு இலக்கிய விளக்க 
நாடகங்கள்‌ உதவுகின்றன. சுத்தானந்தர்‌ 
பழைய இலக்கியங்களையும்‌, வரலாற்று 
நிகழ்ச்சிகளையும்‌ நாடகங்களாக்கித்‌ தந்‌ 
துள்ளார்‌. 
கம்பராமாயண நாடகங்கள்‌: இராமாயண 
நிகழ்ச்சிகளை ;மூன்று நாடகங்களில்‌ 
கூறியுள்ளார்‌. அவை ஸ்ரீராமர்‌ தியாகம்‌, 
மாயமான்‌, ஸ்ரீராமதூதன்‌ ஆகியவை 
அகும்‌. 
குண்டலகேசி: இந்‌ நூல்‌ வானொலி 
நாடகமாகும்‌. 1944-இல்‌ நூல்‌ வடிவம்‌ 


13 


பெற்றது. மூலக்‌ கதையோடு முரண்பட்டு 
கிறது. 

காமதிலகன்‌: சீவக சிந்தாமணியில்‌ 
இடம்‌ பெறும்‌ சுரமஞ்சரியார்‌ இலம்‌ 
பகத்தை மட்டுமே காமதிலகன்‌ என்ற 
நாடகமாக்கியுள்ளார்‌. 


மகாபாரதம்‌: மகாபாரத நிகழ்ச்சிகளை 
விராட வைராக்கியம்‌, சுபத்ரா 
கல்யாணம்‌ சிவாஸ்திரம்‌ ஆரிய நாட 
கங்களில்‌ விளக்கிபுள்ளார்‌. 


தனி மனித வரலாற்று நாடகங்கள்‌: 
தம்மைக்‌ கவர்ந்த சமயச்‌ சான்றோர்‌ 
களைப்‌ பற்றியும்‌, மன்னர்‌ குல மரபின 
ரைப்‌ பற்றியும்‌, நாடகங்கள்‌ எழுதி 
யுள்ளார்‌. புத்தர்‌ கருணை, ஜோதி 
ராமலிங்கம்‌, மாணிக்க ஜோதி, அப்‌ 
பரின்‌ அற்புதம்‌ போன்றவை சமயச்‌ 
சான்றோர்களைப்‌ பற்றிய நாடசங்கள்‌. 
இராணி மங்கம்மாள்‌, வீரவேலு நாச்சி 
யார்‌, மீரா விஜயம்‌, மருதுபாண்டியர்‌ 
போன்றவை மன்னர்குல மரபினரைப்‌ 
பற்றிய நாடகங்கள்‌. தாம்‌ வாழுகின்ற 
நாளில்‌ தாம்‌ பார்த்தும்‌, கேட்டும்‌, பழகி 
யும்‌ படித்தும்‌ அறிந்த மனிதர்கள்‌ பற்‌ 
றிய வரலாறுகளைக்‌ சகலை நயத்துடன்‌ 
தமிழ்கூறு நல்லுலகுக்குத்‌ தெரிவிக்க 
வேண்டுமென்ற விழைவில்‌ எழுந்த 
வையே இத்‌ நாடகங்கள்‌. 
கவிதை நாடகம்‌: கவிஞராசு 
பதால்‌ நாடகக்‌ கதையைக்‌ கவிதை 
களாகவே அமைப்பதும்‌ சுத்தானந்‌ 
தருக்கு எளிமையாக இருங்கிறது. தமிழில்‌ 
கவிதை நாடகங்கள்‌ மிகுதியும்‌ இல்லை. 
இத்துறையிலும்‌ சுத்தானந்தர்‌ தம்‌ ஆற்‌ 
றலைக்‌ காட்டியுள்ளார்‌. காலத்தேர்‌ 
என்ற கவிதை நாடகத்தை 1947-இல்‌ 
எழுதியுள்ளார்‌. சமுதாயச்‌ சிக்கலைப்‌ 
பற்றிக்‌ கூறும்‌ முதல்‌ கவிதை நாடகம்‌ 
காலத்‌ தேர்‌ ஆகும்‌. 


இருப்‌ 


காலந்தேர்‌: காலத்தே” என்பது 
உருவகக்‌ தலைப்பாரும்‌.சமுகச்‌ சீர்திருத்‌ 
நக்‌ கருத்துக்கள்‌, சமயக்‌ கருத்துக்கள்‌, 
தேச பக்தி போன்ற செய்திகளை வற்‌ 
புறுத்தும்‌ கொள்கை நாடகமாக இந்‌ 
நரல்‌ விளங்குகிறது. பழைய மரபுப்படி 
நடன்‌, நடி. என்ற இரு பாத்திரங்கள்‌ 
தோன்றி நாடகத்தை அறிமுகப்படுத்தி 
அகல்சின்றனர்‌. மலர்ச்சி என்ற சிறு அறி 
முகப்‌ பகுதியைத்‌ தவிர, ஐந்து அங்கங்‌ 
களும்‌, முப்பத்து முன்று காட்சிகளும்‌ 
உண்டு, ஆிரியப்பாவால்‌ அமைந்தது. 
இடைஇடையே சமநிலைச்‌ இந்து, 
ஆரிய விரு த்தம்‌ ஆயை பா வசைகளும்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளன. 


வழக்கறிஞர்‌ சிவத்தின்‌ மகள்‌ மங்‌ 
களம்‌ ஜோதியைக்‌ காதலித்தாள்‌. மங்‌ 
களத்தின்‌ சிற்றன்னை சுந்தரி அவளைத்‌ 


தன்னுடைய காதலன்‌ பொன்னுவுக்கு 
மணம்‌ செய்விக்க எண்ணுகிறாள்‌. 


சுந்தரி தன்‌ காதலுக்குத்‌ தடையாக நின்ற 
கணவனுக்கு மருந்து கொடுத்துப்‌ பைத்‌ 
இயமாக்கி விடுநறொள்‌. ஜோதி இல்லாத 
போது மங்கள த்துக்கும்‌, பொன்னுவுக்‌ 
கும்‌ இருமணம்‌ நடந்து விட்டதாகப்‌ 
பொய்யான செய்தியைப்‌ புகைப்படத்‌ 
துடன்‌ செய்தித்தாளில்‌ வெளியிட்டாள்‌ 
சுந்தரி. இதனைப்‌ படித்த ஜோதி மனம்‌ 
வெறுத்துக்‌ காந்தியடிகள்‌ வழி நின்று 
பொதுநலப்‌ பணியில்‌ ஈடுபட்டான்‌. 
மங்களம்‌ சுந்தரியிடமிருந்து தப்பிடத்‌ 
தற்கொலை செய்ய முயற்சி செய்கிறாள்‌. 
மில்லர்‌ அவளைக்‌ காப்பாற்றினார்‌. 
சுந்தரி பொன்னுவோடு இணைந்து 
இரைப்படத்‌ தொழிலில்‌ பணத்தைச்‌ 
செலவிட்டாள்‌. பொன்னு முல்லை என்‌ 
பாரோடு சேர்ந்து சுந்தரியை விரட்டி 
னான்‌. பொன்னுவும்‌ முல்லையும்‌ அவர்‌ 
களுக்குள்‌ நடந்த உட்போரில்‌ ஒருவரை 
ஒருவர்‌ கொன்று இறந்தனர்‌. அப்துல்லா 


ரக 


என்பானால்‌ சுந்தரி சிறையிலடைபட்‌ 
டாள்‌. ஜோதியும்‌ மங்களமும்‌ திருமணம்‌ 
செய்து கொண்டனர்‌. யோக சமாஜம்‌ 
கட்டி ஊருக்கு உழைத்தனர்‌. 


இந்‌ நாடகத்தில்‌ இளைஞர்கள்‌ 
தேசத்‌ தொண்டு புரிய வேண்டும்‌ என்று 
வற்புறுத்துகிறார்‌. அப்துல்லா - சங்கரி 
என்ற பாத்திரங்களின்‌ இருமணம்‌ இந்து- 
முஸ்லீம்‌ இணைப்புக்குப்‌ பாலமாக 
அமைந்துள்ளது. என்ற 
குருத்தை, ஜோ தியின்‌ விதவைத்‌ தங்கை 
கண்ணன்‌ என்பானை மணந்து கொள்‌ 
மூலம்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 
யோகசமாஜம்‌ இதிலும்‌ இடம்‌ பெறு 
கிறது. ்‌ 

இந்‌ நாடகத்தில்‌ சிற்சில குறை 
களும்‌ உள்ளன. மங்களம்‌ - பொன்னு 
வின்‌ திருமணத்தைச்‌ செய்தித்தாளில்‌ 
அறிந்தவுடன்‌ ஜோதி அது குறித்துத்‌ 
தர உசாவி அறியாமல்‌ ஊர்ப்பணி 
புரியப்‌ போகிறேன்‌ என்று நழுவுவது 
அப்‌ பாத்திரத்தின்‌ பண்பு நலன்களைக்‌ 
குறைத்துக்‌ காட்டுகிறது. பொன்னு, 
அண்ணாவி, முல்லை ஆதிய பாத்திரங்‌ 
கள்‌ சாகப்‌ போகுந்‌ தருணத்தில்‌ கட்சி 
மாறி போல்‌ திருந்தி விட்டதாகப்‌ பேசு 
வது பொருந்தி வரவில்லை. நாடகம்‌ 
பாத்திரங்களின்‌ உரையாடல்களில்‌ 
சொற்பொழிவுத்‌ தன்மை !அமைந்து 
சுவையைக்‌ குறைக்கின்றது. கொள்கை 
களே மேலோங்கிக்‌ கதையின்‌ விறுவிறுப்‌ 
பைத்‌ தடுக்கின்றது. இருப்பினும்‌ காலத்‌ 
தேர்‌ கருத்துக்‌ கருவூலமாய்‌, இலக்கிய 
நயமுடையதாய்‌, கவிதையில்‌ அமைந்து 
சமூக நாடகமாய்‌ இயங்குகிறது. 


மறுமணம்‌ 


வதன்‌ 


முடிவுரை: சுத்தானந்த பாரதியாரின்‌ 
நூல்களைத்‌ தொகுத்துப்‌ பார்க்கும்‌ 
போது, பல செய்திகள்‌ புலனாகின்‌ றன. 


தமிழ்‌ இலக்கிய வரலாற்றில்‌ அவரின்‌ 
பணி தெற்றெனக்‌ தெளிவாகின்றது. 
பாரதசக்தி காவியம்‌ படைத்த காப்பியப்‌ 
புலவர்‌. குழந்தை இன்பம்‌ பாடிய 
குழந்தை இலக்கியக்‌ கவிஞர்‌. யோக 
சித்தி, பொது நெறி ஆதிய நீதி இலக்கி 
யங்களைப்‌ பாடிய அறிஞர்‌. சுத்தானந்த 
மேளார்ணவம்‌ எழுதிய இசைப்‌ புலவர்‌, 
நடப்பியல்‌, வரலாறு ஆகிய அமைப்பு 
களில்‌ சிறுகதைகள்‌ எழுதிய படைப்‌ 
பாளர்‌. இயற்பியல்‌, பாத்திரப்‌ படைப்பு, 
வரலாறு ஆகிய துறைகளில்‌ புதினங்கள்‌ 
எழுதிய புதின ஆசிரியர்‌. சமூகம்‌, 
இலக்கிய விளக்கம்‌, வரலாறு, ஆகிய 
பிரிவுகளில்‌ சாண் பதற்கேற்ப அறுபதுக்‌ 
கும்‌ மேற்பட்ட நாடகங்கள்‌ எழுதிய 


அடிக்குறிப்புக்கள்‌ 


1. சோதனையும்‌, சாதனையும்‌ 


முதல்‌ பாகம்‌ பக்‌, 36 


2. மேலது பக்‌, 37 
3, மேலது பக்‌. 48 
4, கவி இன்பக்‌ கனவுகள்‌ பக்‌, 16-18 
8. மேலது பக்‌, 65 
6. மேலது யக்‌, 82 
7. மேலது பக்‌. 122 
8. மேலது யக்‌, ₹1 
9, புதிய தமிழகம்‌ பக்‌, 51 
10. மேலது யக்‌, 60 
11. மேலது பக்‌. 53 
12, மேலது பக்‌, 80, 55, 84, 57, 100 
32, “The Lyric is a spontaneous 


expression of something momen- 
tarily seen or felt.” 
Ww. William, The Craft of Literature 


P. 61. 


14, சங்தோஞ்சலி பக்‌, 155 
15. நெஞ்சமாலை பக்‌, 6 
16. முன்னேற்ற முழக்கம்‌ பக்‌, 19 
17 சங்தோஞ்சலி பக்‌. 90 


75 


நாடக ஆசிரியர்‌ 
கவிதை நாடகம்‌ 


காலத்தேோர்‌ என்ற 
இயற்றிய கவிஞர்‌. 


இவர்‌ தம்‌ படைப்புகளில்‌ தம்‌ 
வாழ்க்கைச்‌ செய்திகள்‌, சமகாலச்‌ செய்தி 
கள்‌, அரசியல்‌, சமயம்‌, கல்வி பற்றிய 
செய்திகள்‌, பொதுவுடைமைச்‌ கருத்துக்‌ 
கள்‌, மக்கள்‌ நல்வாழ்வுக்குரிய வழிமுறை 
கள்‌, காந்தீயக்‌ கருத்துக்கள்‌ ஆதிய 
வற்றை எடுத்தியம்புகிறார்‌. ரஷ்யாவின்‌ 
பொதுவுடைமையும்‌, பாரத நாட்டின்‌ 
ஆன்மீகச்‌ சக்தியும்‌ இணைந்த சமயோக 
வாழ்வினால்‌ மனவமைதி பெற முடியும்‌. 
இந்தச்‌ சமயோக வாழ்வு பல படைப்பு 
களில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. இதுவே 
இவர்‌ இலக்கியங்கள்‌ விடுக்கும்‌ இன்றி 
யமையாத செய்தியாகும்‌. 


18. ஜீவநாதம்‌ யக்‌, 210 
19. சங்கீதாஞ்சலி பக்‌. 95 
20. நெஞ்சமாலை பக்‌, 27 
21. சந்திரப்பரவசம்‌ பக்‌. 04 
22. சங்தோஞ்சலி பக்‌. 47 
23, ஜீவநாதம்‌ பக்‌. 82 
24. குழந்தை இன்பம்‌ பக்‌. 26 
25. முன்னேற்ற முழக்கம்‌ பக்‌. 30 
26, ‘Form is thus the unity of 

impression that elements the 


diversities and mutations of matter, 
It is the organic construction, that 
integrates the many details into a 
recogniseable whole’ 18, S. Srini- 
vasa Iyengar - The Adventure of 
Criticism - 42 


27. கவி இன்பக்‌ கனவுகள்‌ யக்‌, 32 
28. குழந்தை இன்பம்‌ பக்‌, 24 
29. மேலது பக்‌, 41 
30. முன்னேற்ற முழக்கம்‌ பக்‌, 23 
31. ஜீவநாதம்‌ பக்‌. 138 
32. நடனாஞ்சலி யக்‌, 21 


சச. புதிய தமிழகம்‌ பக்‌, 60! 
34, கலி இன்பக்‌ கனவுகள்‌ பக்‌, 46 : 
35, மேலது பம்‌ 
30, மேலது பக... 81 
37. நடனாஞ்சலி பக்‌, 30 
38, குழற்தை இன்பம்‌ பக்‌. 81 
39, கவி இன்பக்‌ கனவுகள்‌ ! பல்‌, 52! 
40, மேலது பக்‌. 58: 
41. B.A. . Greeming : Lemborn,. ‘The: 


Rudiment of Criticism P. 90. 
Lee. 1, Lemon, ‘A’ Glossary for - 
the study of English P- 9,117. 

3. M. §. Tomkiwi, ‘The Popular 
Novel in England (1770-1800) 
இதுதான்‌ கலகம்‌, முன்னுரை 
91, 


, மெலது பல்‌, 3, 3, 16, 21, 168, . 


362, 435, 458: 


துணை நூற்‌ பட்டியல்‌ : 


1 அலன்‌, கதைக்கலை, பாரி புத்‌: 
குகப்‌ பண்ணை, . 
சென்னை ' 2-ஆம்‌ : 
பதிப்பு 1976. 

3. அந்தனி இலக்கியத்‌ இறவில்‌ ஒரு 

ஜான்‌, வே., பார்வை, அணியகம்‌, 
சென்னை-30. 1974 
3. கனகசபா பாரதி - பாரதிதாசன்‌ ' 
பதி. சி. கவிதை மதிப்பீடு, நியூ 
செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ 
(பி) லிமிட்‌. சென்னை, . 
1979. ்‌ 
4, சக்திப்‌ தமிழ்‌ நாடக வரலாறு, . 
பெருமாள்‌, வஞ்சிக்கோ பதிப்‌ 
பகம்‌, மதுரை - 18. 
1979. 
5. சீனிவாச: ஒரு நூற்றாண்டு. 


76: 


6. 


7: 


,. Greening 


ராகவன்‌.டி.., தமிழ்க்‌ கலிதை,மெர்க்‌,, 
குரி புத்தகக்‌ கம்பெனி . 
கோயமுத்தூர்‌. . 1970}, 


தட்சிணா: நாவல்‌ ஆய்வு, இலஞ்சி 
மூர்த்தி, பி, யார்‌ பதிப்பகம்‌, . திரு , 


நெல்வேலி. 1979. 


சுப்பிரமணி ' பாட்டும்‌: 
யம்‌. ரா... 


கூத்தும்‌, , 
மதுரைப்‌ பல்கலைக்‌ . 
கழக வெளியீடு, 1977. . 


Anthony X.. An Introduction 
Soarcets, , 


of. 
the study of Literature, . 
Macmillan & Co. 1ம்‌... 
London. . 1938. . 


TheRudiments of criti- - 
cism. Second Edition ; 
at the Clarendon press, , 
Oxford. 1925. . 


Lambora, 


‘Lee; T. Lemo, & Glossary. for the. 


study of. English, 
Oxford University, . 


Press, Delhi. 1974.. 

Man Jorie- The: Anatomy of 
Boulton,. Drama, Kalyan Publi- - 
shers,New. Delhi. 1979. . 

Srinivasa. The: Adventure of 

Iyengar, , Criticism,. Asia a 

publishing Town, 


New York. . 1962.. 


. William W.E., The Craft of. Lite- - 


rature, Mathew - & 
Company Limited, 
London.. 1925.. 


தமிழ்க்‌ கலை 
தமிழ்‌ 4, கலை 9) 4 


தமிழ்க்‌ காப்பியக்‌ கவிதையில்‌ கவியோகி சுத்தானந்தரின்‌ இடம்‌ 


தமிழ்க்‌ காப்பியக்‌ கவிதை என்னும்‌ 
தொடர்‌ தமிழில்‌ எழுந்துள்ள எல்லாக்‌ 
காப்பியங்களையும்‌ குறிக்குமாயினும்‌, 
முயற்சியருமையையும்‌ எனது கால, 
பணி நெருக்கடிகளின்‌ காரணத்தையும்‌ 
கொண்டு அவை யெல்லாவற்றையும்‌ 
கொள்ளாமல்‌, சிலப்பதிகாரம்‌, மணி 
மேகலை, சூளாமணி; பெருங்கதை, 
சிந்தாமணி, கம்பராமாயணம்‌ ஆகிய 
ஆறு காப்பியங்களை மட்டும்‌ தமிழ்க்‌ 


காப்பிய மரபாகக்‌ கொண்டு, அம்‌ 
மரபின்‌ சாயலில்‌ இக்‌ காப்பியம்‌ 
ஆராயப்படுகிறது. 

வாழ்த்து, வடிவம்‌, உத்திகள்‌, 


அமைப்பு, பாத்திரப்‌ படைப்பு, பாவிகம்‌ 
என்னும்‌ ஆறு தலைப்புக்களில்‌ பாரத 
சக்தியின்‌ காப்பியப்‌ பாங்கு இங்கு 
ஆராயப்படுகிறது. 


வாழ்த்து: கடவுள்‌ வாழ்த்து (1ற5றர£ஃ- 
1௦0) என்னும்‌ பொருளில்‌ இதனைக்‌ 
கொண்டால்‌, தமிழின்‌ தலைக்‌ காப்‌ 
பியங்களான சிலம்பும்‌ மணிமேகலையும்‌ 
கடவுளை வணங்கும்‌ வாழ்த்துக்களைப்‌ 
பெறவில்லை. சூளாமணியும்‌, சிந்தா 
மணியும்‌, கம்பராமாயணமும்‌ வாழ்த்‌ 
துறுப்பைக்‌ கொண்டுள்ளன. இவ்‌ 
இடைக்காலக்‌ காப்பியங்களின்‌ மரபைப்‌ 
பின்பற்றிப்‌ பாரதசக்தி வாழ்த்தினைக்‌ 


௮, ௮. மணவாளன்‌ 


எனினும்‌, காலவளர்ச்சி 
அல்லது கலை வளர்ச்சிக்‌ காரணத்‌ 
தால்‌ இக்காப்பியம்‌ இரண்டு வேறு 
பட்ட தன்மைகளைக்‌ கொண்டுள்ளது. 
முதலாவது, சூளாமணியும்‌, சிந்தா 
மணியும்‌ தொடக்கத்தில்‌ மட்டும்‌ 
இதனைக்‌ கொண்டிருக்க இக்‌ காப்பியம்‌ 
ஒவ்வொரு காண்டத்தும்‌ சடவுள்‌ வாழ்த்‌ 
தைக்‌ கொண்டுள்ளது. கம்பராமா 
யணமும்‌ காண்டந்தோறும்‌ கடவுள்‌ 
வாழ்த்தைக்‌ கொண்டுள்ளது. பாரத 
சக்தி, காண்டம்‌ மட்டுமன்றிப்‌ பலவேறு 
இடங்களிலும்‌ இவ்வுறுப்பைக்‌ கொண்‌ 
டிருக்கக்‌ காண்கிறோம்‌. காட்டாக, 23, 
34, 35, 45, 51, 147, 283, 366, 605, 
633, 830, 831 ஆகிய பக்கங்களைச்‌ 
சுட்டலாம்‌, 


கூறுகிறது, 


இரண்டாவதாக, தமிழ்க்‌ காப்பிய 
மரபில்‌ கடவுள்‌ வாழ்த்து இடம்‌ பெற்‌ 
நுள்ளதாயினும்‌, இந்நூலை இயற்ற, 
இதன்‌ சிறப்புகள்‌ விளங்க, இது 
நிலைத்து நிற்க அருளிட வேண்டும்‌ 
என்னும்‌ நோக்கில்‌ வெளிப்படையாக 
இடம்பெறவில்லை. பாரதசக்தி மேற்‌ 
கூறிய நோக்கங்களில்‌ வாழ்த்தினைப்‌ 
பெற்றிருப்பதை மரபு வளர்ச்சியாகக்‌ 
காண்கிறோம்‌. 


காப்பியத்‌ தொடக்கம்‌: தமிழ்க்‌ காப்பிய 


மரபிற்கேற்ப, காப்பியத்‌ தொடக்கம்‌ 

அமைூறது. எனினும்‌, 
காப்பியங்கள்‌ எடுத்துக்‌ 
கொண்ட தலைவனின்‌ நாட்டு வரு 
ணனையுடன்‌ தொடங்க, பாரதசக்தி 
காப்பியம்‌ ரிருட்டிப்படலம்‌ என்ற ஒன்‌ 
றினைப்‌ பெற்றுப்‌ புதுயுகப்‌ பிறப்‌ 
பினைக்கூறுிறது. புண்ணிய பூமியாகத்‌ 
தொடங்கி மனு, மதி ஆதிய இருவர்‌ 
பிறப்பைக்‌ கூறி அருட்ருலப்‌ படலத்தில்‌ 
இவர்கள்வழி தோன்றிய கலை அரசர்‌ 
களையும்‌, அவதாரப்‌ பிறப்புக்களை 
யும்‌ சமயச்‌ சான்றோர்களையும்‌ கூறு 
கிறது. இந்தப்‌ பட்டியலில்‌ பாரத 
நாட்டாருடன்‌ ஐராதுவ்டிரன்‌, கிறித்து, 
மகம்மது ஆபியாரும்‌ உள்ளனர்‌. இவர்‌ 
களுக்குப்‌ பின்னர்‌ நானகன்‌, இராம 
காஸ்‌, இராம்‌ மோஹன்‌, தயானந்தன்‌, 
பரமஹம்சர்‌ ஆகியோர்‌ கூறப்பெற்று 
இவர்கள்‌ குலத்தினில்‌ “சத்தியன்‌! பூத்‌ 
கான்‌ என்று காட்டப்‌ பெறுகிறது. 
இந்தக்‌ குலமரபில்‌ இடமும்‌, காலமும்‌, 
மயங்கி 20 ஆம்‌ நூற்றாண்டில்‌ கதை 
தொடங்கப்‌ பெறுவதாக அமைந்துள்‌ 
ளது. எடுத்துக்கொண்ட பாடுபொருட்‌ 
கேற்ப இத்தகைய இடம்‌, காலம்‌, மாந்‌ 
கர்‌ பற்றிய மயக்கம்‌ தேவைப்பட்டது 
போலும்‌! தமிழ்க்‌ காப்பிய மரபில்‌ இத்‌ 
தகைய மயக்கம்‌ காணப்பெறவில்லை. 
மில்டனின்‌ துறக்க நீக்கம்‌ (Paradise Lost) 
இதற்கு வழிகோலியிருக்கலாம்‌ என்று 
தோன்றுகிறது. 


காலநிழல்படு. 
முன்னைய 


காப்பிய வடிவம்‌: தமிழ்‌ மரபுப்படி. 
அதாவது, இடைக்கால மரபுப்படி 
காண்டம்‌ என்னும்‌ பெரும்பிரிவையும்‌ 
படலம்‌ என்னும்‌ சிறு பிரிவையும்‌ 
கொண்டுள்ளது. தொடர்நிலைச்‌ செய்‌ 
யுளான காப்பிய வடிவம்‌ இரட்‌ 
டைக்‌ காப்பியங்களிலும்‌ பெருங்கதை 


யிலும்‌ ஆசிரியப்‌ பாவாக அமைந்‌ 
திருக்க, சூளாமணி, சிந்தாமணி, கம்ப 
ராமாயணங்களில்‌ 
மாறியுள்ளகை நாம்‌ அறிவோம்‌. பாரத 
சக்தி இவ்விரு கூறுகளையும்‌ கொண்டு 
மேலும வெண்பாவினத்தையும்‌ விரவப்‌ 
பெற்றுள்ளது. தமிழின்‌ 
பியமாகிய சிலம்பிலே இத்தகைய யாப்‌ 
புக்‌ கலப்பு காணப்படினும்‌ அளவில்‌ 
குறைந்து காணப்பட, பாரத சக்தியில்‌ 
விருத்தத்தோடு ஆசிரியமும்‌ வெண்பா 
வும்‌ அதிக அளவில்‌ விரவியிருக்கக்‌ 
காண்கிறோம்‌. இவ்வாறு யாப்பு வடிவம்‌ 
இடையிடையே விரவிநிற்கும்‌ தன்மை 
யினையும்‌, அவற்றின்‌ பொருண்மைச்‌ 
கூறுகளையும்‌ பேராசிரியர்‌. தா. ஏ. 
ஞானமூர்த்தி அவர்களின்‌ கட்டுரையில்‌ 
விரிவாகக்‌ காணலாம்‌. இம்‌ முறையில்‌ 
பாரதசக்தி காப்பியம்‌ இதுவரை எக்‌ 
காப்பியமும்‌ கையாளாத அளவிற்கு 
மிகப்பரவலாக இக்‌ கலவை வடிவத்‌ 
தைப்‌ பெற்றிருக்கக்‌ காண்கின்றோம்‌. 
கிளத்தற்‌ பொருண்மையோடு, அறி 
வுறுத்தல்‌ வாழ்த்து முதலான பொருண்‌ 
மைக்‌ கூறுகளும்‌ இக்‌ காப்பியத்தே 
கலந்துள்ளதால்‌ இத்தகைய கலவை 
யாப்பு தேவைப்பட்டது போலும்‌, 


விருத்தப்பாடலாக 


தலைக்காப்‌ 


காப்பிய உத்திகள்‌: வருணனை, பின்‌ 
னோக்கு, நாடக முறைமை ஆகிய கிளத்‌ 
தல்‌ உத்திகளும்‌. கற்பனை, அணிகள்‌, 
திணையுருவகம்‌, சந்தவேறுபாடு அகிய 
புலப்பாட்டு உத்திகளும்‌ தமிழ்க்‌ காப்பிய 
மரபில்‌ காணப்படுவனவாம்‌, இவை 
யெல்லாம்‌ இக்‌ காப்பியத்திலும்‌ காணப்‌ 
படுகின்றன.” நாடக முறைமை, கற்‌ 
பனை, அணிகள்‌, திணையுருவகம்‌, சந்த 
வேறுபாடு என்னும்‌ உத்திகள்‌ இக்‌ 
காப்பியத்துள்‌ அமைந்த பாங்கினை 
முன்னைய கட்டுரையாளர்கள்‌ மூவர்‌ 


78 


நன்கு எடுத்துக்‌ காட்டியுள்ளனர்‌ காட்டு 
கள்‌ வேறு தரலாமாயினும்‌ கூறியது 
கூறலைத்‌ தவிர்த்து, இவ்‌ வுத்திகளில்‌ 
எல்லாம்‌ முன்னைய காப்பியங்களின்‌ 
மரபுச்‌ செல்வாக்கு வெளிப்படுகிறது 
என்று மட்டும்‌ கூறி அமைகிழேன்‌. இது 
வரை குறிக்கப்படாத பின்னோக்கு 
உத்தியினை மட்டும்‌ இங்குக்‌ குறிப்பிட 
லாம்‌, சிலம்பில்‌ மிகக்‌ குறைவாகவும்‌, 
மணிமேகலையில்‌ மிகப்‌ பரவலாகவும்‌, 
கம்பராமாயணத்தில்‌ சிலவாசவும்‌அமைந்‌ 
துள்ள இவ்‌ உத்தி பாரத சக்தியில்‌ மிக 
மிக அதிகமாகக்‌ கையாளப்பட்டுள்ள து. 
அதாவது சற்றொப்ப 240 பக்கங்கள்‌ 
பின்னோச்கிக்‌ கிளக்கப்பட்டவனவாக 
உள்ளன.” 20 ஆம்‌ நூற்றாண்டுக்‌ கால 
மாதலாலும்‌, உலகளாவிய சமய உண்மை 
களைச்‌ கூறவேண்டிய உள்ளடக்கத்தா 
லும்‌ இவ்வாறு அமைந்ததாகச்‌ கருத 
லாம்‌. இவ்வாறு அமைந்தன யாவும்‌ 


களைக்கதைகளாக அமைந்துள்ளமை 
கவியோகியின்‌ கலைமுதிர்ச்சியைக்‌ 
காட்டுகிறது. 


கற்பனை கலந்தும்‌ கலவாதும்‌ வரும்‌ 
வருணனைப்‌ பகுதிகள்‌ மிக வளமாக 
அமைந்துள்ளன. கவியோகியாரின்‌ கவி 
பாடும்‌ ஆற்றலை இப்பகுதிகள்‌ நன்கு 
காட்டுகின்றன. தமிழ்க்காப்பிய மரபும்‌, 
நாயன்மார்‌, ஆழ்வார்‌ ஆகியோரின்‌ 
தமிழ்ப்‌ பாசுரங்களின்‌ செல்வாக்கும்‌ 
இத்தகைய பகுதிகளில்‌ தவறாது காணப்‌ 
படுகின்றன. எனினும்‌ பல இடங்களில்‌ 
காணப்பெறும்‌ தமிழ்க்‌ கவிதையியற்றும்‌ 
வளம்‌ தண்டமிழ்‌ ஆசான்‌ சாத்தனையும்‌, 
கம்பனையும்‌, சேக்கிழார்‌ பெருமானை 
யும்‌, குமரகுருபர அடிகளையும்‌ நினை 
வுறுத்தாமல்‌ போகாது. காட்டாகச்‌ சில 

காணலாம்‌. 
புலன்களில்‌ அடக்க மிக்கார்‌; புந்தி 
யில்‌ அமைதி மிக்கார்‌. 


79 


உளங்களில்‌ அன்பு மிக்கார்‌; உயிர்ச்‌ 
கெலாம்‌ அருளே மிச்கார்‌. 
வளங்களில்‌ வண்மை மிக்கார்‌; 
வாழ்க்கையில்‌ அழகு மிக்கார்‌; 
நலங்களில்‌ இறைவ னுச்சே நன்றி 
செய்‌ தொண்டர்தாமே 

(பாரத புண்ணிய பூமிப்‌ படலம்‌ 
அடிகள்‌ 45-48) 


ஈதலில்‌ இன்பங்‌ கண்டார்‌; இன்பத்‌ 
திற்‌ கடவுள்‌ கண்டார்‌; 

மாதரில்‌ அன்னை கண்டார்‌; மண்‌ 
ணிடை விண்ணைக்‌ கண்டார்‌; 
காதலிற்‌ கலையைச்‌ கண்டார்‌; கலை 
யினில்‌ வாழ்வைச்‌ கண்டார்‌; 
சாதலும்‌ பிறப்பு மில்லாத்‌ தம்மையே 
கண்டார்‌ மாதோ! 

(பாரத புண்ணிய பூமிப்‌ பட 
லம்‌, அடிகள்‌ 49-52) 


இரப்பவர்‌ இல்லை. “இல்லை” என்‌ 
பவ ரில்லை; உள்ளங்‌ 

கரப்பவ ரில்லை; பேதங்‌ காண்பவ 
ரில்லை; அன்பைத்‌ 

துறப்பவ ரில்லை. வஞ்சர்‌ தொல்லை 
யும்‌ இல்லை. தன்னை 

மறப்பவ ரில்லை, உண்மை மறுப்பவ 
ரில்லை மாதோர்‌ 

(பாரத புண்ணிய பூமிப்‌ படலம்‌, 
அடிகள்‌ 65-68) 


அன்னவன்‌ காதல்‌ அன்னம்‌, 
அமுதவாய்க்‌ குழுதச்‌ செங்கண்‌, 
மின்னிடை, அருணச்‌ சோதி மிளிர்‌ 
தரும்‌, அழகுத்‌ தெய்வம்‌, 
மன்னறத்‌ துணைவி, நல்ல 
மனையறத்‌ துணைவி, “எங்கள்‌ 
அன்னை' யென்றுலகம்‌ போற்றும்‌ 
அருங்குணச்‌ செவ்விமாதோ! 
(சத்தியன்‌ அரசியற்‌ படலம்‌, 
அடிகள்‌. 25-28) 


*நாணுன்னைப்‌ பிரியே' னென்று 
நடந்தனன்‌ இளவல்‌ பின்னே, 
நாஹுடல்‌ உயிர்‌ நீ யென்றே 
நடந்தனள்‌ சதை முன்னே; 
ஏனையோர்‌ மனதை யாற்‌ றி, 
இடர்க்கண்ணீ ராற்றைத்‌ தாண்டி, 
மோன ஓங்‌ காரம்‌ போல 
மூவருங்‌ கானஞ்‌ சென்றார்‌. 
(இராமாயணப்‌ படலம்‌, அடி.கள்‌. 
201-204) 


இழந்தனர்‌ மக்களின்பம்‌, 
இழந்த தயோத்தி சாந்தம்‌, 
இழந்தனன்‌ இறைவன்‌ ஆவி 
இத்ததி; பரதன்‌ வந்தே, 
இழந்தனன்‌ பொறுமை, அண்ணல்‌ 
ஏயை வழியே சென்றான்‌, 
இழந்தனள்‌ இடர்கட்‌ கெல்லாம்‌ 
இறைவிகை கேசி யெல்லாம்‌. 
(இராமாயணப்‌ படலம்‌, அடிகள்‌. 
205-208) 
இக்காப்பியம்‌ படிக்குங்காலும்‌, 
படித்து முடித்த பின்னரும்‌ ஒரூ தமிழ்‌ 
லாசகன்‌ என்ற முறையில்‌ என்னை 
மிகவும்‌ ஈர்த்தவற்றுள்‌ கவியோகியின்‌ 
இந்தக்‌ கலிதை வளம்‌ மிக முக்கியமான 
ஒன்று எனச்‌ கூறலாம்‌. 


காப்பியயடை: மேலே கூறப்பட்ட வடிவ 
மும்‌ உத்திகளும்‌ கவிஞன்‌ கையாளும்‌ 
சொல்லாட்சியும்‌ கலந்த காப்பிய ஒழுக்கு 
அல்லது இயக்கத்தைக்‌ காப்பிய நடை 
யெனக்‌ கூறலாம்‌. காப்பிய நடையில்‌ 
காணப்பெறும்‌ சொல்லாட்‌ பற்றிச்‌ 
ல கூற வேண்டியுள்ளது. காப்பியம்‌ 
என்னும்‌ இலக்கிய வகை பிறவற்றுள்‌ 
எல்லாம்‌ சிறந்தது; கருதும்‌ பொருள்‌, 
நவிலும்‌ நடை, பயிலும்‌ மொழி ஆதிய 
கூறுகளின்‌ மேம்பாட்டால்‌ இந்த 
உயர்ந்த இடத்தைப்‌ பெறு&றது. விழு 
மிய பொருளும்‌ செம்மாந்த நடையும்‌ 


80 


உடைய காப்பியம்‌ - ஒரு பண்பாட்டின்‌ 
பெட்டகமாக விளங்கும்‌ காப்பியம்‌, 
தன்னுள்‌ இடம்பெறும்‌ மொழியிலும்‌ 
மேம்பட்ட தன்மையுடையதாக விளங்க 
வேண்டும்‌. வழக்கு மொழிச்சொற்களும்‌ 
(colloquial); வட்டார வழக்குகளும்‌, 
பிறமொழிச்‌ சொற்களும்‌ காப்பிய 
நடைக்கு ஏற்புடையனவாகக்‌ கருதப்‌ 
படுவதில்லை. தேவையேற்படினும்‌, 
வேற்றுமொழிச்‌ சொற்கள்‌ தமிழாக்கம்‌ 
பெற்றோ, தமிழ்வடிவம்‌ பெற்றோ 
ஆளப்படுவதுதான்‌ தமிழ்க்‌ காப்பிய 
வழக்கு. நூற்றுவர்‌ கன்னர்‌, இலக்கு 
வன்‌, இராமன்‌, வீடணன்‌ என்று பிற 
மொழிச்‌ சொற்கள்‌ தமிழழகு பெறு 
வதைத்‌ தமிழ்க்‌ காப்பிய மரபு காட்டும்‌, 
செம்மொழித்‌ தன்மை யிழந்து, செந்‌ 
தமிழ்ப்‌ பாங்கு பிறழ்ந்து வரும்‌ சொற்‌ 
கள்‌ தமிழ்க்‌ காப்பிய நடை மரபைச்‌ 
சிதைத்து விடும்‌. இக்‌ கருத்து எல்லா 
மொழிக்‌ காப்பியங்கட்கும்‌ பொருந்தும்‌. 

பாரதசக்திக்‌ காப்பியம்‌ இவ்வகை 
யில்‌ தமிழ்க்‌ காப்பிய மரபைச்‌ சில 
இடங்களில்‌ பின்பற்ற வில்லை. பிற 
மொழிச்‌ சொற்கள்‌ தத்தம்‌ ஒலிகளா 
லேயே ஆளப்பட்டிருக்கக்‌ காண்கி 
றோம்‌. தமிழினிமை ததும்பும்‌ பாடல்‌ 
கள்‌ பல உடைய இக்‌ காப்பியம்‌, “அர 
சனை நம்பிப்‌ புருசனைக்‌ கைவிடல்‌!" 
என்ற பழமொழிக்கு, “மன்னனை நம்பி 
மணாளனைக்‌ கைவிடல்‌” என்று செந்‌ 
தமிழ்‌ வடிவம்‌ தந்த இக்‌ காப்பியம்‌, 
இச்‌ சிறு புரையைத்‌ தன்பால்‌ கொண்‌ 
டுள்ளமை காப்பியநடையில்‌ காணும்‌ 
ஒரு சிறு முள்ளாக உறுத்துகின்றது. 
படைப்பாளன்‌ தனக்கு வேண்டிய 
சொற்களைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ உரிமை 
பெற்றவன்‌ என்பது பொதுவான 
உண்மை, எனினும்‌ காப்பியம்‌ போன்ற 
மரபு வடிவங்கள்‌ சில கட்டுப்பாடு 


களையும்‌ பெற்றுள்ளன. அவற்றுள்‌ 
இதுவும்‌ ஒன்று, 

காப்பியப்‌ பண்பும்‌ காப்பிய அமைப்பும்‌; 
இதுவரை கண்ட காப்பியக்‌ கூறுகள்‌ 
பெரும்பாலும்‌ எல்லாக்‌ காப்பியங்கட்‌ 
கும்‌ பொதுவானவை. கலைப்‌ பயிற்சி 
யினால்‌ வளம்‌ பெறுபவை; கல்லாமற்‌ 
பாகம்‌ படாதவை.சலைஞனின்‌ முயற்சிக்‌ 
கேற்ப - அறிமனப்‌ (0010901008 mind) 
பயிற்சிக்‌ கேற்பப்‌ பயன்‌ தருபவை. 


இனிக்‌ கருதப்போகும்‌ காப்பியப்‌ 
பண்பும்‌, அதனைக்‌ கட்டுக்கோப்பாக 
கும்‌ கலைத்‌ திறமும்‌, இவ்விரண்டனுக்‌ 
கேற்பப்‌ பாத்திரங்களைப்‌ படைக்கும்‌ 
திறனும்‌ மேற்கூறிய பயிற்சிகளால்‌ ஓரள 
வுதான்‌ கைகூடும்‌. மானுட வாழ்க்கை 
யின்‌ பல்வேறுபட்ட பட்டறிவும்‌, 
மானுட வாழ்வின்‌ ஓட்டு மொத்தமான 
பார்வையும்‌, அடிமன (1001801008 
nin) அநுபவ ஒளியும்‌ சேர்ந்தால்தான்‌ 
இவற்றை வளப்படுத்த இயலும்‌. 


காப்பியங்கள்‌ செயற்கரிய செய்த 
தலைமக்களின்‌ கதைகளைக்‌ கருவாகக்‌ 
கொள்பவை. ஒரு சமுதாயம்‌ அல்லது 
பண்பாடு, தனக்கேற்பட்ட இடையூறு 
களைத்‌ தீர்த்த தலைவனைக்‌ காவிய 
மாக்கிப்‌ பாடி. நிலைப்‌ படுத்த விரும்பும்‌. 
அவ்‌ விருப்பத்தினைக்‌ கவிஞன்‌ சொல்‌ 
லோவியமாக்குகிறான்‌. இவ்வாறான 
சமுதாய அல்லது பண்பாட்டுச்‌ சிக்‌ 
கலைக்‌ கருவாகக்‌ கொண்டு தீர்வு காண்‌ 
பது காப்பிய வீரமாக, பண்பாகப்‌ 
போற்றப்படும்‌. இவ்வகையில்‌ தனக்‌ 
கேற்பட்ட சிக்கலை ஒருபெண்‌ தன்‌ 
ஒழுக்கமேம்பாட்டால்‌ தீர்த்துக்‌ கொள்ள 
முடியும்‌ என்பதைச்‌ சிலம்பும்‌ மணிமே 
கலையும்‌ காட்டுகின்றன; அதாவது 
அறத்தின்‌ ஒரு கூறாகிய ஒழுக்க வீரத்தை 
இவை பாவிகமாக உடையன, தன்‌ 


81 


வாழ்க்கைச்‌ சிக்கலைத்‌ தீர்க்ச போர்‌ 
வீரத்தையும்‌, அறநெறியையும்‌, கலைப்‌ 
புலமையையும்‌ பயன்படுத்தி ஒரு தலை 
வன்‌ வெற்றி கொள்கிறான்‌ என்பதைச்‌ 
சிந்தாமணி காட்டுகிறது. தன்‌ வாழ்க்‌ 
கையில்‌ நேர்ந்த சிக்கல்களைப்‌ பொறு 
மை, பொது மானுட அன்பு, அரவ 
ணைப்பு, போர்‌ வீரம்‌ ஆகியன கொண்டு 
ஒரு தலைவன்‌ எவ்வாறு தீர்த்துக்‌ 
கொள்கிறான்‌ என்பதைக்‌ கம்பரா 
மாயணம்‌ காட்டுகிறது. 


தமிழ்க்‌ காப்பிய மரபில்‌ தலைக்‌ 
காப்பியங்கள்‌ இரண்டும்‌ இவ்வகையில்‌ 
பல்வேறு தனிச்சிறப்புடையவை, பின்‌ 
னைய காப்பியங்களில்‌ பெருங்கதை 
அறிவு வீரத்தையும்‌, சிந்தாமணி அறி 
வோடு, போர்‌ வீரத்தையும்‌, கம்பரா 
மாயணம்‌ அறத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்ட பண்பு வீரம்‌, போர்‌ வீரம்‌ 
ஆகியவற்றையும்‌ பாவிகப்‌ பொருளாக 
உடையன. 


இவ்விடத்தே வீரம்‌ பற்றிய சிறு 
விளக்கம்‌ தேவைப்படுகிறது. ஒருவன்‌ 
தனக்கேற்பட்டுள்ள சிக்கலை அல்லது 
இடையூற்றைத்‌ தன்‌ உடல்வலியாலும்‌ 
தீர்த்துக்‌ கொள்ளலாம்‌; அறிவுக்‌ கூர்‌ 
மையாலும்‌ தீர்த்துக்‌ கொள்ளலாம்‌, 
ஒழுக்க மேம்பாட்டாலும்‌ போக்கிக்‌ 
கொள்ளலாம்‌; ஆன்ம வீரத்தாலும்‌ 
வெற்றி கொள்ளலாம்‌. இவை இடை 
யூறுகள்‌ தோன்றிய காலத்துச்‌ சமூதாய 
அல்லது பண்பாட்டுச்‌ சூழல்களுக்கேற்ப 
அமையும்‌. முதலில்‌ உடல்‌ அல்லது போர்‌ 
வீரமும்‌, பின்னர்‌ அறிவுக்‌ கூர்மையாயெ 
புத்திவீரமும்‌ இறுதியில்‌ ஒழுக்க வீரமும்‌, 
ஆன்ம வீரமும்‌ சிறந்த வீரங்களாக 
வளர்ந்த நிலையை ஐரோப்பிபக்‌ காப்‌ 
பியங்கள்‌ காட்டுகின்றன. 


கமிழனின்‌ தலைக்காப்பியங்கள்‌ 
இரண்டுமே போர்‌ வீரத்தையும்‌, புத்தி 
வீரத்தையும்‌ காப்பியப்‌ பண்பா கக்‌ 
காட்டவில்லை. ஒழுக்க வீரத்தையே 


(personal ethics or social ethics) காட்‌ 
டியுள்ள சிறப்பு வியத்தற்தரியது. 
ஒழுக்க 1 அறம்‌ சார்ந்த 
போர்‌ வீரமும்‌ சிக்கல்‌ நீக்கத்துக்கு 
வேண்டப்‌ படுரின்றது என்பதை ஓரளவு 
சிந்தாமணியும்‌, தெளிவாகக்‌ கம்ப 
ராமாயணமும்‌ விளக்குகின்றன. 


வீரத்துடன்‌ 


இந்தப்‌ பின்னணியில்‌ -மரபில்‌ வந்த 
பாரதசக்திக்‌ காப்பியமும்‌ ஒழுக்க வீர 
மும்‌, ஆன்ம வீரமுமே விரும்பத்‌ தக்கன 
என்னும்‌ சாப்பியப்‌ பண்பைக்‌ கொண்‌ 
டுள்ளது. தனக்கேற்பட்ட சிக்கலைச்‌ 
எத்தன்‌ போர்‌ வீரத்தால்‌ முதலில்‌ தீர்த்‌ 
துக்‌ கொள்கிறான்‌. எனினும்‌ தீமையை 
நீக்க போர்‌ வீரத்தைப்‌ பயன்படுத்து 
வதைச்‌ சித்தன்‌ வெறுக்கிறான்‌. 
இமையை அழிப்பதற்கு ஆன்ம வீரமே 
சிறந்தது என்பதைக்‌ காப்பியம்‌ பாவிக 
மாகக்‌ கூறுகிறது.” தீமையைத்‌ தேய்ப்‌ 
பதைவிடத்‌ திருத்துவதே சிறந்த வீரமாக 
இக்‌ காப்பியம்‌ காட்டுவது தமிழ்க்‌ காப்பி 
யக்‌ கவிதை மரபின்‌ வளர்ச்சியாகக்‌ 
காணப்படுகிறது. 


இவ்வாறு அறமே வெல்லும்‌ என்ப 
தைப்‌ பாலிகமாக்கிய இக்காப்பியம்‌ 
சதைத்திமிர்‌, அறிவுத்திமிர்‌ அதாவது 
போர்‌ வீரம்‌, அறிவு வீரமாயெ விஞ்‌ 
ஞானம்‌ ஆகிய இரண்டும்‌ அறத்திற்கு 
உதவாமல்‌ தமைக்குப்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டால்‌ அழியும்‌ என்று காட்டுகிறது. 


சிந்தாமணி, கம்பராமாயணம்‌ 
போன்று முன்னரே கதைப்படுத்தப்‌ 
பெற்ற காப்பியக்‌ கட்டுக்கோப்பு, இக்‌ 
காப்பிய ஆசிரியர்க்கு வாய்க்கவில்லை. 
இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ பெருந்‌ தீமை 


82 


யாகக்‌ காட்டப்பெறும்‌ அணுப்போர்ச்‌ 
சிக்கலுக்குச்‌ சாதன யோகமாகிய ஆன்‌ 
மீக வழியே சிறந்தது - பாரதத்தின்‌ 
கொடையாக விளங்குவது - என்னும்‌ 
பாவிகுத்தைக்‌ கொண்ட இக்‌ காப்பியம்‌ 
இப்பாவிகத்தைக்‌ கட்டுக்கோப்பாக்கும்‌ 
கலைமுயற்சியில்‌ முழு வெற்றி பெற 
வில்லையோ என்ற ஐயம்‌ எழுறெது. 
அதனால்தான்‌ போலும்‌ இதனுள்‌ 
சாட்டப்பெறும்‌ காலம்‌ கதைப்‌ பின்ன 
லோடு பொருந்தி அமையவில்லை, 


மேலும்‌, இப்பாரதசக்தி காப்பியம்‌ 
பலவகையான கதை உருவகங்களைக்‌ 
(allegory) கொண்டுள்ளது என்பதைப்‌ 
பேராசிரியர்‌ மருதநாயகம்‌ அவர்க 
ளுடைய கட்டுரை காட்டியது. இத்த 
கைய உருவக அமைப்புக்களைச்‌ செவ்‌ 
விலக்கிய மரபில்‌ காண இயலவில்லை. 
சிலம்பும்‌ மணிமேகலையும்‌ 
வில்லை. இடைக்‌ காலத்தில்‌ எழுந்த 
சில நூல்கள்‌ காட்டினும்‌, சிந்தாமணி 
யில்‌ அத்தகைய கருத்தோட்டம்‌ உள்ள 


காட்ட 


தாகக்‌ கூறப்படினும்‌, தமிழ்க்‌ காப்பிய 
மரபுள்‌ இவ்வகை உத்தியமைப்பைக்‌ 
காண இயலவில்லை. பாரதசக்திக்‌ 


காப்பியம்‌ கதை உருவக அமைப்பை 
உடையதாகக்‌ காணப்பெறுவது காப்‌ 
பிய வளர்ச்சியாகக்‌ கருதலாம்‌. 


. இவ்வாறான உருவகங்களுள்‌ 
ஒன்று, காப்பிய ஆசிரியரே சுத்தன்‌ - 
அவருடைய வரலாறே காப்பிய நிகழ்ச்சி 
கள்‌, என்று அமைந்திருப்பது. இக்‌ கருத்‌ 
தைக்‌ கவியோகி அவர்களே எழுதியும்‌, 
நேற்றும்‌ முன்னாளும்‌ நேரிற்‌ கூறியும்‌ 
வலுப்படுத்தியுள்ளனர்‌. மேலும்‌ இக்‌ 
காப்பியத்தின்‌ முன்னும்‌ பின்னும்‌ இடை 
யிலுமாக யோகியாரின்‌ அருளுருவப்‌ 
படங்கள்‌ பல அணி செய்வதும்‌? இதனை 
மெய்ப்பிக்கன்றன. இந்த அமைப்பு. 


தமிழ்க்காப்பிய முறையில்‌ காணப்‌ 
படாதது. யானறிந்தவரையில்‌, கவி 
யோகியார்தான்‌ இம்‌ மரபினைத்‌ தமி 
ழில்‌ தோற்றுவித்தவராகக்‌ காணப்படு 
கிறார்‌. 


இனி, இந்தக்‌ காப்பியம்‌ காட்டும்‌ 
பாவிகம்‌ நடைமுறைக்‌ கேற்றதா? 
இயலக்‌ கூடியதா என்ற ஐயம்‌ எழலாம்‌. 
காப்பியம்‌ காட்டும்‌ தீர்வு நடைமுறைப்‌ 
படுத்தக்‌ கூடியதாகவும்‌ இருக்கலாம்‌; 
இயலாததாகவும்‌ இருக்கலாம்‌. எப்படி 
இருக்க வேண்டுமோ அதனைச்‌ சொல்‌ 
வதும்‌ இலக்கியப்‌ பயன்தான்‌. எனவே 
இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ சூழ்நிலையில்‌ 
மானுட . இனத்திற்கு ஏற்பட்டுள்ள 
மாபெரும்‌ சிக்கலைத்‌ தீர்க்க இக்‌ காப்‌ 
பியம்‌ “இன்றுலக இன்னல்‌ மாற மனி 
தரின்‌ இதய மாற்றம்‌ ஒன்று நல்வழி'' 
(கெளரி விலாசப்‌ படலம்‌ அடிகள்‌ 
58-59) என்று தனி மனிதனின்‌ மனமாற்‌ 
றத்தை வழியாகக்‌ கூறுகிறது. 


சமயோக சாதனசித்தி பெற்ற பின்‌ 
னர்‌, தீயோர்‌ தம்‌ உள்‌ நாட்டுப்‌ போரின்‌ 
விளைவாகச்‌ சுத்தனைச்‌ சரணடைந்து 

்‌ அவர்களும்‌ யேோகசித்தியின்‌ மூலம்‌ 
வறுமையொழிந்து நாட்டைப்‌ பாதுகாக்‌ 
கின்றனர்‌ என்ற செய்தி காப்பியக்‌ கட்டுக்‌ 
கோப்பில்‌ செயல்‌ வடிவம்‌ பெறாமை 
யால்தான்‌ இத்தகைய ஐயங்கள்‌ ஏற்படு 


அடிக்குறிப்புக்கள்‌ 

1. பாரத சக்தி மகா காவியம்‌ (சென்னை: 
சுத்தானந்த நூலகம்‌, இரண்டாம்‌ விரிவாகச்‌ 
கப்‌ பதிப்பு, 1969). பக்‌ - 572-573. 


2, பாரத புண்ணிய பூமிப்‌ படலம்‌, அடிகள்‌ 
45-52, 61-08; சத்தியன்‌ அரசியற்‌ படலம்‌, 
அடிகள்‌ 9-12, 13-16, 25-28; புறப்பாட்‌ 

69-72, 


டுப்‌ படலம்‌, அடிகள்‌ 58-56, 


83 


கின்ற கலை முதிர்ச்சி செம்மையுறாத 
விடத்தும்‌ மானுட வினைநிகழ்ச்சிகள்‌ 
பற்றிய அடிமனப்‌ பார்வை அல்லது 
மனக்கண்‌ பார்வை (primordial imagin- 
ation) நிரம்பாதவிடத்தும்‌ இத்தகைய 
தொய்வு ஏற்படலாம்‌. பாவிகம்‌ செயற்‌ 
படுத்தப்படாமையினால்தான்‌ பாத்‌ 
திரப்‌ படைப்புக்களும்‌ - குறிப்பாகத்‌ 
தலைவனின்‌ படைப்பு - முழுமை பெறா 
மல்‌ அமைந்து விட்டது. 


எனினும்‌ இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ 
மானுட இனத்தை எதிர்நோக்கியிருக்‌ 
கும்‌ சிக்கல்களை இனம்‌ கண்டு பாவிகப்‌ 
படுத்திய அளவிலும்‌, காப்பிய நிலை 
மைக்கு இதனை உயர்த்திய அளவிலும்‌, 
தமிழ்க்‌ காப்பிய மரபின்‌ பெரும்பாலான 
புறமைச்‌ கூறுகளை நன்கு படைத்‌ 
துள்ள அளவிலும்‌ இக்‌ காப்பியம்‌ 
வெற்றி பெற்றுள்ளது எனக்‌ கருதலாம்‌. 
குறும்பூழ்‌ வேட்டுவன்‌ வெற்றிபெறுவ 
தைக்‌ காட்டிலும்‌, யானை வேட்டுவன்‌ 
வெறுங்கையோடு மீள்வது பெருமைக்‌ 
குரியது என்ற சங்க நோக்கும்‌, “கான 
முயலெய்த அம்பினில்‌ யானை பிழைத்த 
வேல்‌ ஏந்தல்‌ இனிது”, £உள்ளூவதெல்‌ 
லாம்‌ உயர்‌ வுள்ளல்‌, மற்றது தள்ளினும்‌ 
தள்ளாமை நீர்த்து' என்னும்‌ வள்ளுவர்‌ 
வாக்குகளும்‌ இம்முடிபினை அரண்‌ 
செய்யும்‌ எனக்‌ கருதலாம்‌. 


அடிகள்‌ 
மாயன்‌ 


91-94; 
161-164, 201-208, 593-596; 


இராமாயணப்‌ படலம்‌, 


வதைப்படலம்‌, அடிகள்‌ 8-76. 
3. தா. ஏ. ஞானமூர்த்தி, ““தமிழ்க்‌ காப்பியம்‌ 
களும்‌ பாரதசக்‌இ நடையும்‌; 
ப. மருதநாயகம்‌, “*பாரதசக்தி பாத்திரங்‌ 
களின்‌ தத்துவ அடிப்படைகள்‌; 
வை. சச்சிதானந்தன்‌, ““பாரதசக்‌இ மகா 
காவியத்தின்‌ காப்பிய நடை”, 


ட 


ம, 


இரொமதாஸ்‌ படலம்‌, 


இராம இருஷ்ணப்‌ 


ரிவாறிப்படலம்‌, 
இராமாயணப்‌ படலம்‌, 
படலம்‌, விவேகானந்தம்‌ படலம்‌, கண்ணன்‌ 


படலம்‌, மகாபாரதப்‌ படலம்‌, ருருகோலிந்தப்‌ 


படலம்‌, பிரதாபரிங்கப்‌ படலம்‌. 


காப்பியச்‌ ரிக்சுல்‌ - இந்தனைப்படலம்‌: அடி. 
41-149 சுந்த 
போர்‌ 


கள்‌, வாசகப்‌ படலம்‌, 


அடிகள்‌, 5-196; கார்த்திகைப்‌ 


84 


6. 


7. 


படலம்‌, அடிகள்‌ 141-175; போர்‌ கண்டு 


வருந்திச்‌ சாதன வழிதேடல்‌ - கருணைப்‌ 


படலம்‌, அடிகள்‌, 9-148, 


பொய்‌ வேடப்‌ படலம்‌; அடிகள்‌ 13-100; 
நிசாசரப்‌ படலம்‌; அடிகள்‌ 93-100; 


அசுரா லோசனைப்‌ படலம்‌; அடிகள்‌, 1-16. 


பாரத சக்தி மகா காவியம்‌ பக்‌, 365, 
632, 812,831, 978, 988. 


தமிழ்க்‌ கலை 


தமிழ்‌ 4, கலை 3, 8 


பாரத சக்தி மகாகாவியம்‌ பாத்திரங்களின்‌ உளவியல்‌ அடிப்படைகள்‌ 


ஏழு தோற்றமாய்ப்‌ பிறந்துலகினி 
லியங்கி 

வாழு மன்னுயிர்க்குலத்தினை 
வளர்த்திடுமிறைவி 

ஆழுறக்கம்‌ விட்டெழுந்தெலாம்‌ 
அழிந்ததை அறிந்து 

பாழுறக்கம்‌ விட்டெழுப்பினள்‌ 
பரமனைப்பரிந்தே. 


என்று மூலசச்தி விழித்தல்‌ பற்றிச்‌ 
சுத்தானந்தர்‌ பாரதசக்தி காவியத்தின்‌ 
இருட்டி.ப்‌ படலத்தில்‌ கூறுகிறார்‌. பாழு 
றக்கம்‌ விட்டு எழுந்து மானிட சக்தி 
யானது மூலசக்தியுடன்‌ இணைவதே 
இக்காவியத்தின்‌ அடிநாதம்‌ எனலாம்‌. 
இம்மூலசக்தியே சுத்த சக்தியாக உருக்‌ 
கொண்டு மனித வாழ்வை மேன்மைப்‌ 
படுத்தி முழுமை கொள்ள வைப்பது. 
எனவே தான்‌ இக்காவியத்தின்‌ தலை 
மைப்‌ பாத்திரங்களின்‌ பெயர்கள்‌ 
சுத்தன்‌ என்றும்‌ சக்தி என்றும்‌ அமைந்‌ 
துள்ளன. சக்தியின்‌ முதல்‌ பெயா்‌ 
கெளரி. சுத்தனின்‌ காதல்‌ வடிவாக 
இருந்த கெளரி போராட்டங்களில்‌ 
இறந்து போய்விடுறொள்‌. பின்னர்‌ 
சக்தியாக வடிவெடுக்கிறாள்‌. இந்தச்‌ 
சுத்தனும்‌ சக்தியுமே பாரதசக்தி; இவர்‌ 
களின்‌ வெற்றியைப்‌ பாடும்‌ ஆன்ம 
வீரக்‌ காப்பியமே பாரதசக்தி மகா 
காவியம்‌. 


து, சீனிச்சாமி 


இதனால்‌, இக்காப்பியத்தின்‌ ஆதா 
ரத்தில்‌ வலுவான தத்துவ வேர்கள்‌ 
அகன்று பரவியிருப்பதை உணர்ந்து 
கொள்ளலாம்‌. தத்துவங்களை மூலங்‌ 
கொண்டு நடைபெறும்‌ போராட்டங்‌ 
களே ஆன்ம வீரச்‌ செயல்களே - 
இக்காப்பியச்‌ செயல்கள்‌. பெருங்காப்‌ 
பியம்‌ (ஆங்லெத்தில்‌ 1iterary epic) 
எனப்படும்‌ சுவிதை வகையின்‌ தன்‌ 
மையே, வெறும்‌ வீரச்‌ செயல்‌ வெளிப்‌ 
பாடாக மட்டும்‌ இல்லாமல்‌ அவை 
ஆன்மிகத்‌ தத்துவ வேர்களைக்‌ கொண்‌ 
டிருப்பதுதான்‌. சைன, பெளத்த வோர்‌ 
கள்‌ சொண்டு தமிழில்‌ பல காப்பியங்‌ 
கள்‌ தோற்றியுள்ளன. சிலப்பதிகாரம்‌ 
சவசுசந்தாமணி, சூளாமணி, மணி 
மேகலை ஆகிய காப்பியங்கள்‌ வைதிக 
நெறிசாராத சமண-பெளத்தத்‌ தத்துவக்‌ 
காப்பியங்கள்‌. இவற்றை அடுத்து 
சைவம்‌, வைணவம்‌, அத்வைதம்‌, 
போன்ற பெரு நெறிகள்‌ “மேலோங்கித்‌ 
தோன்றிய பின்னணியில்‌ பெரும்‌ 
பேரரசுக்‌ காலத்தில்‌ பக்தியும்‌ அன்பும்‌ 
தருமமும்‌ கொண்ட பெருவாழ்வுபற்றிய 
வாழ்க்கைத்‌ தத்துவ வேர்களுடன்‌ 
கம்பன்‌ இராமாவதாரத்தை எழுதி 
னான்‌. மதப்பூசல்‌, ஆணவம்‌, சுயநலம்‌ 
இவற்றிற்கெதிராக ஒரே கடவுள்‌, 
அன்பு, அறம்‌, தியாகம்‌ ஆூயவற்றைப்‌ 
பாத்திரங்களில்‌ வார்த்துப்‌ போராட 


விட்டுத்‌ தீயதை அழிக்கும்‌ சக்தியைக்‌ 
கம்பனை காட்டினான, ஓடும்‌ செம்பொன்‌ 
நோக்குனைற தூய பக்தி 
பேராற்றலைச்‌ இத்தா ந்த 
தோரணை யில்‌ 


னும்‌ ஓக்க 
 நறியின்‌ 
வேர்களுடன்‌ காப்பியத்‌ 
சேக்கிழார்‌ காட்டினார்‌. தமிழில்‌ இவ்‌ 
வாறு தோன்றியுள்ள படைப்புக்கள்‌ 
மிருதி, 


வாழ்வினை முழுமையாகவும்‌, பிரம்‌ 
மாண்டமானதாகவும்‌, தத்துவத்துள்‌ 
பட்டதாகவும்‌ காட்டும்‌ இக்காப்பிய 
மரபானது விரிவான கலித்துவச்‌ சிந்த 
வெளிப்பாடாகும்‌. சிறுசிறு 
கவிதைகள்‌ எழுதுபவனும்‌ கவிஞன்‌ 
தான்‌, ஆயின, அகன்ற பரிமாணக்‌ 
காப்பியக்‌ கலிஞன்‌ காலங்காலமாக 
இயங்கிவரும்‌ மானிடவாழ்வின்‌ வலு 
வான சாரங்களை முழுப்பரிமாணத்‌ 
துடன்‌ உணர்ந்தவன்‌ இத்‌ 
தகைய கவிஞர்கள்‌ பலர்‌ தமிழகத்தில்‌ 
தோன்றியுள்ளனர்‌. இந்த அகன்ற 
பரிமாண மரபில்‌ வந்த கவிஞரே சுத்தா 
னந்த பாரதியார்‌. “பல நூற்றாண்டு 
களுக்குப்பின்‌ தமிழில்‌ தோன்‌ றிய 
காலியம்‌ உத்தம காவியம்‌' என்று வ. 
வே. ௬. ஐயர்‌ பாரதசக்தி மகாகாவியத்‌ 
தைப்‌ பற்றிக்‌ கூறியுள்ளது இது 
பற்றியதே ஆகும்‌, காப்பியங்கள்‌ பழைய 
காலத்திற்கே பொருந்தும்‌; இன்று 
பொருந்தாது என்று கருதுவாருமுண்டு. 
ஒரு காலத்தில்‌ தோனறிய எந்த இலக்‌ 
இய வகையும்‌ அடுத்த காலங்களில்‌ 
அப்படியே தொடர்வதில்லை. குறிப்‌ 
பிட்ட அந்த வகைமாதிரியின்‌ வீச்சு 
எல்லையை விரிவுபடுத்தியோ மாறுதல்‌ 
செய்துகொண்டோ புதியது இயங்கும்‌. 
சில இலக்கிய வகைகள்‌ நாளாவட்டத்‌ 
இல்‌ உதிர்ந்து போகலாம்‌. இதில்‌ ஒரே 
மாதிரியான பரிணாமச்‌ சூத்திரத்திற்கு 


னையின்‌ 


ஆவான்‌. 


86 


இடமில்லை. மனிதனின்‌ 
நிரந்தரத்‌ தன்மைகளுடன்‌ உள்ளூறத்‌ 
தொடர்பு கொண்டு இயங்கும்‌ இலக்கிய 
வகையானது எந்தக்‌ காலத்திலும்‌ 
உயிர்ப்பினைப்‌ பெறமுடியும்‌. மன்னர்‌ 
களின்‌ புகழ்‌ பாடும்‌ பரணி வகை 
உதிர்த்து போய்விட்டது. தோன்றிய 
காலத்தில்‌ இதற்சருந்த உயிர்ப்பு, இனி 
மீண்டும்‌ பழைய முறையில்‌ எழுதினால்‌ 
இருச்குமா என்பது ஐயமே. காரணம்‌ 
முடியரசு வாழ்க்கையோடு ஒன்றறக்‌ 
கலந்தது பரணி. இன்றோ, குடியரசு 
நிகழ்றெது. இந்தக்‌ காலமாற்றத்தால்‌ 
பரணி என்பது அதன்‌ பாணியில்‌ தனித்‌ 
துவமான இலக்கிய வீறுடன்பழங்காலத்‌ 
தில்‌ தோன்‌ றியதுபோலத்‌ தோன்ற முடி 
யாது, தோன்றினாலும்‌ அதன்‌ உயிர்ப்‌ 
பில்செயற்கையிருக்கவே செய்யும்‌. ஏனெ 
னில பரணியில்‌ கிடக்கும்‌ அனுபவங்கள்‌ 


ஆனா ல்‌ 


பழையவை. கால எல்லை கொண்டவை 
ஆனால்‌ மனித வாழ்க்கையே முழுமை 
யாகக்‌ கவனித்து வடிவமைக்கும்‌ காப்‌ 
பியக்‌ கவித்துவம்‌ காலங்கடந்து எந்தக்‌ 
காலத்திலும்‌ செயல்பட முடியும்‌. இக்‌ 
கவித்துவச்‌ செயல்பாடு பழைய காப்பிய 
முறையை அப்படியே பின்பற்றி நிகழ்‌ ' 
வதல்ல. இவ்விலக்கிய வகையின்‌ மாதிரி 
எல்லைகளை உள்வாங்கிக்‌ கொண்டு 
புதிய கால வீச்சுக்களின்‌ களத்தில்‌ 
முக்கால உணர்வுடன்‌ மேலும்‌ விரிவு 
பெற்று இயங்க முடியும்‌. மனிதனின்‌ 
அகம்‌-புறம்‌ ஆயெவற்றை மதிப்பிட்டு 
முடிவு கொள்ளும்‌ ஒரு தத்துவச்‌ சார்பு 
டன்‌ இக்கவிதை நிகழும்‌. பாரதசக்தி 
மகாகாவியமும்‌ மனிதனின்‌ அக-புறச்‌ 
சக்திகளையே மையமாகக்‌ கொண்டு 
இவற்றின்‌ முரண்களையும்‌ விளைவு 
களையும்‌ சுட்டிக்காட்டி இறுதியில்‌ 
மானிடத்தின்‌ முழுமையான விடுதலை 


நிலையை உணர்த்துகின்றது. இந்த 
அடிப்படைத்‌ தத்துவ விளக்கத்திற்‌ 
கேற்பவே காப்பியப்‌ பாத்திரங்கள்‌ 
படைக்கப்பட்டுள்ளன. 


இவ்வடிப்படைப்‌ பொதுத்‌ தன்மை 
காப்பியங்களில்‌ காணப்பட்டாலும்‌, 
ஓவ்வொரு காப்பியத்திற்கென்றும்‌ தனி 
உலகம்‌ உண்டு, பாரதசக்தியின்‌ உலகம்‌, 
முற்றிலும்‌ புதிய செயல்‌ நிகழும்‌ உலகம்‌, 
பழங்காப்பியங்களைப்‌ போல இது வீர 
மரபுக்‌ கதை அல்லது புராணக்‌ கதைக்‌ 
கட்டுமான உடல்‌ கொள்ளவில்லை. 
இதில்‌ அரசன்‌ சத்தியாரனும்‌ அவன்‌ 
மகன்‌ சுத்தனும்‌ அரசர்களாக வந்தாலும்‌ 
இக்கதையானது இருபதாம்‌ நூற்‌ 
றாண்டு உலகப்‌ பின்னணியில்‌ வாழ்ந்த 
இந்திய மக்களைப்‌ பற்றிய கதையாகும்‌, 
இரண்டு உலகப்‌ போர்கள்‌, இந்தி 
யாவின்‌ விடுதலை எழுச்சி, விடுதலை 
வேண்டாத அடிமை நிலை, பண்பாட்‌ 
டுச்‌ சீரழிவு ஆகிய நிலைகள்‌ இதன்‌ 
புறத்தளமாக உள்ளன. இத்தளப்‌ 
பின்னணியில்தான்‌ மனிதனின்‌ முழு 
மையான விடுதலைப்‌ போராட்டம்‌ 
காப்பியத்தின்‌ முக்கிய இயக்கமாக 
அமைந்துள்ளது. இப்போராட்டமானது 
முற்றிலும்‌ சத்த சுத்திப்‌ போராட்ட 
மாகவே உள்ளது. சித்த சுத்தியே 
யாவற்றையும்‌ மாற்றுறெது. இவ்வாறு 
சமகால வரலாறு, சிக்கல்கள்‌, போராட்‌ 
டங்கள்‌, தீர்வுகள்‌, தீர்வுக்கான சித்த 
சக்திகள்‌ - என அக-புற இழைகள்‌ 
ஒன்றில்‌ ஒன்று பின்னி அமைக்கப்பட்‌ 
டுள்ளன. இந்த இழைப்‌ பின்னல்களூடே 
செயல்படுபவரே பாரதசக்தியின்‌ மாந்தர்‌ 
கள்‌. எனவே, காவிய சாரத்தின்‌ அடிப்‌ 
படையில்‌ பார்க்கும்போது பாரதசக்தி 
யின்‌ பாத்திரப்‌ படைப்புக்கள்‌, கி. பி, 
7950 வரையுள்ள இந்தியச்‌ சூழ்நிலைத்‌ 
தளத்தில்‌ வைத்து நடைபெறும்‌ மனி 


97 


தீனின்‌ முழு விடுதலைக்கான இயக்கத்‌ 
தில்‌ பங்குபெறும்‌ இலட்சிய வடிவங்க 
ளாகவே அமைந்துள்ளன. இவ்வியக்கத்‌ 
தில்‌ பாத்திரங்கள்‌ பங்குபெறும்‌ போது 
வெற்றிக்கான போராட்டங்களில்‌ உள 
வியல்‌ போராட்டங்கள்‌ முக்கிய இடம்‌ 
பெறுகின்றன எனலாம்‌. 


முதலாவதாகக்‌ காப்பியப்‌ பாத்தி 
ரங்களின்‌ பெயர்களே மனவியல்பிற்‌ 
கேற்ப அமைந்துள்ளன.சுத்தன்‌ என்றால்‌ 
மனந்தூயன்‌; சக்தி என்றால்‌ தூய ௮௪ 
ஆற்றலின்‌ சக்தி; மோகி என்றால்‌ 
கட்டுக்‌ கடங்காத வரையறை பெறாத 
காம நெஞ்சம்‌; மாவலி என்றால்‌ ஆண 
வம்‌; அனலன்‌ என்றால்‌ அதிகார வெறி, 


காப்பியத்தின்‌ மேலடுக்கில்‌ ஒரு 
சுதை நட.ப்பதுபோல்‌ தோன்றுகிறது. 
உள்‌ அடுக்கில்‌ மனப்‌ போராட்டங்கள்‌ 
புதை வடிவாக இயங்குகின்றன, மேல 
டுக்குக்‌ கதை சமகாலத்‌ தேசிய, சில 
தனி மனிதரின்‌ வரலாறாகத்‌ தோன்று 
கிறது. உள்ளடுக்கோ இவ்வரலாற்றுச்‌ 
சிக்கல்களை மனச்சூழ்‌ போராட்டங்க 
ளாகக்‌ காட்டுகிறது. இவ்விரண்டின்‌ 
இணைவில்‌, கதை முடிவு பெறும்போது 
மனத்தின்‌ இயக்கம்‌ கொடூரங்களை 
உதறிவிட்டு யாவரும்‌ சமம்‌ எல்லாம்‌ 
இன்பம்‌, என்பதை நோக்கி மாறுதல்‌ 
பெறுகிறது. இவ்விணைவும்‌ மாறுதலும்‌ 
சிறந்த சுவித்துவ அமைப்பைப்‌ 
பெற்றுள்ளதா என்பது ஆராய்வதற்‌ 
குரியதே. 


சுத்தன்‌-சக்தி காதல்‌ சோகத்தில்‌ 
முடிகிறது. சுத்தனின்‌ சிற்றப்பனான 
கலியன்‌, அண்ணன்‌ சத்தியராசனின்‌ 
ஆட்சியைக்‌ கவர எண்ணு றான்‌. 
போராட்டம்‌ நிகழ்கிறது, கலியனின்‌ 
மனைவி மோதி. இவள்‌ தாவை நாட்டின்‌ 


மாவலியின்‌ தங்கை. 
ஏகாதிபத்திய 


ஆங்லை 


தலைவனான 
இந்த மா வலி ஆங்லெ 
ட » 0 7 

அறிகார வெறியின்‌ குறியீடு. 


நாகரிகம்‌ வந்ததால்‌ ஏற்பட்ட பண்‌ 


பாட்டுச்‌ சரிவின்‌ மின்னங்களுள்‌ 
ஒன்று மோ. கட்டுப்பாடற்ற மோக 


மும்‌ வேட்கையும்‌ மோக, இவற்றால்‌ 
சுத்தன்‌-கெளரி என்ற புனிதம்‌ அழி 
இறது, கெளரி தமிழ்ப்‌ பண்பாட்டின்‌, 
தமிழ்‌ இலக்கியச்‌ சாரமாசுக்‌ டைக்கும்‌ 
மென்மை மனத்தின்‌ குறியீடு. வழி 
வழியாக வரும்‌ இந்தியப்பண்பாட்டின்‌ 


மறந்த கூறுகளால்‌ உருவான சமூக 
மனமே சுத்தனும்‌ கெளரியும்‌. இச்சமூக 


மனம்‌, ஆங்கில ஏகாதிபத்திய இடை 
யிட்டால்‌ அழிகிறது. சுத்தன்‌ துறவு 
கொள்றொன்‌. இவ்வாறு பாரதத்தின்‌ 


பண்பாட்டு வரலாற்றில்‌ மாறுதல்‌ 
நிலைக்‌ காலக்‌ கட்டத்தை இப்பாத்திரப்‌ 
படைப்பின்‌ மேலடுக்கில்‌ காணுகின்‌ 


றோம்‌. இதன்‌ புதை வடிவமாக அமைந்‌ 
இருப்பது சுத்தானந்தர்‌ என்ற தனி 
நபரின்‌ மனமே. 


குடும்பப்‌ பந்தங்களினாலும்‌ உலக 
அவலங்களினாலும்‌ ஏதோ ஓர்‌ உள்‌ 
வேகம்‌ சுத்தானந்தரை இளமையிலேயே 
துறவினை நாடவைத்தது. இளமையில்‌ 


சுத்தானந்தர்‌ இன்ப உணர்ச்சியை 
அறியாதவரல்ல. இதன்‌ போராட்டங்‌ 
களை அவருடைய சுய சரிதையான 


ஆத்ம சோதனை என்ற நூலில்‌ விரி 
வாகக்‌ காணலாம்‌. “இன்பத்‌ தொல்‌ 
லைக்கு மனம்‌ ஆளாகும்‌ போதெல்லாம்‌ 
உண்ணாமல்‌ பட்டினி கடப்பேன்‌' எனக்‌ 
கூறுவார்‌ சுத்தானந்தர்‌. இப்பயிற்சி 
யோடு உணவுக்‌ கட்டுப்பாடும்‌ அவர்‌ 
மனத்தில்‌ துறவினை ஏற்படுத்தின .இதன்‌ 
அடுத்த விளைவு பொது நலத்திற்காகச்‌ 
செயல்படுவது என்ற கர்ம யோகம்‌. 


88 


இளமையில்‌ சுத்தானந்தர்‌ பணிபுரிந்த 
இடங்களிலெல்லாம்‌ ஓர்‌ இலட்சிய வேட்‌ 
கை கொண்ட நவீன கதா நாயகனுக்‌ 
குரிய முறையில்‌ தொண்டு புரிவதில்‌ 
அவர்‌ ஈடுபட்டிருந்ததை அவருடைய சுய 
கரிதை மூலம்‌ காணலாம்‌. இந்தக்‌ கர்ம 
யோகத்தின்‌ விரிவான காவியஅமைப்பே, 
கெளரி இறந்தபின்‌ சுத்தனும்‌ - சக்தி 
யுமாக ஆணவத்தையும்‌ அதிகார வெறி 
யையும்‌ மாற்றி அமைக்கும்‌ செயல்‌. 
எனவே, சுத்தானந்தர்‌ மனம்‌ சென்றது 
போலக்‌ காப்பியம்‌ இயங்குவதையும்‌ 
இன்னொரு அடுக்காகப்‌ புதை நிலையில்‌ 
காணலாம்‌. ஆனாலும்‌ இந்த அடுக்கு 
கள்‌ கவித்துவ இணைவு கொள்வதில்‌ 
செயற்கைத்தன்மை தோன்றாமலில்லை. 


சுத்தானந்தர்‌ கிறித்தவத்‌ தத்துவத்‌ 
தில்‌ மனம்‌ கலந்திருந்தார்‌. முஸ்லீம்‌ 
களின்‌ தொழுகையைக்‌ கண்டு இந்துக்‌ 
களிடம்‌ இப்படிப்பட்ட அமைதியான 
தொழுகை இல்லையே என எண்‌ 
ணினார்‌. மெக்கா சென்றார்‌. எந்த 
ஒரு மடத்துடனோ ஆதனத்துடனோ 
இணைந்து நிறுவனத்‌ தன்மை பெற்று 


சமுதாயத்தில்‌ ஆதிக்கம்‌ செலுத்தும்‌ 
சக்தியுடன்‌ கலந்துகொண்டு ஒரு 
பழைய பிராமணனாக இவரால்‌ 


இருக்க முடியவில்லை. ஏதோ ஒரு தத்து 
வப்‌ புதிருக்கான தேடல்‌ இவர்‌ வாழ்க்கை 


முழுதும்‌ உடைக்கிறது. இதன்‌ விரி 
வான காப்பிய வடிவாகவே சாதன 
காண்டம்‌ முழுதும்‌ அமைந்துள்ளது. 


பல மதத்‌ தத்துவத்தையும்‌ அறிந்து 
அவற்றின்‌ சக்திகளை உள்ளடக்கிய 
ஓர்‌ சமரச ஆன்மிக சக்தியாகச்‌ சுத்தனின்‌ 
சக்தி உருவாகிறது. இது சுத்தானந்தர்‌ 
என்ற தவயோகியின்‌ முதிர்ந்த மன 
நிலையேயாகும்‌. சுத்தன்‌ என்ற காவியத்‌ 
தலைவன்‌ உண்மையைத்‌ தேடிப்‌ புறப்‌ 


படுகிறான்‌, சீவக சிந்தாமணியில்‌ சிவ 
கன்‌ புறப்பட்டது போல, அவனுடைய 
பயணத்தில்‌ முதலிலேயே காம புரிப்‌ 
படலம்‌ இடம்‌ பெறுகிறது, 


“முன்‌ செல்‌ என்றுள்ளம்‌ தூண்ட 
முழுநிலா நிசியில்‌ ஐயன்‌ 

பின்‌ செலும்‌ பா ர்வையின்றிப்‌ 
பெரியபோர்‌ வீரன்போலே 
மின்செலும்‌ வேகங்கொண்டு வீர 
மாப்‌ புரவியேறிப்‌ 

பொன்செய்த வாழ்வை நீத்துப்‌ 
போயினன்‌ அவன்பின்‌ போவோம்‌? 


எனச்‌ சாதன காண்டத்தின்‌ காமபுரிப்‌ 
படலத்தைத்‌ தொடங்குவார்‌ சுவியோகி, 
இக்காமபுரி மாந்தர்களைப்‌ பற்றிக்‌ 
கூறும்போது 


“தன்னறி விழிக்குமட்டுந்‌ தாமதத்‌ 
கள்ளை உண்டு 

பொன்னையும்‌ பெய்து, மாயப்‌ 
பொய்நகை வீசி யீர்க்கும்‌ 
மின்னிடை யார்கைகோத்து வெறி 
யெழப்‌ பாடியா டி 

உன்னத மதிழ்ச்சியிஃ தென்றுளறு 
வார்‌ கிளர்ச்சி கொண்டே 
வயதினை மினுக்கினாலே வஞ்ச 
மாய்‌ மறைத்து, நீளச்‌ 

கயல்‌ விழி வலைவிரித்துக்‌ கனிநகை 
மாயங்காட்டிப்‌ 

பயல்களை வசப்படுத்திப்‌ பணம்‌ 
பலஉறிஞ்சும்‌ பேய்கள்‌ 

வியனுறக்‌ கொழுத்தகாம வெறி 
யரின்‌ ஊரிதம்மா”” 
இப்பாடல்களில்‌ மின்னிடை, கயல்விழி, 
வியனுற என்பன போன்ற பழஞ்‌ சொற்‌ 
கள்‌ இடம்‌ பெற்றுப்‌ பழைய யாப்பு 
மரபில்‌ இருந்தாலும்‌ இதனூடே காம 
வெறியின்‌ அருவருப்பைக்‌ காணலாம்‌. 
காமி-வாமி என்ற மனப்பேய்கள்‌ ஏசிக்‌ 


89. 


கொள்ளும்போது 
அருவருப்பு 
இருப்பதைக்‌ காணலாம்‌. 
யிடம்‌ கூறுகிறாள்‌. 


காம வெறியின்‌ 
கொடுூரத்தன்மைய [டன்‌ 
காமி வாமி 


“சாமியாம்‌ சக்தியாம்‌ சாதனச்‌ 
கோயிலாம்‌ 
கதவை அடைத்துக்‌ கள்ளத்‌ தன 
மாய்ப்‌ 

புழுதியில்‌ விழுந்து புரளும்‌ மட்டும்‌ 
போதை போட்டுப்‌ புந்தி மயங்டெ 
உடன்‌ பிறந்தோரையும்‌ உளங்‌ 
கொண்டணைவீர்‌. 


இந்தப்போலி இழவுகளின்றி 

வேசிதாசர்‌ பேசியபடியே 

பூத உடலே பொருளென நம்பி 

உடலின்பத்தைக்‌ கடனெனப்‌ 

பேணி 

உள்ளமட்டும்‌ கள்ளமில்லாது 

போகப்புசிக்கும்‌ யோகம்‌ எம்மதே'' 
என்கிறாள்‌ 


காமி, வாமி தாந்திர யோகத்தின்‌ 
சின்னமாகவும்‌ காமி வெறும்‌ பூதவாதத்‌ 
தின்‌ சின்னமாகவும்‌ படைக்கப்பட்டுள்‌ 
ளனர்‌. ஆயினும்‌ இப்பாத்திரப்‌ படைப்‌ 
பில்‌ வெறும்‌ உலோகாயதம்‌ சார்ந்த 
வக்கிர மனமே உள்ளீடாக இருப்பதைக்‌ 
காணலாம்‌, இக்காமி-வாமிகள்‌ சுத்த 
னைத்‌ தழுவத்‌ துடிக்கின்றன. சுத்தனோ 
விலகிச்‌ சென்று, காமபுரி மக்களிடம்‌ 
அறமுரைக்கிறான்‌. அவன்‌ அறத்தைச்‌ 
கேட்டதும்‌ மக்கள்‌ மாறிவிடுகன்றனர்‌. 


“சூத்தனிவ்வாறு சொல்லிய 


சொற்கள்‌ 

பலபேர்‌ நெஞ்சிற்பளிச்‌ செனப்பட்‌ 
டதும்‌ 

இதுவே தலமெனப்‌ பொதுசன 
முணர்ந்து 


நல்‌ வழிகாட்டி. நடத்திட வந்த 
குருவே. உன்னைக்‌ கும்பிடுகின்‌ 

றோம்‌ 
என்றனர்‌”? 


என்பார்‌ கவியோட, காமபுரியே மாறி 
லிடுிறது. இதனால்‌ கல்வூரில்‌ மழை 
பொழிரிறது. இதற்குப்‌ பிறகு புத்த 
புரிக்குப்‌ புறப்படுகிறான்‌ சுத்தன்‌. 


சுத்தமான ஒழுக்கமில்லாத பேய்‌ 
மன உலகம்‌ மாறுது. இது சுத்தானந்‌ 
தரின்‌ மனப்‌ பக்குவ நிலையின்‌ மாறு 
தலை அடிப்படையாகக்‌ கொண்டதே 
எனலாம்‌. ஆயின்‌, அறிவுரைகளைக்‌ 
கேட்டதும்‌ பளிச்சென” மச்கள்‌ மனம்‌ 
மாறிவிடுகிறது. இது கவியோகியின்‌ 
கனவுலகமே. ஒருவகையான சுய 
நிறைவே. ஆனால்‌ இதனை மனக்‌ குழப்‌ 
பங்களினாலோ அல்லது பிறழ்வு மன 
நிலைகளினாலோ, கவிஞன்‌ தன்னைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்ள நினைக்கும்‌ 
ஓர்‌ ஆசை நிறைவேற்றமே எனக்‌ 
கொள்ள முடியாது, உளப்பகுப்பு ஆய்வு 
முறையில்‌ சுத்தானந்தரை ஆய்வது 
பொருந்தாது. கலை என்பதே ஒரு தற்‌ 
பாதுகாப்பு (fence) என்ற கருத்தும்‌ 
உண்டு. இக்கருத்துக்களுக்கெல்லாம்‌ 
சுத்தானந்தர்‌ எந்த அளவு பொருந்து 
வார்‌ என்று கூறமுடியாது. சாதாரண 
மான, பொதுவான, மரபான இலட்‌ 


சிய மனநிலையையே சுத்தானந்தர்‌ 
வெளிப்படுத்துபிறார்‌. 
ஓட்டுமொத்தமாகப்‌ பார்க்கும்‌ 


போது யாவும்‌ மனம்‌ மாறி விடும்‌ 
நிலையையே காண்கிறோம்‌. மாவலி 
என்ற ஐரோப்பியப்‌ பண்பாட்டு மனம்‌ 
இந்தியச்‌ சமூக மனத்துடன்‌ கலந்து 
விடுகிறது. இட்லரின்‌ பாச வெறியின்‌ 
குறியீடாகப்‌ படைக்கப்பட்டிருக்கும்‌ 


90 


அனலனும்‌ மனம்‌ மாறிவிடுகிறான்‌. 
சுத்தனின்‌ யோக சக்தியே இவ்வாறு 
மாற்றிவிடுனெறது. ஒழுக்க 
மற்ற தன்‌ மனைவியைக்‌ கொன்றுவிடு 


கலியன்‌ 


கிறான்‌. மோகி மனம்‌ மாறவில்லை; 
கொல்லப்படுகிறாள்‌. தர்மங்களுக்குட்‌ 
படாத, தகாத முறையிலும்‌ மனம்‌ 


போலவும்‌ இயங்கும்‌ காமவேட்கையின்‌ 
மீது சுத்தானந்தரின்‌ மனத்தில்‌ ஆழப்‌ 
பதிந்திருக்கும்‌ அருவருப்பு மோகியிடத்து 
வன்முறையை ஏற்படுத்துகிறது, இப்‌ 
படைப்பிலும்‌ கூடப்‌ படைப்பாளனுக்கு 
சுய நிறைவு ஏற்படலாம்‌. ஆயினும்‌ 
புதை நிலையில்‌ இது தோன்றினாலும்‌ 
காவிய அக அடுக்குகளின்‌ இணை 
வினால்‌ இது ஒரு மானிடப்‌ பொதுத்‌ 
தளத்‌ தன்மைக்கு வர முயல்கிறது.நவீன 
விஞ்ஞானக்‌ கருவிகளால்‌ உலகை 
ஆதிக்கஞ்‌ செலுத்தி, பண்பாட்டைச்‌ 
சீரழித்த இட்லரின்‌ பாசிசத்தை மேல்‌ 
அடுக்கு நிலையில்‌ காட்டும்‌ கவியோகி, 
இதற்கெதிரான சுத்தனின்‌ தொண்டர்‌ 
சங்கம்‌ யோகசக்தி மூலம்‌ மனம்‌ மாற்று 
வதாகக்‌ காட்டுகிறது. தூய, உருவ வழி 
பாடற்ற, இறை உணர்வு, மன ஒருமை, 
உடல்‌ திண்மை, சிந்தனைத்‌ தெளிவு, 
தீரம்‌ ஆதியவற்றுக்கான நடைமுறைப்‌ 
பயிற்சிகளாகவே யோக சக்தி காட்டப்‌ 


படுகிறது. இது, இலட்சியயியல்‌ 
கொண்ட மரபுரிதியான அணுகு 
முறையேயாகும்‌. 

கொடூர மனங்களின்‌ வெளிப்‌ 


பாடே கொடூர யுத்தங்கள்‌; யோக சித்தி 
மனம்‌ பெறும்போது அவை இயல்பாக 
மாறிவிடுகின்‌ றன. இம்மாற்றத்தை 
ஒன்றில்‌, பிறிதொன்று ஏற்படுத்துவ 
தாகக்‌ கவியோகி காட்டினாலும்‌, மனத்‌ 
தின்‌, மனித நேய உணர்வு பெருகிய 
மாற்றத்தைக்‌ காட்டும்‌ உருவகமே இப்‌ 


பாத்திரங்களின்‌ போராட்டங்கள்‌ எனக்‌ 
கொள்ளலாம்‌. இப்போராட்டங்கள்‌ 
உள்ளடுக்குகளில்‌ உணர்ச்சியின்‌ ஆழ்ந்த 
இழைகள்‌ பெற்றிராததால்‌ கவித்துவப்‌ 
பொதிவு என்பது குறைவுபட்டே 
உள்ளது என்பதில்‌ ஐயமில்லை, சீர்‌ 
திருத்தம்‌, நீதி, தத்துவம்‌ ஆகிய நவிற்சி 
கள்‌ தூக்கலாக உள்ளன. 


இவ்வாறாக, பாரத சக்தியின்‌ தய 
பாத்திரங்களின்‌ அடிப்படைகள்‌ மானி 
டரின்‌ கட்டுப்பாடற்ற மன இயல்‌ சம 
காலச்‌ சமூக மனமுரண்‌ பாடுகள்‌, அதி 
கார ஆணவ வெறியாட்டங்கள்‌, ஆகிய 
அகநிலைக்‌ கொடூரங்களைத்‌ தளமாகக்‌ 
கொண்டுள்ளன. இவற்றினை அழிக்கும்‌ 
நல்ல பாத்திரங்களின்‌ அடிப்படைகள்‌ 
மனக்கட்டுப்பாடும்‌ வீரியமும்‌ ஒருமையும்‌ 
கலந்த மானிட சக்தித்தளத்தில்‌ வேர்‌ 
கொண்டுள்ளன. இவற்றின்‌ போராட்‌ 
டம்‌ காலங்காலமாக மனித குலம்‌ 
அனுபவிக்கும்‌ போராட்டமே. இக்காவி 
யத்தில்‌ வெற்றி கிடைத்தாலும்‌ அது 
வெற்றிக்கனவுதான்‌. ஆனால்‌ இக்‌ 
கனவு சுய நிறைவுக்கான பகற்‌ கன 


91 


வல்ல, போலித்தனமற்ற துறவு மனத்‌ 
இன்‌ ஆத்மார்த்தமான அனுபவங்களின்‌ 
இலட்சியவடிவத்‌ திரட்சியே எனலாம்‌, 
முழுமையாகவே இத்துறவுச்‌ சக்தி 
படைப்பாளியின்‌ மனத்தில்‌ வேர்‌ 
கொண்டுவிட்டதாலும்‌, அதன்‌ போக்கி 
லேயே உலகில்‌ நன்மை ஏற்பட வேண்‌ 
டும்‌ என்று நினைப்பதாலும்‌ இக்காவியத்‌ 
தின்‌ அடி.ப்படையும்‌ கதையின்‌ அடுக்கு 
களும்‌ தத்துவ இழையோடேயே முதன்‌ 
மையாக இணைந்து இயங்குகின்றன. 
எனவே, உணர்வடுக்குகளை உள்ளடுக்கு 
களாகக்‌ கொண்டுள்ள சிலப்பதிகாரம்‌ 
கம்பராமாயணம்‌ ஆதிய காப்பியங்‌ 
களின்‌ வரிசையில்‌ இதை வைக்க முடி 
யாதுதான்‌. இவற்றில்‌ நாடகப்‌ பரி 
மாணமும்‌ தன்னுணர்வுப்‌ பரிமாணமும்‌ 
மிகுந்திருக்கும்‌. ஆனால்‌ மணிமேகலை, 
சூளாமணி, பெரிய புராணம்‌, போன்ற 
நூல்களின்‌ வரிசையில்‌ இதனை வைக்‌ 
கலாம்‌, ஏனெனில்‌, அவற்றின்‌ ஆசிரியர்‌ 
களைப்‌ போலவே கவியோகியும்‌ தத்துவ 
விரிவு வடிவில்‌ காவியக்‌ கட்டுமான த்தை 
அமைத்துள்ளார்‌. 


தமிழ்க்‌ கலை 
தமிழ்‌ 4, கலை டர 


காவியங்கள்‌ தோன்றும்‌ காலம்‌ 
மலையேறிவிட்டது என்ற கருத்து பரவ 
லாக இருந்தபோது வெளியான நூல்‌ 
பாரத சக்தி' மகா காலியம்‌. காலியத்‌ 
இற்கு ஒரு திட்டவட்டமான உருவம்‌ 
உண்டு, அதனுடைய உட்பொருள்‌, 
நடை முதலிய அமிசங்கள்‌ பற்றியும்‌ 
கூட இலக்கண மரபு தெளிவாக இருக்‌ 
இறது.மேலை நாட்டுக்‌ காலியங்களுக்கும்‌ 
இந்தியக்‌ காலியங்களுக்கும்‌ இடையில்‌, 
இறை வணக்கம்‌, காவியங்காட்டும்‌ அற 
நெறிபற்றிய விளக்கம்‌ முதலிய அமைப்பு 
விவரங்களில்‌ அடிப்படையான வித்தியா 
சம்‌ இல்லை. மரபு காரணமாக நாட்டுப்‌ 
படலம்‌, நகரப்படலம்‌ முதலிய பகுதிகள்‌ 
நமது காவியங்களில்‌ தனித்தனியாகப்‌ 
பிரித்து வர்ணிக்கப்‌ படுகின்றன. ஜெர்‌ 
மன்‌, இத்தாலிய, கிரேக்க, ஆங்கிலக்‌ 
காவியங்களில்‌ அவ்வாறு இல்லை. கண்‌ 
வர்ணனை இருக்கிறது. ஆனால்‌ அது 
தனித்தெடுத்து விவரிக்கப்டுவதில்லை. 
உள்ளடக்கம்‌ பற்றிக்‌ கூறுகையில்‌, முனி 
வர்களைப்‌ போன்ற உள்ளப்பாங்கு 
கொண்டவர்களே காவியம்‌ எழுதத்‌ 
தகுதி பெற்றவர்கள்‌ (நான்ரிஷ்‌ குருதே 
காலியம்‌)என்ற இந்திய முது மொழி என்‌ 
நினைவுக்கு வருிறது.முனிவர்களும்‌,மரபு 
களும்‌ மதிப்பிழந்து கொண்டுவரும்‌ இக்‌ 
காலத்தில்‌, *இனி புதிதாகக்‌ காவியத்தைக்‌ 
காணப்‌ போகிறோமா?” என்ற அவ 


பாரத சக்தி' மகாகாவியம்‌ மதிப்பீடு 


92 


பி. வி. சுப்பிரமணியம்‌ 


நம்பிக்கை தோன்றுவது இயற்கையே 
அல்லவா 

வ.வே.சு. அய்யர்‌ இந்நூலைப்‌ 
பற்றிக்‌ கூறுகையில்‌, *'சுத்தானந்தர்‌ 
தமது வாழ்வையே உருக்கி இக்காவிய 
மாக வார்த்திருப்பதாகக்‌ கூறுவது உண்‌ 
மையே, இது அவருடைய வாழ்வே என்‌ 
பதை நான்‌ பக்கத்திலிருந்து இனம்‌ தின 
மும்‌ அறிகிறேன்‌?” என்று சொல்லி 
யிருக்கிறார்‌. ஆன்மசக்தியை உயர்த்திக்‌ 
கொள்வதன்‌ மூலம்‌, மனிதன்‌ தனது 
பரிணாம வளர்ச்சியில்‌ மேல்‌ நிலைக்கு 
உயருகறான்‌ என்பதுதான்‌ இக்காவி 
யத்தின்‌ மையக்‌ கருத்து. ஆன்ம யோகம்‌ 
பாரத நாட்டின்‌ தனிப்‌ பெரும்‌ சொத்து 
ஆகையால்‌ ஆன்ம சக்தியைப்‌ பாரத 
சக்தி என்று குறிப்பிடுவது பொருத்த 
மாகவே இருக்கிறது. 

இக்காவியத்திலுள்ள ஐந்து காண்டங்‌ 
களும்‌ மனித குல வளர்ச்சியில்‌ ஐந்து 
நிலைகளைக்‌ காட்டுவதாக நூலாசிரியர்‌ 
கூறுகிறார்‌. “கஞ்சியே தேடி, காரிகையா 
ரின்‌ கலவையே சுகம்‌ என்று' உடற்‌ 
தேவைகளைத்‌ திருப்தி செய்து கொள்வ 
துடன்‌ நின்று விடுவது விலங்குமனித 
நிலை. *கற்பன கற்று, மதிப்பொலி 
வுடனே மனை நலம்‌ காத்து, பொரு 
ளைச்‌ சேர்த்து பொது நலம்‌ செய்பவன்‌” 
மானிட மனிதன்‌. அதைக்‌ கடந்து, 


“கலையும்‌ வீரமும்‌ காட்டிப்‌ புகழ்சேர்‌ 
செயற்கரும்‌ செயல்கள்‌ புரிபவன்‌ 
ஆவான்‌.” அவன்‌ வீரமனிதன்‌. பிறகு 
அறிவுக்கு அறிவாம்‌ பரம்‌ பொருளை 
உளத்தில்‌ பொலிவுறக்‌ கண்டு, அனைத்‌ 
தும்‌ அது வென்று அறிந்தன்புடனே 
அருட்சுடர்‌ பரப்பும்‌' யோக மனிதன்‌. 
இந்‌ நான்கு மட்டங்களையும்‌ தாண்டி 
“துரிய நிலையில்‌ பரம்‌ பொருள்கூடி. 
உலக நலனுக்காக வாழ்பவன்‌ தேவ 
மனிதன்‌. இந்த ஐந்து மட்டங்களிலும்‌ 
உள்ள கதை மாந்தரைப்‌ “பாரத சக்தி” 
நூலில்‌ நாம்‌ சந்திக்கிறோம்‌. 


சித்தி நாட்டை ஆளும்‌ சத்திய 
மன்னருடைய புதல்வன்‌ சுத்தன்‌, கலை, 
அரசியல்‌ சாத்திரங்களை முறையாகப்‌ 
பயின்று, பிறகு உலக அனுபவம்‌ பெறும்‌ 
நோக்கத்துடன்‌ புண்ணிய பூமியில்‌ 
சுற்றுப்‌ பிரயாணம்‌ செய்கிறான்‌.அவன்‌ 
பஞ்சவடி வந்து, அங்குச்‌ சாந்தி முனிவர்‌ 
ஆசரமத்தில்‌ தங்கி இருக்கும்‌ போது, 
அவருடைய மகள்‌ கெளரியைப்‌ பார்த்து, 
அவள்மீது காதல்‌ கொள்ளுகிறான்‌. 
கெளரிக்கும்‌ சுத்தனுக்கும்‌ சத்தியமன்னர்‌ 
பிறகு திருமணம்‌ செய்து வைக்கிறார்‌. 
மேலும்‌, எஞ்சிய தமது வாழ்நாளை 
யோக வாழ்வில்‌ கழிக்க விரும்பி, சுத்த 
னுக்கு முடிசூட்டி, ஆட்சிப்‌ பொறுப்‌ 
பையும்‌ அவனிடம்‌ ஒப்படைக்கிறார்‌. 


இந்‌ நூலில்‌ மற்றொரு பகுதியில்‌, 
இமயமலையையும்‌ அதன்‌ சுற்றுப்‌ புறங்‌ 
களையும்‌ நுணுக்கமாக விவரிக்கும்‌ 
ஆசிரியர்‌, “இக்‌ காட்சியைச்‌ சொல்ல 
கம்பன்‌ வேண்டுமே” என்று கூறும்‌ வரி 
யொன்று வருகிறது. காப்பியத்தின்‌ பல 
பகுதிகள்‌ கம்பனை எதிரொலிக்கின்‌ றன. 
“வரம்பெலாம்‌ முத்தம்‌, தத்தும்‌ மடை 
எலாம்‌ பணிலம்‌' என்று எழுதிய அதே 
கை, மீண்டும்‌ “வரை எலாம்‌ முனிவர்‌ 


93 


கூட்டம்‌, வனமெலாம்‌ குரு குலங்கள்‌, 
திசை எலாம்‌ திருவின்‌ காட்சி, கரை 
எலாம்‌ செல்வக்‌ குப்பை" என்று எழுது 
கிறதோ என்று தோன்றுகிறது. இந்தப்‌ 
புண்ணிய பூமி எது?'இந்தியா, அதாவது 
பாரத்‌' என்று நமது அரசியல்‌ சட்டம்‌ 
சொல்லுகிற அதே பூமிதானா? வரை 
களில்‌ முனிவர்‌ கூட்டத்தையும்‌ வனங்‌ 
களில்‌ குருகுலங்களையும்‌ நாம்‌ காண 
முடியவில்லையே? திசை எலாம்‌ தரித்‌ 
திரக்‌ காட்சிகள்தானே தென்படுகின்‌ 
றன? இவ்வகைக்‌ குழப்பங்களுக்கிடை 
யில்‌, அடுத்த வரிக்கு வரும்போது “கரை 
எலாம்‌ செல்வக்‌ குப்பை” என்ற அற்புத 
மான வார்த்தைக்‌ கோவை நம்மைத்‌ 
தூக்கிவாரிப்‌ போடுகிறது, “செல்வச்‌ 
குப்பை' என்ற வார்த்தைக்‌ கோவைக்கு 
மட்டும்‌-ஓர்‌ இலட்சம்‌ அல்ல-அட்சரலட்‌ 
சம்‌ பரிசு கொடுக்கலாமென்ற உற்‌ 
சாகம்‌ மேலிடுகிறது. 


பிரபஞ்சத்‌ தோற்றத்திற்கு முன்‌ 
நடக்கும்‌ நிகழ்ச்சிகளை “பாரத சக்தி” 
தவிர வேறு எந்தக்‌ காவியத்திலும்‌ 
படித்த நினைவு எனக்கு இல்லை. பஞ்ச 
பூதங்கள்‌ பிரிந்து, வெறுமை படர்ந்த 
பயங்கர நிலையுடன்‌ இக்காவியம்‌ 
ஆரம்பமாகிறது. பிரபஞ்ச ஆக்கத்திற்‌ 
குப்‌ பிறகு அழிவும்‌, அழிவுக்குப்‌ பிறகு 
ஆக்கமும, ஆக்கம்‌-அழிவு ஆகிய இரண்‌ 
டிற்கும்‌ இடையில்‌ ஒரு வெறுமையும்‌ 
உண்டு என்று தாந்திரிக அடிப்படையில்‌ 
எழுந்த காஷ்மீர சைவத்‌ தத்துவம்‌ கூறு 
வது உண்மைதான்‌.ஆனால பாரத சக்தி 
காரியம்‌ வெறும்‌ தாந்திரிக விளக்க 
மாகவோ, வாசுகுப்தரின்‌ சிவ சூத்திரத்‌ 
திற்கு விரிவுரையாகவோ ஆகிவிடாமல்‌, 
சிறப்பு மிக்க இலக்கியப்‌ படைப்பாக 
அமைந்திருக்கிறது. 


இவ்வுலகில்‌ மனிதனை உயர்த்தும்‌ 


உதாரணம்‌ 
கலியன்‌ 


சக்இகளுக்கு 
அனலன்‌, 


தெய்விக 
சுத்தன்‌. மாவலி, 
போன்றவர்கள்‌ தீய சக்திகளின்‌ உரு 
வகம்‌, பிரளயத்திற்குப்‌ பிறகு சிவசக்தி 
மின்‌ பேரருளால்‌ தோன்றும்‌ புத்துல 
இல்‌, இய சக்திகள்‌ எங்கிருந்து வந்து 
முளைக்கின்றன. பாவம்‌ என்பது என்‌ ன? 
அது எப்படித்‌ தோன்றியது? “பாரத 
சரி” ஆன்மிகப்‌ பொருளை மையமாக 
வைத்து எழுந்துள்ள ஓரு காவியமாகை 
யாலும்‌, எழுதுபவர்‌ ஒரு யோகி என்ப 
காலும்‌ இந்தமுக்யெமாள பிரச்சினைக்கு 
விடைகாண முயற்ித்திருந்தால்‌, மிகப்‌' 
பயனுள்ளதாக இருக்கும்‌. ஒரு புத்தகத்‌ 
தில்‌ என்ன இருக்கிறது என்பதை 
வைத்து அதை மதிப்பீடு செய்ய வேண்‌ 
டுமே தலிர, என்ன இல்லை, என்று 
சொல்லிக்‌ கொண்டிருப்பது போகாத 
ஊருக்கு வழிதேடும்‌ வேலைதான்‌ என்‌ 
பது எனக்குத்‌ தெரியும்‌, ஆனால்‌ கிறித்‌ 
துவத்‌ தத்துவத்தில்‌ இதை “ஆதிபாவக்‌ 
கருத்து” (the concept of original sin) 


என்று பூசி மெழுகிவிடுகிறார்கள்‌. சுத்‌ 
தானந்தரைப்‌ போன்றவர்கள்‌ தமது 


யோக அனுபவ வாயிலாக இதற்குக்‌ 
கனமான, நிச்சயமான, ஒரு விடைகாண 
முடியுமென்று தோன்றியதால்‌ அதைப்‌ 
பற்றி கேட்கத்‌ தோன்றிற்று, 


சுத்தனைப்‌ பஞ்ச வடி.யிலேயே ஒழித்‌ 
துக்கட்டிட இரகசியமாக முயற்சித்த 
கலியன்‌, பிறகு நேரடியாகவே சித்தி 
நாட்டின்‌ மீதுபடையெடுத்து வருகிறான்‌. 
அவனைச்‌ சந்திக்க சுத்தன்‌ புறப்பட்‌ 
டுக்‌ கொண்டிருக்கையில்‌, போர்க்களத்‌ 
தற்குத்‌ தானும்‌ வர அனுமதிக்கவேண்டு 
மென்று கெளரி கேட்றொள்‌. போரில்‌ 
நேரடியாகப்‌ பங்கு கொண்ட ஜோன்‌ 
ஆப்‌ ஆர்க்‌, பொடீசியா, ஜான்‌ரொணி 
போன்ற வீராங்கனைகளின்‌ உதாரணங்‌ 


4. 


களைக்‌ காட்டி. அனுமதி கேட்கிறாள்‌. 
அவளுடைய உயிருக்கே ஆபத்துவர 
லாமென்று கணவன்‌ எச்சரிக்கை செய்‌ 
கிறான்‌. அதற்குப்‌ பதிலளிக்கும்‌ கெளரி 
ஆயிரம்‌ உடல்கள்‌ ஆகும்‌ அழியும்‌ 
ஆன்மா உண்மை அழிவிலா சக்தி. 
அதுவே நான்‌ என்று அறிந்த பின்‌ 
எனக்குப்‌ பிறப்புமில்லை, இறப்பு 
மில்லை' என்று சொல்லுகிறாள்‌. ஆன்மா 
வின்‌ அழிவிலாத்தன்மை பற்றி கீதை 


யில்‌ “அஜோறித்ய சாச்வதோயம்‌ 
புரானோ நஹன்யதே, ஹன்யமானே 


சரீரே'” என்று பகவான்‌ கூறுவதற்குப்‌ 
பொழிப்புரை போல்‌ அவருடைய பதில்‌ 
அமைந்திருக்கிறது. 


சுத்தன்‌ அஞ்சியபடி. கெளரி 
போர்க்களத்தில்‌ மடிகிறான்‌, அதுவும்‌ 
கணவனுடைய உயிருக்கு வந்த ஆபத்‌ 
தைத்‌ தடுக்கும்‌ முயற்சியில்‌ தன்‌ 
னுயிரையே கொடுத்துக்‌ காப்பாற்று. 
கிறான்‌ என்பது உண்மைதான்‌. 
ஆனால்‌ கதை முழுவதையும்‌ கருத்தில்‌ 
கொண்டு பார்த்தால்‌, தீமைபற்றிய மற்‌ 
றொரு உண்மையும்‌ வெளியாகிறது. 
தீய சக்திகள்‌ கெளரியைக்‌ கொல்லுகின்‌ 
றன. அம்முயற்சியில்‌ தாங்களும்‌ அழி 
கின்றன. கலியன்‌ கடைசியில்‌ பெரும்‌ 
மாறுதலுக்கு உள்ளாகப்‌ போகிறான்‌. 
அவனுடைய தீய இயல்புக்கு முதல்‌ அடி. 
கொடுப்பது கெளரியின்‌ மரணமாக 
இருக்கலாமோ என்னவோ, அவளுடைய 
ஆவி பிரிந்த இடத்தில்‌ சுத்தன்‌ ஒரு 
பல்கலைக்‌ கழகம்‌ எழுப்புகிறான்‌. ஆயி 
னும்‌ வாழ்க்கையின்‌ ஊன்றுகோல்‌ 
போனபிறகு, அவனுடைய உள்ளத்தில்‌ 
அமைதி ஏற்படவில்லை. துறவு பூண்டு 
உலக மதங்களையும்‌, அவற்றை உருவாக்‌ 
கிய பெரியோர்களின்‌ வரலாறுகளையும்‌ 
ஆராய்ந்து பார்க்கிறான்‌. 


இந்த வாய்ப்பில்‌ புத்த, 
கிறித்தவ, முகம்மதிய மதங்களைப்பற்றி 
முழுமையான விவரங்களைக்‌ காவிய 
ஆசிரியர்‌ தருறார்‌. இந்த உத்து அவ 
ருக்குக்‌ கைவந்த கலை, எத்தன்‌, இராம 
நவமியன்று பஞ்சவடி. வந்து சேருவதால்‌, 
அவனுக்குச்‌ சாந்த முனிவர்‌ இராமா 
யணம்‌ முழுவதையும்‌ எடுத்துரைக்‌ 
கிறார்‌. அவனும்‌ மந்திரி சித்திமானும்‌ 
மகாராஷ்டிரம்‌ வழியாக வரும்போது, 
“திவ்விய சிவாஜியின்‌ தேசம்‌ இது'”, அவ 
ருடைய கதையைக்‌ கேள்‌” என்று, சிவாஜி 
யின்‌ வீரம்‌ பற்றி சித்திமான்‌ சொல்லு 
கிறார்‌. கெளரி - சுத்தன்‌ காதலை 
அறிந்த சாந்த முனி “*இராம$௫ருஷ்ண 
ருக்குச்‌ சாரதாதேவி வாய்த்தது போல்‌ 
சுத்தனுக்கு என்‌ மகள்‌ இருக்க வேண்டும்‌' 
என்று நினைத்து இராமசிருஜஷ்ணருடைய 


சமண, 


கதையைச்‌ சரித்திரத்தைச்‌ சொல்லு 
கிறார்‌. அத்துடன்‌ விவேகானந்தர்‌, 


அவர்‌ செய்த சிகாகோ பிரசங்கம்‌, இப்‌ 
படி ஒவ்வொன்றாகத்‌ தொடருகின்றது. 
“கருமத்தைச்‌ செய்‌. அதைக்‌ கருமயோகமா 
கச்‌ செய்‌' என்பது இந்நாட்டு மிகப்‌ புரா 
தன இலக்கியத்திலிருந்து இன்று வரை, 
வெவ்வேறு சொற்களில்‌ எடுத்துரைக்கப்‌ 
படும்‌ உபதேசம்‌. சுந்தானந்தர்‌ அதைத்‌ 
தமக்கே உரிய முறையில்‌, “*“கூடிக்‌ கோயி 
லில்‌ கும்பிடுபோடும்‌ காரியமன்றி கரும 
யோகத்தைத்‌ துறந்துநாட்டினர்‌ துர்ப்பல 
ரானார்‌'' என்று சொல்லுகிறார்‌. “பாரத 
சக்தி, மகாகாவியத்தைப்‌ படித்து முடிக்‌ 
கும்‌ போது உலக இலக்கிய, கலாச்சாரப்‌ 
பூங்காவில்‌ உலவிவந்ததைப்போன்ற 
உணர்ச்சிநமக்கு ஏற்படுகிறது. நான்‌ 
இப்படிக்‌ கூறும்போது பல கதைகளை 
சேர்த்து ஓட்டுப்போட்டு தைத்த ஆடை 
மாதிரி இக்காவியமும்‌ இருக்குமோ 
என்று யாரும்‌ சந்தேகப்படவேண்டிய 
தில்லை. முதலிலிருந்து கடைசி வரை 


95 


காவியத்தின்‌ கட்டுக்கோப்பு கொஞ்‌ 
சமும்‌ பாதிக்கப்படாமல்‌, விறுவிறுப்‌ 
புடன்‌ கதை முன்னேறுகிறது, சுத்தன்‌ 


இமயமலைப்‌ பகுதியில்‌ ஓரிடத்தைத்‌ 
தேர்ந்தெடுத்து, அங்கு அமர்ந்து 


மோனத்‌ தவத்தில்‌ ஆழ்றொன்‌. 


இதற்கு அடுத்த நிகழ்ச்சி மிக முக்கிய 
மானது. ஒருநாள்‌ அவன்‌ தீவிர சமாதி 
யில்‌ ஆழ்ந்திருந்தபோது, ““விண்ணிலி 
ருந்து விஞ்ஞான மழைபோல சச்சிதா 
னந்த சதாசிவ சக்தி சுத்தனுக்குள்‌ 
சுழன்று பொழிந்தது” (528). பாரத 
சக்தியை யோகத்தின்‌ மூலம்‌ நம்முள்‌ 
கொண்டு வரலாம்‌, நமக்குக்கிடைத்த 
சக்தியை மற்றவர்களுக்கு அளிச்சலாம்‌. 
அதன்‌ வலிமையினால்‌ சமூகத்தைத்‌ 
திருத்தி அமைக்கலாம்‌ என்று சுத்தா 
னந்தர்‌ இந்நூலில்‌ பல இடங்களில்‌ 
குறிப்புணர்த்துகிறார்‌. அதைப்‌ புரிந்து 
கொள்வதற்கு இப்பகுதி மிக அவசியம்‌. 
யோகசாதனையின்‌ மூலம்‌ அரவிந்தர்‌ 
இந்தச்‌ சக்தியைப்‌ பெற்றதாகச்‌ சொல்லு 
கிறார்கள்‌. அவரைப்‌ போல்‌ சுத்தனும்‌, 
தான்பெற்ற யோகசித்தியைப்‌ பயன்‌ 
படுத்தி தேவ ஜாதியொன்றைப்‌ 
படைத்து, உலகிற்கு அருட்பணிபுரிகி 
றான்‌. உலசுத்தை அப்போது தானவர்‌ 
ஆண்டு வருவதாகவும்‌, மக்கள்‌ அதனால்‌ 
எல்லையற்ற துன்பங்களை அனுபவித்து 
வருவதாகவும்‌ சுத்தனுக்குச்‌ செய்தி 
எட்டுகிறது. 


அவனுடைய தந்தை சத்தியமன்னர்‌ 
தானவநாட்டிலிருந்த வண்ணமே, சன்‌ 
மார்க்க சங்கங்களை அமைத்து தான 
வரை நல்வழிப்படுத்தும்‌ மாபெரும்‌ 
பணியைத்‌ தொடர்ந்து செய்து வரு 
கிறார்‌. தானவ நாட்டிற்கே சென்று 
இவ்வகைத்‌ தொண்டை விரிவாகச்‌ 
செய்தாலொழிய, அவர்களை முழுமை 


யாகத்‌ இருத்தமுடியாதென்‌ று அவருக்‌ 
குத்‌ தோன்றுகிறது. ஆனால்‌ அவர்கள்‌ 
ஏதோ ஓர்‌ இரசசியமான நாட்டிலிருப்ப 
கால்‌, எவ்வளவோ கப்பற்‌ பிரயாணம்‌ 
செய்தும்‌ அவர்கள்‌ இருக்குமிடத்தைக்‌ 
கண்டுபிடிக்க முடியவில்லை.அவர்‌ கரத்‌ 
இவுக்கு வந்து, அதை ஆளும்‌ சிகரனைச்‌ 
சந்திக்கிறார்‌. கரன்‌ மகள்‌ சுந்தரியைத்‌ 
தானவ மன்னன்‌ மாவலி கடத்திச்‌ 
சென்று, மணம்‌ புரிந்து கொண்டான்‌ 
என்றும்‌, அவர்களுக்குச்‌ சக்தி என்ற 
பெண்‌ இருக்கிறாள்‌ என்றும்‌ சத்தியர்‌ 
அறிந்துகொள்கிறார்‌. அப்போது லோக 
முனிவர்‌ அங்கு வரவே. அவர்‌ செய்து 
வைத்திருந்த யந்திரப்‌ பரியிலேறி அவர்‌ 
கள்‌ (இருவரும்‌ தானவ நாட்டிற்குள்‌ 
வந்துவிடுகிறார்கள்‌. 


இதற்கடையில்‌ மாவலியின்‌ மோகம்‌ 
மற்றொருத்தி மீது திரும்பிவிட்டதால்‌ 
சுந்தரியும்‌ சக்தியும்‌ தனியாக வேறு 
ஒரு வீட்டில்‌ இருந்து வருகிறார்கள்‌. 
அவர்கள்‌ இருப்பிடத்தைத்‌ தெரிந்து 
கொண்டு, சுந்தரியை லோகரும்‌ சத்தி 
யனும்‌ இரகயமாகச்‌ சந்தித்துத்‌ தங்களு 
டைய திட்டத்தை வெளியிடுகிறார்கள்‌. 
சுந்தரி, சகரனின்‌ புதல்வியாயினும்‌ 
லோகரின்‌ வளர்ப்புப்‌ பெண்‌. அவளு 
டைய பரிபூரண ஓத்துழைப்பு வந்தவர்‌ 
களுக்குக்‌ கிடைக்கிறது. 


அந்நியர்‌ எப்படியோ தானவத்‌ 
இற்குள்‌ வந்துவிட்டதை அறிந்து ஆத்‌ 
இரமடைந்த மாவலியைச்‌ சுந்தரி ஆடல்‌ 
பாடல்கள்‌ மூலம்‌ மயக்கி, புதிதாக வந்‌ 
தவர்கள்‌ வெறும்‌ நாடோடிப்‌ பாடகர்‌ 
கள்‌என்றும்‌, சக்தியின்‌ இசைக்கலையை 
வளர்ப்பதற்கு அவர்களை உபயோ 
தத்துக்‌ கொள்ளலாமென்றும்‌, தானவத்‌ 
இல்‌ கலைக்‌ கோயில்‌ ஒன்று எழுப்ப 
அவர்கள்‌ பயன்படுவார்கள்‌ எனறும்‌ 


96 


சொல்லி, மாவலியை இசையவைக்க 
றாள்‌. கலைக்கோயில்‌ கட்டுவதைச்‌ சக்‌ 
இயும்‌ உற்சாகமாக ஆதரிப்பதால்‌, 


மாவலி, தானே முனைந்து அக்‌ 
கோயிலை எழுப்புகிறான்‌. 


கொடிய தானவனிடத்தில்‌ பல 
குறைபாடுகள்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ 
அவனிடத்திலும்‌ சிறிது மானுடம்‌ இருப்‌ 
பதை ஆசிரியர்‌ சூக்குமமாகக்‌ காட்டுவது 
சுத்தானந்தரின்‌ கலைத்‌ திறனைக்‌ காட்டு 
கிறது. மகள்‌ கேட்கும்‌ எதையும்‌ 
மாவலி மறுக்க முடிவதில்லை, அவ்‌ 
வளவு பற்றுதல்‌. இசையில்‌ அவனுக்கு 


எல்லையற்ற ஈடுபாடு-ஒருவனுடைய 
மனமாற்றத்திற்கு அடிப்படையான 


மானுடம்‌ இந்த இரண்டிலிருந்தும்தான்‌ 
எழுகிறது. இக்‌ காவியத்தின்‌ இறுதியில்‌ 
மாவலி மனம்‌ மாறி, சற்று உயர்ந்த 
மனித நிலைக்கு வந்து சுத்தனிடம்‌ 
சரண்‌ அடைகிறான்‌ என்பது குறிப்‌ 
பிடத்தக்கது. கலியனும்‌ கடைசியில்‌ 
பொது நலத்‌ தொண்டனாகிறான்‌. 


விஞ்ஞான முன்னேற்றத்தில்‌ தீவிர 
ஈடுபாடு கொண்டவர்கள்‌ தானவர்கள்‌. 
அவர்களுடைய தீய இயல்பு காரண 
மாக அதை அவர்கள்‌ தவறான நோக்‌ 
கங்களுக்குப்‌ பயன் படுத்துகிறார்கள்‌, 
நாசகாரிகள்‌, பறக்கும்‌ வெடிகள்‌, அணு 
குண்டுகள்‌ இன்னும்பல அழிவுக்‌ ௧௬ 
விகளை உற்பத்தி செய்திருக்கிறார்கள்‌. 
போகர்‌ இயந்திரப்பரி செய்வதும்கூட 
ஒரு வகையில்‌ விஞ்ஞானம்தான்‌. 
ஆனால்‌ “இன்றுள்ள இன்னல்‌ மாற, மனி 
தரின்‌ இதய மாற்றம்‌ ஒன்றே நல்‌ வழி” 
என்ற இலட்சியத்திற்காக அவர்‌ விஞ்‌ 
ஞானத்தைப்‌ பயன்படுத்துகிறார்‌ “ஊர்‌ 
களை அழிக்கும்‌ பேரணு வெடிகள்‌” 
செய்வதற்கு அல்ல. விஞ்ஞானத்தின்‌ 
பயனை நன்கறிந்து, கொலைக்கருவிகள்‌ 


செய்யும்‌ திட்டத்தை அவர்‌ வேண்டு 
மென்றே புறக்கணித்துவிட்டதாக நான்‌ 
கருதுகிறேன்‌. ஆனால்‌ இது எனது 
கற்பனையாக இருக்கலாம்‌. காவியத்தில்‌ 
இதற்கு ஆதாரம்‌ ஒன்றுமில்லை. 


சத்தியனின்‌ இசை நிகழ்ச்சி 
யொன்றைச்‌ சுந்தரி எற்பாடு செய்து, 
அதற்கு டமாவலியை 4॥| அழைச்கிறூன்‌, 
கடவுளைப்‌ பாடிடிஎ்‌ கைத்துப்பாக 
இயால்‌ சுடுவதைத்தவிர ஓர்‌ சொல்லும்‌ 
இல்லையே (578) என்ற நிபந்தனை 
போட்ட பிறகே அவன்‌ வருகிறான்‌. 
சுந்தரியும்‌ மிகத்தந்திரமாக ஒரு ஏற்பாடு 
செய்கிறாள்‌. சைத்தான்‌ நரகத்தில்‌ 
வீழ்ந்த. பிறகு, அவன்‌ கடவுளை ஏசும்‌ 
பகுதியொன்று மில்டனில்‌ வருகிறது. 
சுந்தரி மில்டன்‌ படி.த்தாளா என்பு: 
வேறு விஷயம்‌. ஆனால்‌ அவள்‌ அதற்கு 
இசை அமைத்துப்பாடச்‌ சொல்லுகிறாள்‌. 
கடவுள்‌ மீது சைத்தான்‌ வசைமாரி 
பொழிவதைக்‌ கேட்கக்‌ கட்க 
மாவலிக்கு மிக மகிழ்ச்சி, ஆனால்‌ அப்‌ 
பகுதியின்‌ இறுதியில்‌ கடவுளைப்‌ 
புகழ்ந்தும்‌ சில வரிகள்‌ வருகின்றமை 
அவற்றைக்‌ கேட்டவுடன்‌ மாவலி 
வெகுண்டெழுந்து பாடகர்களை வெளி 
யேற்றி விடுகிறான்‌. “நல்ல அவரில்‌ 
அவன்‌ அரசாண்டால்‌', நரகம்‌ உளது, 
நாமதை ஆள்வோம்‌, (598) என்று 
அவன்‌ சொல்லிக்‌ கொள்ளும்போது 
இந்த நவீன சைத்தானுக்கும்‌, 146 shall 
make a hell of Heaven and a Heaven 
of hel! என்று “இழந்த சொர்க்கத்தில்‌ 
கூறும்‌ சைத்தானுக்கும்‌ மிக நெருங்கிய 
உறவு இருப்பதாகத்‌ தோன்றுகிறது. 
ஆயினும்‌ நாளடைவில்‌, கலைக்‌ கோயில்‌, 
நல்லிசை, ஆன்மிகப்‌ பண்பு ஆவை 
தானவத்தில்‌ பரவப்‌ பரவ அவர்களு 


97 


டைய அரக்க இயல்புகள்‌ 


தொடங்கு றன, 


நீர்நிலையில்‌ விழுந்த கல்‌, அதில்‌ 
சிறு சிறு அலை வட்டங்களைத்‌ தோற்று 
வித்து, பிறகு அவை பெரிதாக மேலும்‌ 
மேலும்‌ படர்ந்துகொண்டு போவது 
போல, அங்கங்கே தோன்றும்‌ சிறு 
யோக சங்கங்களும்‌, சன்மார்க்க சபை 
களும்‌ செய்யும்‌ அருட்பணியினால்‌, பண்‌ 
புகள்‌ நாளடைவில்‌ பரவி மனிதகுலம்‌ 
உயரும்‌ என்பது அரவிந்தருடைய 
கருத்து, அதற்கு இந்த நூல்‌ ஓர்‌ கரவிய 
வடிவம்‌ அளிக்கிறது. அரவிந்தர்‌ சுத்‌ 
தானந்தர்‌ இருவருமே முதலில்‌ நாட்டுப்‌ 
பணி செய்யத்‌ தொடங்கி, பிறகு யோக 
வாழ்ச்கையை மேற்கொண்டவர்கள்‌. 
ஒரு நாட்டின்‌ கலாச்சார, ஆன்மிக 
உ.யர்வுக்குச்‌ சுதந்திரம்‌ அடிப்படைத்‌ 
தேவை என்பதால்‌ “எங்கள்‌ தேசம்‌ 
எமக்கே உரிமை. தானவர்‌ கொடுமை 
யைத்‌ தாங்கோம்‌ இனிமேல்‌, தேசப்‌ 
பொருள்களை விலக்குவோம்‌' (649) 
என்ற சுதந்திர முழக்கம்‌ காவியத்தில்‌ 
கேட்கிறது. 


குறையத்‌ 


சுத்தானந்தர்‌ தூத்துக்குடியில்‌ 
சுமார்‌ 45 அல்லது 50 ஆண்டுகளுக்கு 
முன்‌ ஒரு கூட்டத்தில்‌ பேசிக்கொண்டி 
ருக்கையில்‌, பாரத சக்தி விழித்தெழுந்து 
விட்ட உணர்வும்‌, தரிசனமும்‌ கிடைத்த 
தென்று எனக்கும்‌, கவியோயெவர்களுக்‌ 
கும்‌ பொதுவான ஒரு நண்பர்‌ கூறி 
னார்‌. “*பாரதசக்தியை இந்நாட்டி 
லுள்ள ஒவ்வொருவரும்‌ தத்தம்‌ உள்ளங்‌ 
களில்‌ காணத்‌ தொடங்கி விட்டால்‌, 
தாம்விடுதலை பெறுவது மட்டுமன்றி, 
தமது ஆன்மிக சக்தியால்‌ மனித இன 
வளர்ச்சிக்கே வழிகாட்ட முடியும்‌. என்‌ 
னைப்‌ பொறுத்தவரை, யோக சாதகமே 
இன்று முதல்‌ எனது முழு நேரப்‌ பணி 


யாக இருக்கும்‌?” என்று நாத்திக 
ருடியில்‌ அன்றைக்குப்‌ பேசினார்‌. சத்தி 
செல்‌ 


“கள்‌ 


யன்‌ சக்தி முதலியவர்களுடைய 
வாக்ரு காரணமாக, தானவர்‌ 
ளினை நீத்தார்‌. வெறி அடங்கினார்‌. 
பெண்களைப்‌ பெருமை செய்தார்‌ (623). 
சமுதாயம்‌ ஒன்று அங்கு உரு 
வாகத்‌ தொடங்கிற்று, சுத்தனும்‌, 
சம்இியும்‌ காட்டும்‌ வழியை உலகம்‌ பின்‌ 


பற்ற முடிவு செய்கிறது, 


புதிய 


பொதுவாக, எல்லாக்‌ காவிய லட்ச 
ணங்களும்‌ (பாரத சக்தி'யில்‌ இருக்கின்‌ 
றன. சில மரபு வழிவந்தவையாக 
_ அதே முறையில்‌ - அமைந்திருக்‌ 
ன்றன High Seriousness ஒரு காவியத்‌ 
இல்‌ மிக முக்கியமானது என்று கூறு 
வார்கள்‌ குறிப்பாக ஆர்னல்டு 
இதை வலியுறுத்தியிருக்கிறார்‌. மனிதன்‌ 
தெய்வநிலையை அடையும்‌ லட்சியம்‌ 
பற்றிக்‌ கூறும்‌ 'பாரதசக்தி' யில்‌ 11௩ 
Seriousness இருக்கிறது என்று சொல்லத்‌ 
தேவையில்லை. நடையில்‌ செம்மாப்பு 
இருக்க வேண்டியது - இதை ஆர்னல்டு 
Grand Style என்று கூறுகிறார்‌-மற்றொரு 
அவசியத்‌ தேவை. சுத்தானந்தர்‌ காவி 
யத்தில்‌, பல இடங்களில்‌, வழக்குச்‌ 
சொற்களையும்‌, கொச்சைச்‌ சொற்களை 
யும்‌ கூட புகுத்தியிருப்பதால்‌ நடைச்‌ 
செம்மாப்பு ஒரே மட்டத்தில்‌ இருக்க 
முடியாமல்‌ போகிறது. “கடவுளும்‌ கட 
வுளும்‌ கலந்து என்‌ காதைக்‌ குடைந்‌ 
இடின்‌ அவர்களைக்‌ கொன்று போடு 
வேன்‌” (578) என்பதைப்‌ போன்ற பகு 
இகள்‌, சிண்டு முடிதல்‌, ஆனைச்‌ சட்னி 
யாக்குதல்‌, கடவுளுக்கும்‌ எனக்கும்‌ 
ஏழாம்‌ பொருத்தம்‌ போன்ற வார்த்தை 
கள்‌ செம்மாப்பு நடையின்‌ கம்பீரத்தை 
ஓரளவு குறைப்பதாகவே இருக்கின்‌ 
றன. 


வட 


98 


இதைத்தவிர, வேறு ஓரு வகையி 
லும்‌ இக்காவியம்‌ மற்றக்‌ காவியங்களி 
லிருந்து வேறுபட்டிருக்கிறது. மற்றக்‌ 
காவியங்களில்‌ காவியத்‌ தலைவன்‌ யார்‌ 


என்பதில்‌ எவ்வித ஐயப்பாட்டுக்கும்‌ 
இடமிருப்பதில்லை. இராமாயணத்தில்‌ 


இராமனையும்‌,ஓடி.ஸ்ஸியில்‌ யூலிசிஸ்ஸை 
யும்‌, இழந்த சொர்க்கத்தில்‌ ஆதாமை 
யும்‌ தவிர,வேறு ஒருவரை நாம்‌ காவியத்‌ 
தலைவனாகக்‌ கருத முடியாது, ஆனால்‌ 
“பாரத சக்தியில்‌ கதா நாயகன்‌ யார்‌? 
சுத்தனா, சத்தியனா, சக்தியா? சுத்தன்‌ 
ஏறக்குறைய கதாநாயகன்‌ நிலையை 
எட்டுகிறான்‌. நூலின்‌ பிற்பகுதியில்‌ 
“யான்‌ அவதார மல்லேன்‌, இறைவனும்‌ 
குருவும்‌ அல்லேன்‌” என்று தலைமைப்‌ 
போட்டியிலிருந்து விலகிவிடுகிறான்‌. 
பாரதசக்தியின்‌ அருள்பெற்ற சத்தியன்‌, 
சுத்தன்‌, சக்தி போன்ற எல்லோருமே 
காவியத்‌ தலைமைக்குத்‌ தகுந்தவர்களே. 
இந்தச்‌ சிக்கலை மிக அழகாகச்‌ சுத்தா 
னந்தர்‌ தீர்த்து வைக்கிறார்‌.12-5-84-இல்‌ 
வெளியான இந்த நூலின்‌ ஆங்கிலத்‌ 
தலைப்பில்‌ “The epic of God men’— 
இறைமாந்தரின்‌ மகாகாவியம்‌ - என்று 
கூறியிருக்கிறார்‌. பன்மை இங்குப்‌ பயன்‌ 
படுத்தி பாரத சக்தியின்‌ அருள்‌ பெற்ற 
எல்லோருமே இதன்‌ தலைவர்கள்‌ 
என்று கூறிப்‌ பிரச்சினைக்கு முடிவு கட்டி 
விடுகிறான்‌. காவிய மரபில்‌ அவர்‌ செய்‌ 
இருக்கும்‌ அடிப்படையான மாறுதல்‌ 
இது. இதற்காக நான்‌ அவரை மிகவும்‌ 
பாராட்டுகிறேன்‌. 


இந்தப்‌ 'பாரத சக்தி! மகாகாவியம்‌ 
தமிழ்‌ இலக்கியத்தில்‌ சிறப்பான இடம்‌ 
தேடிக்‌ கொண்டிருக்கிறது என்பதே 
என்‌ கருத்து. 


தமிழ்க்‌ கலை 
தமிழ்‌ 4, கலை 3, 4 


பழைய பாரம்பரியம்‌ உடைய 
ஜ்நீதாறு நாகரிகங்களின்‌ வ்ரலாற்றை 
யும்‌ அவற்றின்‌ வாரிசுகளின்‌ இன்றைய 
நிலையையும்‌ நாம்‌ நினைவிறி கொள்வது 
மிகவும்‌ தேவை. 

அரேபிய நாட்டில்‌ அன்று பொலி 
வுடனிருந்த சுமார்‌ நாகரிகம்‌, தென்‌ 
அமெரிக்காவில்‌ சிறப்புடன்‌ விள்ங்கிய 
ம்ர்ய நாகரிகம்‌, சிந்து நதிக்‌ கரையில்‌ 
புதையுண்ட மோக்ஞ்ச்தர்ரோ நாகரிகம்‌, 
கிரேக்க ரோம்‌ நர்கரிகங்கள்‌; நைல்‌ நீதி 
நாகரிகம்‌, திராவிட நர்கரிகம்‌ முதலிய 


வற்றின்‌ வரலாற்றைப்‌ பார்ப்பின்‌ 
அவ்றிறுள்‌ பல மடி.ந்துவிட்டன. மாய 
நாகரிகப்‌ படைப்பாளிகள்‌, இன்று 


சிவப்பிந்தியர்‌ என்று பெயர்‌ சூட்டப்‌ 
பட்டுத்‌ தென்னமெரிக்காவில்‌ பின்தங்‌ 
திய நிலையில்‌ வாழ்கின்றனர்‌. சுமர்‌ 
நாகரிகமும்‌ எச்சம்‌ அதிகமின்றி மறைந்‌ 
தது: கல்லெண்ணெயால்‌ பெற்ற 
பெருஞ்‌ செல்வத்தால்‌ இன்று, இந்த 
நாகரிக வாரிசுகள்‌ வளம்பெற்றுள்ளனர்‌. 
எனினும்‌, மீண்டும்‌ எதையும்‌ அவர்கள்‌ 
படைக்கவில்லை. சிந்து நாகரிகமும்‌ 
மறைந்து விட்டதாயினும்‌ அதன்‌ எச்‌ 


௫ 


முன்னுரை 


வ, அய்‌. சுப்பிரமணியம்‌ 


சங்கள்‌ பரந்து. சிதறி விட்டன. ரோம 
கிரேக்க நாகரிக வாரிசுகள்‌ பழமையில்‌ 
பெருமை தேடி, இன்று தத்தமக்குள்‌ 
போராடி, வலுவிழந்த நிலையைப்‌ 
பெற்று வாழ்கின்றனர்‌, திராவிட 
நாசுரிகச்‌ செம்மல்களும்‌ பழமை நினை 
வில்‌ மிதந்து புதுமை ஆக்கத்திற்‌ கணங்‌ 
காத ஒரு கூட்டத்தினரும்‌, புதுமை ஆக்க 
மின்றி பழம்‌ பெருமையால்‌ சிறப்பில்லை 

என்று கூறும்‌ புதுமையாளரும்‌ அன்று 

பிரிந்து இன்று கருத்தால்‌ மோதி வருகின்‌ 

றனர்‌. பழம்‌ பெருமைகள்‌, சமைந்து 

மெலிந்த உள்ளத்திற்கு ஊட்டந்தரும்‌, 

ஆனால்‌ அந்த ஊட்டம்‌ புதுமை ஆக்கத்‌ 

திற்கு, மறுமலர்ச்சிக்கு அடித்தளமாக 

அமைய வேண்டும்‌. இல்லையேல்‌ பழைய 

குறுநில மன்னர்கள்‌, பேராசிரியர்கள்‌ 

முதலியவர்களைப்போல்‌, முதலையே 

கரைத்து வாழ்ந்து கெட நேரிடும்‌, 


ஆக்க உந்தலால்‌, தமிழ்‌ மொழியின்‌ 
படைப்பிலக்கியம்‌ இன்று புதுமை நடை 
போடுகிறது. மலையாளம்‌, கன்னடம்‌ 
போல்‌ இந்திய அரங்கில்‌ தமிழ்‌ மொழி 
யும்‌ தெலுங்கும்‌ மதிப்பிடம்‌ பெற 
வில்லை. பெரும்‌ பாரம்பரியம்‌ இராவிட 


* 984-45 ஆம்‌ ஆண்டுக்குரிய இராசராசன்‌ பரிசு, ஜெயகாந்தன்‌ எழுதிய “சுந்தரகாண்டம்‌” என்ற 


புதினத்திற்கு வழங்கப்‌ பெற்றது. இப்புதினம்பற்றியும்‌, ஜெயகாந்தனின்‌ படைப்புக்கள்‌ பற்றியும்‌ 
ஒரு கருத்தரங்கம்‌ 21,22-04-1986 ஆூய நாள்களில்‌ தமிழ்ப்பல்கலைக்‌ கழகத்தில்‌ தடைபெற்றது. 


மொழிகளுக்கு, குறிப்பாகத்‌ தமிழுக்கு, 
இருந்தும்‌ ஏன்‌ இந்த நிலை ற்பட்டுளது 
என்று சிந்திக்க வேண்டும்‌. 


சால்பெல்லோவுக்கு நோபல்‌ பரிசு 
டைத்ததும்‌ அவர்‌ நாவலைப்‌ படித்த 
ஓரன்பர்‌, (நூல்களை நுணுக்கமாகப்‌ 
படிக்கும்‌ அரசியல்வாதி, தன்னடக்கத்‌ 
தால்‌ தன்‌ பெயரைக்‌ கூற விரும்பா 


விடினும்‌ நான்‌ உரிமையுடன்‌ அவர்‌ 
பெயரைக்‌ கூறுவதில்‌ பெருமை அடை 
இன்றேன்‌) கேரளத்தைச்‌ சேர்ந்த 


என்‌, ௫. பலராம்‌ தமிழ்‌ உட்பட பல 
இராலிட மொழிகளில்‌ இன்றெழுந்‌ 
துள்ள நாவல்கள்‌ பல நோபல்‌ பரிசு 
எளிதாகப்‌ பெறத்‌ தக்கன என்றார்‌. 
அவர்‌ குறிப்பிட்ட இருவரும்‌ அலென்‌, 
தகழி ஆரிய இருவரும்‌-இன்று இங்கு 
வந்துள்ளனர்‌, உலக அரங்கில்‌ ஏன்‌ 
நமது படைப்பிலக்யெங்கள்‌ உரிய 
இடத்தைப்‌ பெறவில்லை என்று ஆராய 
வேண்டும்‌, 


அடிமை நிலை, வட்டார மொழி 
களுக்கு முக்கியத்துவம்‌ இல்லாமை, 
பொருளாதார வளர்ச்சியின்மை, நேர்‌ 
மையான சீர்தூக்கும்‌. பழக்கமின்மை, 
அடுத்தவன்‌. வாழ்வதைக்‌ கண்டு . மனம்‌ 
பொறாமை முதலிய பல காரணங்களை 
நாம்‌ கூற இயலும்‌. 


இன்று நிலை சற்று மாறுபட்டு 
வருகின்றது. மொழி பெயர்ப்பு படைப்‌ 
பாசிரியர்களிடையே. கருத்துப்‌ பரி 
மாற்றம்‌, “நான்‌: பெறாவிட்டாலும்‌ என்‌ 
உடன்‌ பிறப்பு. பரிசு பெற்றான்‌' என்ற 
தன்னலத்‌ தியாகம்‌: முதலியவற்றால்‌ 
நிலைமைசற்று மாறி வருன்றது. 


இன்று... புகழ்‌. பெற்ற. பல எழுத்‌ 
காளர்கள்‌-குறிப்பாக ஞான பீடப்‌ பரிசு 


100 


இங்கு வந்துள்ளமையே இதனை க்‌ 
காட்டும்‌. 
புராண இதிகாசக்‌ கதைகளால்‌ 


தமிழினம்‌, பழைய சம்பிரதாய இரும்பு 
வலையில்‌ சிக்கி, பிரமாண மேலாண்‌ 
மைக்கு அடிமையாகி விட்டது என்ற 
கருதுகோளை, ஜஸ்டிஸ்‌ கட்சி), திரா 
விடக்‌ கழகம்‌ முதலியவை தமது செயற்‌ 
பாட்டு முறையாகக்‌ கருதின. அ௮க்கருத்‌ 
துக்களின்‌ தோற்றமும்‌ தொடர்ச்சியும்‌, 
பொருளாதார. முன்னேற்ற உந்தலால்‌ 
அரசு வேலைகளில்‌ வாய்ப்‌ பின்மையால்‌ 
நேர்ந்தன. பிராமண வெறுப்பு சமஸ்‌, 
இருத வெறுப்பாக, பிற. வடமொழி 
வெறுப்பாகப்‌ பரிணாமம்‌ கொண்டது. 
இது புதிய சமுதாயம்‌ ஒன்றைப்‌ பழ 
மையை உடைத்து வார்க்கும்‌ முயற்சி. 


புராண. இதிகாச இலக்கியத்தில்‌ 
பெரு மாற்றங்களுக்கும்‌ புரட்சிக்கும்‌ 
போதிய வாய்ப்பும்‌ ஊக்கமும்‌ பொதிந்‌, 
துள்ளன; அவற்றால்‌ மிகவும்‌ கட்டுண்ட 
பிராமண சமுதாயமே இந்தப்‌ புரட்சிக்கு. 
முன்னிற்கின்றது என்று வாதிக்கும்‌ மறு 
சிந்தனையாளர்களின்‌. கூட்டம்‌ இன்று 
தலைதூக்கி உள்ளது. இக்கூட்டம்‌ புது. 
மைக்குப்‌ பழமை எதிரில்லை என்று: 
சக்தியாக வாதிக்கிறது. 


உண்மை நிலைக்கும்‌ குறிக்கோள்‌ 
நிலைக்கும்‌ ஏற்பட்ட போராட்டம்‌: 
என்று கொண்டால்‌ உண்மை நிலை 
விவரண நிலையாக, வெறுப்புணர்ச்சி 
அல்லது பால்‌ உணர்ச்சியைப்‌ பெருக்கும்‌ 
நிலையாக உருவெடுக்கும்‌. ஓப்பிட்டுப்‌ 
பார்க்கும்‌ குறிக்கோளில்லாத ஒரு நிலை, 
உணர்ச்சிப்பெருக்கால்‌ வெளியேறி 
ஒன்றிரண்டு நாளைக்குள்‌ இந்த வெறி 
யும்‌ அழிந்து விடும்‌, நிலையில்லா அழகி 
யல்‌ உணர்ச்சி பலநாள்‌ நிலைத்து, வாழ்‌ 
வைச்‌ செப்பம்‌ செய்யும்‌ உணாச்சியாக 


மாறாது. அழகியல்‌ கலைகளின்‌ அடிப்‌ 
படை இதனால்‌ வலுவிழந்து விடும்‌, 
உணர்ச்சி இலக்கியங்களும்‌ பிரசார 
இலக்கியங்களும்‌ மழைப்‌ பூச்சி போன்று 
பிறந்து மறைவதை இலக்ெப்‌ பட்டியல்‌ 
களின்‌ தொகுப்புகள்‌ நமக்குத்‌ தெளி 
வுறுத்தும்‌, 


அழகுணர்ச்சியடன்‌ பழமைக்கும்‌ 
புதுமைக்கும்‌ இணைப்புப்‌ பாலமாக, 
சமுதாய மாற்றம்‌ ஆற்றொழுக்குப்‌ 
போன்று சலசலப்பின்‌ றி நிகழ்வதற்கு 
மேற்கொண்ட முயற்சியாக ஜெயகாந்த 
னின்‌ படைப்பிலக்கியத்தைச்‌ கூறலாம்‌, 
உலகிற்காணும்‌ உண்மை, புராண இதி 
காசக்‌ குறிக்கோள்‌ ஆகியவற்றை 
இணைத்து இந்தச்‌ சமுதாயத்தில்‌ நடக்‌ 
கும்‌ சீர்கேடுகளைத்‌ திருத்த இளைஞர்‌ 
தலைமுறை முதிர்கின்றது என்பதை 


101 


ஜெயகாந்தன்‌ னது படைப்புச்சளால்‌ 
தெளிவாக்குகிறார்‌, அவர்‌ உருவாச்கிய 
பாத்திரங்கள்‌ பல தரப்பட்டன. பாசம்‌ 
தர்மம்‌ என்பவை திதாக வரையறை 
பெறுகின்றன, மனித நேயம்‌, பாசம்‌ 
முதலிய அரும்‌ பண்புகள்‌ சிறிய தோதி 
லும்‌ பெரியதோதிலும்‌ ஏழை எளியவர்க 


ளிடம்‌ பளிச்சிடுகின்றன, ஜெயகாந்த 
னின்‌ படைப்பிலக்கியத்தில்‌ மரபுக்‌ 
கலைப்பால்‌ மன அரிப்பும்‌ அதன்‌ 


விளைவாகச்‌ சற்றுத்‌ தாமதித்துத்‌ தோன்‌ 
றும்‌ அழகு அனுபவமும்‌ தென்படுகின்‌ 
மன. (Disturbed conventions resulting 
in latent pleasure) 


சீர்தூக்காளர்‌ இன்று பல கருத்துக்‌ 
களைக்‌ கூற இருக்கிறார்கள்‌, அவர்கள்‌ 
கருத்தைக்‌ கேட்டறிய வந்திருக்கும்‌ 
உங்களுடைய எதிர்பார்ப்பை நான்‌ 
கலைப்பது நெறியன்று; 


தமிழ்க்‌ சலை 
தமிழ்‌ க, கலை 3, 4 


தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ துணை 
வேந்தர்‌ டாக்டர்‌ வ. அய்‌. சுப்பிரமணி 
யம்‌ அவர்களே, நண்பர்‌ ஜெயகாந்தன்‌ 
அவர்களே, பல கோணங்களிலிருந்து 
ஜெயகாந்தன்‌ படைப்புக்களைப்‌ பற்றிக்‌ 
கருந்துத்‌ தெரிவிக்க வந்துள்ள கல்வித்‌ 
துறையாளர்களே, நண்பர்களே. 


அனைவருக்கும்‌ வணக்கம்‌, 


ஜெயகாந்தன்‌ கருத்தரங்கத்திற்குத்‌ 
தலைமை ஏற்க எனக்கு வாய்ப்பளித்‌ 
மைக்கு நன்றி. 


நமது நாடு சுதந்திரம்‌ அடைந்த 
பிறகு நம்‌ நாடு போகிற போக்கைக்‌ 
கண்டு சீறி எழுந்தவர்‌ நண்பர்‌ ஜெய 
காந்தன்‌. 


இந்த நாட்டு ஏழை எளிய மக்களின்‌ 
துன்பத்தைக்‌ கண்டு பதறி, கொதித்து 
எழுந்தவர்‌ ஜெயகாந்தன்‌. 

பாமர மக்கள்‌ சமுதாயத்தை நசுக்கி 
நிற்கும்‌ சக்திகளைப்‌ படம்பிடித்துக்‌ 
காட்டி அத்திய சக்திகளை எதிர்த்துப்‌ 
போராடி௰வர்‌ ஜெயகாந்தன்‌. 

கருத்துக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்‌ 
துத்‌ தமது நடையிலும்‌ பெரும்‌ வெற்றி 
கண்டவர்‌ இவர்‌. 


முதலில்‌ சிறுகதையாசிரியராகப்‌ 


தலைமையுரை 


அகிலன்‌ 


பிரகாசித்துப்‌ பின்‌ நாவலாசிரியராகச்‌ 
சிறந்த படைப்புக்களைப்‌ படைத்தவர்‌, 
ஜெயகாந்தன்‌. அத்தோடு நிற்கவில்லை 
இவர்‌; படைப்பாளியின்‌ முழுப்‌ பரி 
மாணமும்‌ வெளிப்பட (vial media) 
விவீவல்‌ மீடியாவான திரைப்படங்‌ 
களின்‌ மூலமும்‌ தன்‌ தாகத்தைக்‌ தணித்‌ 
துக்‌ கொண்டவர்‌ ஜெயகாந்தன்‌. 


தனக்குச்‌ சரி என்று படுவதை 
எந்த இடத்திலும்‌ யாருக்கு மத்தியிலும்‌ 
ஒளிக்காமல்‌ மறைக்காமல்‌ உரத்த குர 
லில்‌ கூறிவிடுவார்‌. ஒரு பழைய நிகழ்ச்சி 
நினைவிற்கு வருகிறது. 


திருச்சி தமிழ்‌ எழுத்தாளர்‌ சங்கக்‌ 
கூட்டமொன்றில்‌ பெரியார்‌ ஈ.வெ.ரா. 
அவர்களை மேடையில்‌ வைத்துக்‌ 
கொண்டே அவரது கருத்துக்கள்‌ சில 
வற்றை ஜெயகாந்தன்‌ விமர்சித்தபோது 
கூட்டத்தில்‌ ஏற்பட்ட சலசலப்புக்கும்‌ 
அஞ்சாமல்‌ தெளிவாக்கினார்‌. பெரியா 
ரும்‌ “அவரைப்‌ பேச விடுங்கள்‌, கருத்‌ 
துச்‌ சுதந்திரம்‌ அனைவருக்கும்‌ பொது, 
அவர்‌ பேசினால்தான்‌ விபரம்‌ தெரியும்‌”” 
என்று கூட்டத்தை அமைதிப்படுத்திய 
தும்‌ நினைவிற்கு வருகிறது. 


நவீன தமிழ்‌ இலக்கியத்தில்‌ ஒரு 
வழிகாட்டியாக, ஒரு trend setter ஆக 


விளங்குபவர்‌ இவர்‌, புதிய தலைமுறை 
இளம்‌ எழுத்தாளர்கள்‌ பலர்‌ இவரைப்‌ 
பின்பற்ற முனைந்தனர்‌. 

காலத்தின்‌ கோலத்திற்கேற்பத்‌ 
தன்னை மாற்றிக்‌ கொள்ளாமல்‌ தன்‌ 
கொள்கைப்‌ பிடிப்பில்‌ ஆழமாக நின்று 
போராடுபவர்‌ இவர்‌ 


“திறமான புலமையெனில்‌ 
வெளிநாட்டார்‌ அதை வணக்கஞ்‌ 
செய்தல்‌ வேண்டும்‌” 
என்ற பாரதியின்‌ வாக்கிற்கு 
விளக்கமாக இன்று ஜெயகாந்தனின்‌ 
படைப்புக்கள்‌ பல உள்ளன. அவரது 
நூல்கள்‌ பல, ஆங்கிலம்‌, ரஷ்யன்‌ 
போன்ற பல மொழிகளில்‌ மொழியாச்‌ 
கம்‌ செய்யப்பட்டுப்‌ பாராட்டப்பெறு 
கின்றன. 

ராஜ ராஜ சோழன்‌ விருதிற்கு 
நண்பர்‌ ஜெயகாந்தன்‌ முழுத்‌ தகுதி 
பெற்றவர்‌. ஜெயகாந்தனுக்கு இந்த 
விருது அளிக்கப்படுவது மனத்திற்குப்‌ 
பெரு மகிழ்ச்சி தருகிறது. இதன்‌ மூலம்‌ 
தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கயத்திற்குத்‌ 
தமிழ்‌ அறிஞர்களிடமும்‌ அங்கீகாரம்‌ 
திடைப்பதாறெது. 

தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கிய உலகம்‌ 
இதனால்‌ ஊக்கமும்‌ உற்சாகமும்‌ கொள்‌ 
கிறது. 

இங்கே மேலும்‌ சில வார்த்தைகள்‌: 

தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ தற்காலத்‌ 
தமிழ்‌ இலக்கிய வளர்ச்சிக்கு மேலும்‌ பல 
ஆக்கபூர்வமான பணிகளைச்‌ செய்திட 
வேண்டும்‌. 

பிற மாநில மொழிகளிலும்‌ பிற 
நாட்டுமொழிகளிலும்‌ நம்‌ தமிழ்‌ இலக்‌ 
தியங்களை மொழிபெயர்க்கவும்‌ பிற 
இலக்கியங்களைத்‌ தமிழிற்குக்‌ கொண்டு 
வரவும்‌ முயற்சிகளைத்‌ தீவிரப்‌ படுத்த 
வேண்டும்‌. 


அவ்வப்போது வெளி நாடுசளிலும்‌ 
வெளி மாநிலங்களிலும்‌ நடக்கும்‌ கருத்‌ 
தரங்குகள்‌; புத்தகத்‌ கண்காட்சிகள்‌ 
இவற்றில்‌ பங்கேற்க இங்கிருந்து படைப்‌ 
பாளிகளை அனுப்ப நிதி ஓதுக்கிச்‌ 
செயல்படவேண்டும்‌, 
இன்று இங்கே நடப்பதைப்‌ போன்று 
தற்காலத்‌ தமிழ்‌ இலக்கியப்‌ படைப்‌ 
பாளிகள்‌, படைப்புக்கள்‌ பற்றியும்‌ 
அவ்வப்போது இங்கே கருத்தரங்கு 
களை நடத்திக்‌ கருத்துறைகளைப்‌ பதிப்‌ 
பித்துப்‌ புத்தகங்களாகவும்‌ வெளியிட 
வேண்டும்‌. 


பழந்தமிழ்‌ இலக்கியத்திற்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ முக்கியத்துவத்தைக்‌ 
காட்டி லும்‌ சற்றுக்‌ கூடுதலான கவனத்‌ 
தைத்‌ தற்காலத்‌ தமிழ்‌ இலக்நியத்‌திற்குச்‌ 
செலுத்த வேண்டும்‌ என்று கருதுகிறேன்‌. 
புதிய படைப்புக்கள்‌ தகுதி வாய்ந்ததாக 
வந்து கொண்டிருந்தால்தான்‌ தமிழ்‌ 
மொழியை வாழும்‌ மொழி, வளரும்‌ 
மொழி என்று வெளி உலகம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌. 

எனது உடல்நிலை இடம்‌ தராத 
தால்‌ வெறும்‌ பார்வையாளனாகவே 
வர ஓப்புக்கொண்டேன்‌. ஆனால்‌ 
துணைவேந்தரின்‌ அன்பு வேண்டு 
கோளை மேற்கொண்டு தலைமை 
உரையை மட்டும்‌ தயாரித்துப்‌ படிக்கச்‌ 
செய்கிறேன்‌. 

அதிகமாகப்‌ பங்கேற்க 
மைக்கு வருந்துகிறேன்‌. 


முடியா 


தமிழ்‌ மொழியின்‌ உயிரூட்டத்திற்கு 
உழைப்பவர்‌ களுள்‌ முதலிடம்‌ வ௫ப்பவர்‌ 
களில்‌ ஜெயகாந்தன்குறிப்பிடத்தக்கவர்‌. 

தோழர்‌ ஜெயகாந்தனுக்கு மீண்டும்‌ 
என்‌ வாழ்த்துக்கள்‌. 

நன்றி! 


வணக்கம்‌! 


103 


தமிழ்க்‌ கலை 


திற்‌ ஏ, சலை 3,4 


தமிழிலக்கிய வளர்ச்சியில்‌ ஜெயகாந்தனின்‌ பங்களிப்பு 


இலக்கியத்தைப்‌ 0) று க்கவரை 
வளர்ச்சி என்பது மாற்றமே. வேறு 
படவும்‌, மாறுபடலும்‌, திசை திரும்‌ 
பம்‌, பழையபொருளில்‌ புதியபார்வை 
பாய்தலும்‌, ஒன்றின்‌ மேலேயே ஆளுக்கு 
ஆள்‌, காலத்துக்குக்‌ காலம்‌ பார்வை 
வேறுபட்டு விளைவுகள்‌ வேறுபடலும்‌- 
இவைகளைக்கான்‌ இலக்கிய வளர்ச்சி 
என்று உணர்கிறோம்‌, இந்த மாற்றங்‌ 


கள்‌ எல்லாமே வளர்ச்சியாகத்தான்‌ 
அமைய வேண்டுமென்படுல்லை, நேர்‌ 
மாறாக ஸ்தம்பிதமாகவோ சீரழி 


வாகவோ கூடப்‌ போய்விடலாம்‌, 


இலக்கிய வளர்ச்சியில்‌ தவிர்க்கக்‌ 
கூடாத மற்றொரு முக்கிய அமிசம்‌, 
இலக்கியத்தின்‌ கலையமிசம்‌. அது வாச 
கரின்‌ இரசனையை உயர்த்திவிட்டுத்‌ 
கானும்‌ மேலும்‌ மேலும்‌ கூர்மையுற 
வேண்டும்‌, உத்திகளிலிருந்து, உத்திகள்‌ 
வெளிப்படாத நிலைதோக்க/செதுக்கல்‌ 
ஒதுக்கல்‌ இவற்றைக்‌ கவனமாகச்‌ செய்‌ 
விலிருந்து, இந்தச்‌ செய்நேர்த்தியின்‌ 
டமும்‌ தெரியாத நிலைநோக்கி சப்தத்‌ 
இலிருந்து மெளனத்தை நோக்கிக்‌ கலை 
யமிசத்தின்‌ வளர்சி தென்படவேண்‌ 
டும்‌. ஒரு படைப்பாளியிடமே ஓல 
ஆண்டுகளுக்கு ஒருமுறையேனும்‌ கலை 
யமிசத்தல்‌ புது மெருகு தெரியவேண்‌ 
டும்‌, 


104 


பி மு, அபிபுல்லா 


தமிம்‌ நவீன இலக்கியம்‌ அறுப்‌ 
தாண்டுக்கால வரலாறுடையது; தெளி 
வாக வேறுபட்ட தனித்தனித்‌ கடங்கள்‌ 
பதிந்த மேதைகள்‌ புதுமைப்பித்தன்‌, 


மெளனி, கு. ப, ராஜகோபாலன்‌, 
ந. பிச்சமூர்த்தி, லா. ௪. ராமாமிருதம்‌ 
போன்றவர்களைத்‌. தொடக்ககாலத்‌ 


திலேயே பெற்றிருந்த பெருமைக்குரியது . 
சுற்றுலக இலக்கியப்‌ படிப்பும்‌, சொந்த 
மண்ணின்‌ வாழ்க்கை மீது கூர்ந்த 
பார்வையும்‌, கலைபற்றிய தெளிவான 
பிரக்ஞையும்‌ செய்திறனும்‌ தமிழ்‌ நவீன 
இலக்கியத்துக்கு உறுதியான அடித்தளம்‌ 
அமைத்துக்‌ கொடுத்தன. என்ன கார 


படைப்பு 
எழுச்சி பெற்ற சுந்தர ராமசாமியும்‌ 
ஜெயகாந்தனும்‌ சிறுகதைகளில்‌ தொடங்‌ 


முப்பது நாற்பதுகளில்‌ சீரிய இலக்‌ 
கியம்‌ பத்திரிகைச்‌ சூழலில்‌ வளர்ந்தது. 
வாசகரின்‌ ரசனையை மழுங்கடிக்கிற 
வாணிகப்‌ பத்திரிகைகளின்‌ புறக்கணிப்‌ 
பால்‌ இலக்கியம்‌, இலக்கியச்‌ சிற்றேடு 
களையும்‌ குறிப்பிட்ட ஓல பதிப்பகங்‌ 
களையும்‌ சார்ந்து நிற்கும்‌ நிலையை 
இன்று பார்க்கிறோம்‌. இந்த நிலை 
யிலும்கூட மிகுமக்கள்‌ தொடர்புடைய 


வியாபாரப்‌ பத்திரிகைகளால்‌ ஜெய 
காந்தன்‌ என்ற இலக்கியவாதி பல 
சமயங்களில்‌ ஏற்கப்படுவது குறிப்பிடத்‌ 
தக்கது, 


ஜெயகாந்தன்‌ என்றவுடன்‌ முதல்‌ 
நினைவுகளாக எழக்‌ கூடியவை அவரது 
உரத்த ஆளுமை, விரிவான வாழ்க்கை 
அனுபவங்கள, இடைவிடாத படைப்‌ 
பூக்கம்‌ ஆகியவை. அவருடைய படைப்‌ 
பூக்கம்‌ ஒருவகையில்‌ பன்முகத்‌ தன்மை 
யுடையது. ஒருவகையில்தான்‌ இலச்‌ 
கியம்‌, திரைப்படம்‌, பத்திரிகை, அர 
சியல்‌ என்று தம்மைச்‌ சூழ்ந்த வாழ்வின்‌ 
பல்வேறு அமிசங்களிலும்‌ | சிலவற்றில்‌ 
வெற்றிகரமாக, சிலவற்றில்‌ துணிகர 
மாக அவ்வப்போது தம்மைப்‌ பிணைத்‌ 
துக்‌ கொண்டும்‌ விடுவித்துக்‌ கொண்‌ 
டும்‌ தொடர்ச்சியான இயங்குதன்மை 
கொண்டவர்‌. 


ஜெயகாந்தனின்‌ ஆளுமையின்‌ 
பெரும்பகுதி அவருடைய புறவுலகத்‌ 
தொடர்பில்‌ விளைந்தது. புதுமைப்பித்‌ 
தனுக்கு அடுத்தபடியாக ஏற்புக்கும்‌ 
மறுப்புக்கும்‌ அதிக அளவு இலக்கான 
வர்‌ என்று இவரைத்தான்‌ சொல்ல 
வேண்டும்‌. இத்தொடர்பில்‌ புதுமைப்‌ 
பித்தனைவிட அதிகமாக எதிர்க்குரல்‌ 
கொடுத்தவரும்‌ இவரே. இலக்கிய நீதி 
யிலும்‌ பிறவகைகளிலும்‌ இவருக்கு இருக்‌ 
கிற தேவைக்கு மீறிய வெளிப்பாட்டு 
வேட்கை (excessively expressive) இவரு 
டைய பெரும்‌ பலவீனம்‌, 


அங்கீகரிக்கப்பட்ட படைப்பாளி 
களில்‌ அதிகம்‌ எழுதியவர்‌ இவர்‌ என்ற 
விவரமும்‌, தமிழ்நாட்டைப்‌ பொறுத்த 
வரை பரிசுகள்‌, விருதுகள்‌, பாராட்டுக்‌ 
கள்‌: ஒரு படைப்பாளியை மதிப்பிட 
உதவும்படியாக இல்லையெனினும்‌ மேற்‌ 


105 


கூறியவைகளால்‌ இந்த நல்ல படைப்‌ 
பாளியும்‌ கெளரவிக்கப்பட்டிருக்கறொர்‌ 
என்ற விவரமும்‌ இங்கே குறிப்பிடத்‌ 
தக்கவை. 


ஜெயகாந்தன்‌ எழுதத்‌ தொடங்கிய/ 
வளர்ந்த காலத்து இலக்கியச்‌ சூழல்‌ 
பற்றிப்‌ பார்க்கவேண்டும்‌. ஐம்பதுகளில்‌ 
தொடக்கத்தில்‌ எழுதத்‌ தொடங்கினார்‌ 
ஜெயகாந்தன்‌. அந்த நாள்களில்‌ வெளி 
யே துருத்தித்‌ தெரிந்தவை சுவரொட்டி 
விளம்பரங்களுடன்‌ வெளிவந்த 
மேலோட்டமான பத்திரிகைத்‌ தொடர்‌ 
கதைகளும்‌,தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ சிலரின்‌ 
சப்பட்டையான படைப்புகளும்‌, சந்த 
னைக்‌ கனமும்‌ தத்துவ அடிப்படையும்‌ 
இல்லாத சரித்திரத்‌ தொடர்களும்‌ ஆகும்‌, 
இந்தத்‌ தேக்கநிலையினூடே, அதற்கு 
முன்பிருந்தே எழுதிக்கொண்டிருந்த 
லா.ச.ரா.,தி. ஜானகிராமன்‌ தொடர்ந்து 
எழுத, இடையே எழுதுவதை நிறுத்தி 
யிருந்த கி. சு. செல்லப்பா, ௧. நா. சுப்‌ 
பிரமணியம்‌, கு, அழகிரிசாமி, ந. பிச்ச 
மூர்த்தி, ஆர்‌. ஷண்முகசுந்தரம்‌ ஆகி 
யோர்‌ மீண்டும்‌ எழுதத்‌ தொடங்கினர்‌. 
தகுதி வாய்ந்த இந்தப்‌ படைப்பாளி 
களின்‌ எழுத்திலும்கூடப்‌ பெரும்பாலும்‌ 
சமகால வாழ்வு பிரதிபலிக்கப்பட 
வில்லை. ரகுநாதனின்‌ “பஞ்சும்பசியும்‌' 
சமகால வாழ்வைத்‌ தொட்டதற்கு அதிச 
மாக ஆழமான பார்வை எதுவும்‌ 
காட்டவில்லை, அந்த நிலையில்‌ ஜெய 
காந்தனின்‌ எழுத்துக்களே சமகால 
அனுபவங்களால்‌ கிளறப்படுவனவாக 
அமைந்தன. அவற்றில்‌ பெரும்பாலா 
னவை பற்றி இலக்கியபூர்வமாக 
எதுவும்‌ சொல்வதற்கில்லை .... ஆயினும்‌, 
எதிலும்‌, அவசரப்‌ பத்திரிகை விளைச்‌ 
சலிலும்‌ கூட ஓர்‌ ஆழ்ந்த தனிப்பார்வை 
துவங்கச்‌ செய்து விடுகிறார்‌. அத்தகைய 
சமகாலப்‌ பார்வையை அவரிடம்‌ மாத்‌ 


திரமே காணமுடிகிறது” என்கிறார்‌ 
வெங்கட்‌ சாமிநாதன்‌ 


ஆக, தன்‌ தோற்றத்தில்‌, இலக்கிய 
உலகில்‌ இருந்த ஒரு காலியிடத்தை 
நிரப்பியிருக்கிறார்‌ ஜெயகாந்தன்‌. ஜெய 
காந்தனை த்‌ தலைக்குமேல்‌ தூக்கிக்‌ 
கொண்டாடுறெவர்கள்‌ அவரது புது 
மையான, வித்தியாசமான கருத்துக்‌ 
களுக்காகவும்‌, சமூக அமைப்பிலுள்ள 
முரண்பாடுகளை அவர்‌ பன்னிப்பன்னிக்‌ 
காட்டுவதற்காகவும்‌ பாராட்டுகிறார்‌ 
கள்‌, இன்னின்னவை அவர்‌ நோக்கங்‌ 
கள்‌ என்று வெளித்தெரியும்‌ தெளிவு 
அவர்களைக்‌ கவர்கிறது. ஜெயகாந்‌ 
தனைக்‌ கண்டிக்றெவர்கள்‌ அதே கருத்‌ 
துக்களுக்காக அல்லது அவர்‌ தம்‌ கருத்‌ 
துக்களை மாற்றிக்‌ கொண்டதற்காகக்‌ 
கண்டிக்றொர்கள்‌. இந்த இருபிரிவின 
ரும்‌ ஜெயகாந்தன்‌ மீது நேர்முக[எதிர்‌ 
முக விழைவு பூண்டவர்கள்‌. மூன்றா 
வது ஒரு பிரிவினர்‌ உண்டு. ஜெயகாந்‌ 
தன்‌ அவருக்கு இருக்கிற புகழின்‌ அளவுக்‌ 
குச்‌ சிறந்த படைப்பாளியல்லர்‌ என்று 
மறுப்போர்‌ இவர்கள்‌ கருத்துக்‌ குவியல்‌ 
களும்‌, விளக்கங்களும்‌, மறுப்பும்‌,மறுப்‌ 
புக்கு மறுப்பும்‌, விவாதங்களும்‌, 
ஆசிரியரின்‌ சுயமுனைப்பும்‌ நிறைத்து, 
உத்தி உருவ ஒழுங்கின்மைகளில்‌ இலக்கி 
யத்தைத்‌ தவறவிட்டுவிடுகிறார்‌ ஜெய 
காந்தன்‌ என்பது இவர்களின்‌ குற்றச்‌ 
சாட்டு, 
எப்படியிருப்பினும்‌ * ஐம்பதுகளில்‌ 
உருவாகத்‌ தொடங்கி எழுத்தளவிலே 
கருகிவிட்டார்‌”” என்ற ௧. நா. சு. வினர்‌ 
பேச்சைக்‌ கேட்டுக்கொண்டு ஜெயகாந்‌ 
தனை யாரும்‌ தூக்கி எறிந்துவிட முடி 
யாது. 


உள்ளடக்கத்தின்‌ பரப்பும்‌ வகை 
மையும்‌ மட்டுமே காரணமாகப்‌ புதுமைப்‌ 
பித்தன்பெருமை பெறுவதில்லை, உள்ள 
டக்கக்‌ குறுக்கத்தினால்‌ மெளனிக்குரிய 
இலக்கிய பீடம்‌ மறுக்கப்படுவதுமில்லை. 
ஜெயகாந்தனின்‌ உள்ளடக்கப்‌ பரப்பு 
வகைமையால்‌ விரிந்து அவருடைய 
சிறப்புக்கான காரணங்களில்‌ ஒன்றாக 
நிற்கிறது. 

புதுமைப்பித்தனைப்‌ போலவே 
சுரண்டலுக்கு ஆளாகும்‌ அடித்தளத்து 
மக்கள்‌ கூட்டத்தைக்‌ (Sயbmerged Popul - 
810௦) கருவாகக்‌ கொண்டது ஜெய 
காந்தன்‌ இலக்கியம்‌, அடித்தளத்து மக்‌ 
கள்‌ என்பதற்குப்‌ பொருளாதாரத்‌ தாழ்‌ 
குடியினர்‌ என்று மட்டுமே அர்த்தம்‌ 
கொள்ளாமல்‌ சமூக, ஆன்மீக அடிப்‌ 
படைகளிலும்‌ கூட இந்திய மண்‌ ௨௬ 
வாக்கிய அடித்தள மக்களையும்‌ சருத்‌ 
இல்‌ கொண்டது ஜெயகாந்தனின்‌ நேர்‌ 
மையான பார்வை. இவர்களோடெல்‌ 
லாம்‌ நெருங்கெறிந்த அனுபவம்‌, மனி 
தாபிமானம்‌ ஜெயகாந்தனுடைய படைப்‌ 
பில்‌ நன்கு தெரியும்‌. ஏழைத்‌ தொழி 
லாளியும்‌, சாதியால்‌ தாழ்த்தப்பட்ட 
வனும்‌, உடல்‌ சுரண்டலுக்காளாகிற 
பெண்ணும்‌, கற்பு போன்ற மதிப்பீடுக 
ளால்‌ வஞ்சிக்கப்‌ படுவோரும்‌, சமூக 
உறவுகளில்‌ தனிமனித நிலையில்‌ 
பொருந்தாமையால்‌ மனச்சிக்கலில்‌ 
தவிப்போரும்‌ போராடுவோரும்‌ தோற்‌ 
போரும்‌ வெல்வோரும்‌ ... என்று நம்‌ 
சமகால வாழ்வின்‌ எல்லா இயல்புகளை 
யும்‌ பிரதிபலிக்கறவர்கள்‌ இவரது இலக்‌ 
இய உலகில்‌ நிறைந்திருக்கிறார்கள்‌. 


வறுமை, வர்க்கமுரண்‌, கைம்பெண்‌ 
மறுமணம்‌, கற்பு பற்றிய வித்தியாச 


ட 


மி) ன்‌ ட்‌ 0 
சாமிநாதன்‌, வெங்கட்‌, பாலையும்‌ வாழையும்‌ மணி படிப்பகம்‌, ராஜபாளையம்‌ 1976, பப. 150-155. 


ர சுப்பிரமணியம்‌, ௧, தா. இந்திய இலக்வெம்‌, கலைஞன்‌ படிப்பகம்‌, சென்னை, பக்‌. 69, 70. 


106 


மான அணுகுமுறை போன்றவைகள்‌ 
ஜெயகாந்தனுக்குப்‌ பல ஆண்டுகள்‌ 
முன்னரே புதுமைப்பித்தன்‌, விந்தன்‌ 
மற்றும்‌ பலரிடம்‌ தொடக்கம்‌ கண்டி. 
ருந்தன. 


வாழ்க்கையின்‌ இடைவிடாச்‌ சுழற்‌ 
சியில்‌ அரசியல்‌, சமூகம்‌, கலை, இலக்கி 
யம்‌, ஆன்மீகம்‌ எல்லாம்‌ மாறிமாறிப்‌ 
புதிய தோற்றம்‌ கொள்கின்றன. சூழ்‌ 
நிலைக்கேற்ப எழுத்தாளனுடைய நுவல்‌ 
பொருளும்‌ மாறிவரும்‌, முன்பு சொன்ன 
தற்கு மாறாகக்‌ கூட அவன்‌ பேசலாம்‌. 
ஜெயகாந்தனது இலச்கியம்‌ ஏழைத்‌ 
தொழிலாளிகள்‌ சேரிமக்களிடமிருந்து 
நடுத்தர பிராமண வர்க்கக்‌ குடும்பங்‌ 
களைத்‌ தொட்டு அயல்நாட்டுக்‌ கார்‌, 
பங்களா என்று வாழும்‌ மேல்தட்டு 
மக்கள்‌ வரை வந்து உலாவுகிறது. ஏழை 
விபசாரி முதல்‌ ஆண்வர்க்கத்தையே 
இராவணர்களாகச்‌ ஈறும்‌ சீதா வரை, 
நாஸ்திகத்திலிருந்து ஓங்கூர்சாமி, காஞ்‌ 
சிப்‌ பெரியவர்‌ வரை, கும்யூனிஸத்தி 
லிருந்து அது அனுமதிக்காத சுதந்திரச்‌ 
சிந்தனை வரை, பட்டை, கஞ்சாவி 
லிருந்து ஸ்காட்சி வரை, சென்னைக்‌ 
கொச்சையிலிருந்து நாசுக்கான ஆங்கி 
லம்‌ வரை இப்படி நெடிய இடைவெளி 
களில்‌ அவர்‌ எழுத்து அலைந்து திரிகிறது. 


“ஏன்‌ அனுபவங்களை நான்‌ பேசு 
திறேன்‌ ... எனக்கு மனச்சாட்சிதான்‌ 
முக்கியம்‌, மார்க்ஸியத்தோடு முரண்‌ 
பாடுகள்‌ எனக்குண்டு ... எந்தக்‌ கொள்‌ 
கைக்காகவும்‌ என்னை நான்‌ இழக்க 
வில்லை''* என்று தன்‌ சுதந்திரத்தைப்‌ 
பற்றி நின்று வெடித்துப்‌ பேசியிருக்க 
றார்‌ ஜெயகாந்தன்‌. 


சொல்ல எடுத்துக்கொண்ட பிரச்‌ 
சினைகளில்‌ ஜெயகாந்தன்‌ தம்முடைய 
தனிப்பட்ட பார்வையைப்‌ பதித்ததற்கு 
உதாரணங்கள்‌ மிகவுண்டு. அப்பாவிப்‌ 
பெண்ணுக்கு நேர்ந்த விபத்தை விபத்‌ 
தாக உணர்ந்து அவளைக்‌ களங்க 
மற்றவள்‌ என அவளுக்குணர்த்தும்‌ 
தாயின்‌ பாத்திரம்‌ ஜெயகாந்தனின்‌ 
வித்தியாசமான பார்வையில்‌ விளைந்‌ 
தது. மனச்‌ சலனங்களை அடக்கியோ 
மறைத்தோ கன்னியாஸ்திரீயாக நீடிக்‌ 
காமல்‌ துணிந்து, தான்‌ கன்னியாஸ்திரீ 
ஆனதற்காகப்‌ பாவ மன்னிப்புக்‌ கேட்‌ 
கும்‌ காதரீனும்‌, காதல்‌ என்பதன்‌ சரி 
யான அர்த்தத்தை நடை முறைப்‌ 
படுத்தும்‌ முதலியாரும்‌ கெளரியும்‌ வேத 
மந்திரத்துக்கு அர்த்தம்‌ சொல்லத்‌ தெரி 
யாததால்‌ பூணூலை அறுத்துக்கொண்டு 
ஓடிப்போகும்‌ கணபதியும்‌, தகுதியுள்ள 
வேறு சாதிக்காரனுக்குப்‌ பிரம்மோப 
தேசம்‌ செய்து பிராமணனாக்கும்‌ சங்கர 
சர்மாவும்‌ ஜெயகாந்தனின்‌ தனிப்‌ 
பார்வை பட்டவர்கள்‌. 


“பெண்ணுரிமை என்று வரும்‌ 
போது ஒரு தடுமாற்றம்‌, “கற்புநிலை” 
என்ற பழைய கதையிலிருந்து ஜெய 
காந்தனின்‌ கருப்பொருள்‌ இது. பெண்‌ 
ணடிமைத்தனம்‌ கண்டு சீற்றம்‌ கொள்‌ 
ளும்‌ சமீபகாலத்து ஜெயகாந்தனின்‌ 
இளம்பெண்கள்‌ காதல்‌, மணம்‌, உத்‌ 
யோகம்‌ என்ற மூன்றையும்‌ விலக்குவது, 
இப்படி விலக்யெவர்கள்‌ சேர்ந்து வாழ்‌ 
வது என்று புதிய வழியைத்‌ தேடிப்‌ 
பிடித்திருக்கிறார்கள்‌. சமூகக்‌ கொடு 
மையை ஒழிக்க வழிமுறையோ முயற்‌ 
சியோ இவர்களிடம்‌ இல்லை. தங்களுக்‌ 
குள்‌ சுருங்கக்கொள்ளும்‌ இவர்களின்‌ 


rr 


உ ஞானரதம்‌ 6, 1970, குமுதம்‌, 28-7-70 


107 


லட்யெவாதம்‌ ஒரு அவசரப்‌ பார்வைக்‌ 
ருக்‌ கவர்ச்சிகரமான புரட்சியாகத்‌ தெரி 
யும்‌. இவர்கள்‌ யாவரும்‌ வசதியான 
வர்கள்‌. ஏழைப்பெண்களுக்கு இவர்கள்‌ 
காட்டும்‌ தீர்வு என்ன? இங்கே ஜெய 
காந்தனின்‌ தொலைநோக்கு கேள்விக்‌ 


முரியதா விடுகிறது. 


சுந்தரகாண்டம்‌ சீதாவும்‌ இவ்‌ 
வாறே வாழ்க்கையை எதிர்கொள்ளத்‌ 
தெரியாமல்‌, கொள்கையின்‌ அடிமை 
யாக நின்று வக்கிரப்பட்டுப்‌ போகி 
றாள்‌. இராவணனிடம்‌ தப்பித்து மாரி 
சனிடம்‌ மாட்டிக்கொள்ளும்‌ மான்‌ 
அவள்‌, 


இலக்கியத்தின்‌ தலையாய தன்மை 
களுள்‌ ஒன்று சோதனை செய்து பார்த்‌ 
இல்‌. வெளியீட்டு முறைகளில்‌ ஜெய 
காந்தன்‌ சோதனை செய்ததில்லை. 
வடிவங்களில்‌ மட்டுமே சோதனை 
செய்தார்‌. ஆனால்‌ சிறுகதை வடிவில்‌ 
அவர்‌ பெற்ற வெற்றியை நாவல்‌ குறு 
நாவல்‌ வடிவங்களில்‌ பெறமுடியவில்லை. 
நாவலும்‌ குறுநாவலும்‌ சிறுகதையை 
லிட நீண்டவை என்ற எண்ணமே 
அவரை ஆக்கிரமித்திருக்கிற மனத்திற்‌ 
குள்‌ குலிந்து நிறையும்‌ கருத்துக்களையும்‌ 
வாத எதிர்வாதங்களையும்‌ நெடுக நெடு 
கச்‌ சொல்லிக்கொண்டே போவதற்கு, 
அதிலும்‌ பாத்திர உரையாடல்களில்‌ 
நீண்ட . விவாதங்களைப்‌ பொருத்து 
வதற்கு வசதியான வடிவங்களாக அவற்‌ 
றைக்‌ கண்டிருக்கிறார்‌. வாழ்க்கை யனு 
யவத்தின்‌ விசிறல்களை, பன்முகத்‌ தன்‌ 
மைகளை ஆழமாகவும்‌ தொடர்ச்சியாக 
வும்‌ காட்டுவதற்குரிய வடிவம்‌ நாவல்‌ 
என்பதை அவர்‌ ஏற்கவில்லையோ என்‌ 
னவோ? 


சுந்தர ராமசாமி ஓவ்வொரு புத்தகத்‌ 
திலும்‌ ஒரு புதுப்பிறவி எடுத்தவராகத்‌ 


108 


தெரிகிறார்‌. “பிரசாதமும்‌ "பல்லக்குத்‌ 
ஞூாக்கிகளும்‌' வேறுவேறாகத்‌ தெரி 
கின்றன. “புளியமரத்தின்‌ கதையை” 


அவர்‌ திரும்பச்‌ சொல்லாமல்‌ வேறொரு 
சோதனை முயற்சியில்‌ ஜே. ஜே. சில 
குறிப்புக்களை' வடிக்கிறார்‌. 


“மற்றகெல்லாம்‌ இதை எழுத நான்‌ 
பழக்கிக்‌ கொண்டது' என்று புத்ர 
முன்னுரையில்‌ தம்‌ உத்திச்‌ சோதனை 
வெற்றியைத்‌ தெரிவிக்கிறார்‌ லா.ச.ரா. 
இப்படி. எதையும்‌ தெரிவிக்க ஜெயகாந்த 
னுக்கு வாய்ப்பில்லை. 


“அக்கினிப்‌ பிரவேசம்‌' குறித்து 
எழுந்த எதிர்வினைகளைப்‌ பார்த்து, 
அக்கதையை முடிவுமாற்றி நாவலாக 
வளர்த்ததும்‌, பிறகு அந்த நாவலையும்‌ 
தொடர்ந்து மற்றொரு நாவலைப்‌ 
படைத்ததும்‌ எழுதியதை வேறுகோணத்‌ 
தில்‌ எழுதிப்‌ பார்ப்பது என்ற சோதனை 
முயற்சியே. எனினும்‌ இத்தொடர்பில்‌, 
படைத்துவிட்ட படை.ப்பினின்று அந்‌ 
நியப்படும்‌ சாத்தியமற்றவர்‌ ஜெயகாந 
தன்‌ என்பதும்‌, அதன்‌ பிடிப்பிலிருந்து 
விலகமுடியாமல்‌ “கங்கை எங்கே போகி 
றாள்‌' எனப்‌ பின்‌ தொடர்கிறார்‌ என்ப 
தும்‌ புலப்படுகின்றன. 


இதே நேரம்‌, மூன்றடுக்கு நாவல்‌ 
(trilogy-ட்ரிலஜி) என்ற அமைப்பில்‌, 
பிறந்த “அந்த அக்காவைத்‌ தேடி”, “நம்ப 
மாட்டேளே', “வீட்டுக்குள்ளே பெண்‌ 
ணைப்‌ பூட்டிவைத்து' என்ற மூன்று 
நெடுங்கதைகளில்‌ கதை ஒன்றே எனினும்‌ 
வேறுவேறு பாத்திர முக்கியத்துவம்‌ 
காரணமாகத்‌ தனித்தனி அனுபவங்கள்‌ 
கிட்டுகின்றன. இவ்வகையில்‌ இச்‌ 
சோதனை முயற்சி வெற்றியாறெது. 


சிவபெருமானிடம்‌ மனிதன்‌ திரு 
விளையாடல்‌ நடத்திக்‌ காட்டிய 


புதுமைப்‌ பித்தனைப்‌ பின்‌ பற்றிச்‌ வனை 
வேசியிடம்‌ அழைத்து வந்தது ஜெயகாந்‌ 
தனுடைய சோதனையே எனினும்‌ சுய 
மானதன்று. 

ஜெயகாந்தனின்‌ சோதனை வெற்றி 
என்று ஒன்றை உறுதியாகக்‌ குறிக்கலாம்‌. 
கட்டுரை வகைகளில்‌ புதியதொரு வகை 
யாக  *முன்னுரைக்‌ கட்டுரை'கள்‌ 
தந்திருக்கிறார்‌. தொகுத்து ஒரு நூலாகப்‌ 
பார்க்கையில்‌ அவைகளே தனிப்பட்ட 
ஓர்‌ இலக்கியத்தன்மை பெறுகின்றன. 
கருத்துக்களைச்‌ சொல்லும்‌ முறையிலே 
பிறவியிலேயே அமைந்த தர்க்கம்‌ இவற்‌ 
றால்‌ தனித்தன்மை காண்பிக்கின்றன. 
இவ்வளவு அக்கறையுடன்‌ முன்னுரைகள்‌ 
உருவாக்கியவர்கள்‌ என்று வேறு யாரை 
யும்‌ காட்ட முடியாது. 


வாழ்க்கையைக்‌ காட்டுவது, வாழ்க்‌ 
கையைக்‌ காட்டுவது மட்டுமன்றி அதை 
விமர்சனமும்‌ செய்வது என இருவித 
மான இலக்கியக்‌ கோட்பாடுகள்‌ உண்டு, 
இதில்‌ ஜெயகாந்தன்‌ இரண்டாவது 
வழியைச்‌ சேர்ந்தவர்‌. இதில்‌ யாருக்கும்‌ 
மறுப்பிருக்க முடியாது, ஆனால்‌ வாழ்க்‌ 
கையைத்‌ திறனாயும்‌ முறை என்று வரும்‌ 
போதுதான்‌ இலக்கியம்‌ என்ற ஒரு கலை 
வரம்புக்குள்‌ அதைச்‌ செய்தாக வேண்டும்‌ 
என்று வற்புறுத்த நேர்கிறது. 


'இலக்கெத்தினுள்ளே விமர்சனம்‌” 
என்பது விஷயங்களை அலசும்‌ விமர்‌ 
சனமல்ல; விஷயத்தை வெளியிடும்‌ 
வெளியீட்டுமுறையில்‌ அமைவது. வாழ்க்‌ 
கையை வாசகன்‌ கண்முன்‌ நிறுத்தும்‌ 
போது தேர்வு (selection) சூழ்நிலை 
யுணர்த்தல்‌ போன்ற முறைகளால்‌ 
படைப்பாளி படைப்பின்‌ ஊடே தன்‌ 
விமர்சனத்தை அடிச்‌ சரடாக்கித்‌ தரு 
கிறான்‌. ஆனால்‌ ஜெயகாந்தன்‌ வலிந்து 
வலிந்து விமர்சனம்‌ செய்யும்‌ முறை, 


109 


“இதை இப்படிப்‌ புரிந்து கொள்ளுங்கள்‌” 
என்ற வற்புறுத்தலாக முடிகிற து.முக்கிய 
மாக நாவல்களிலும்‌, குறுதாவல்களிலு.ம்‌ 
வாழ்க்கையை ஓடுகிற ஓட்டத்தில்‌ 
நிறுத்தி அங்கங்கே குறுக்கு விசாரணை 
செய்வதும்‌, கையில்‌ தராசுடன்‌ எங்கும்‌ 
காட்சியளிப்பதும்‌ ஜெயகாந்தனுடைய 
நடைமுறையாகத்‌ தெரிகின்றன. 


விவாத அரங்குகளாக மாறிவிடும்‌ 
குறுநாவல்களும்‌ நாவல்களும்‌ திட்ட 
மிட்டபடி திட்டம்‌ தெரியும்படி நடக்‌ 
கின்றன. ஆகவே, அவற்றில்‌ வாழ்க்கை 
அங்கங்கே அடிக்கோடிட்டுச்‌ கொண்டு 
நிற்கிறது. 


மிகையுணர்ச்சிப்‌ பிரவாசம்‌ தம்‌ 
எழுத்தில்‌ சில சமயம்‌ தோன்றிவிடு 
வதாகவும்‌, அப்போது தமக்கே அரு 
வருப்புத்‌ தோன்றுவதாகவும்‌ ஜெயகாந்‌ 
தன்‌ ஓப்புக்கொள்வது (கருணையினால்‌ 
அல்ல-முன்னுரை) இங்கே குறிப்பிடத்‌ 
தக்கது, 


நடப்பியல்‌ படைப்புக்களின்‌ செய்‌ 
நேர்த்தியில்‌ இன்றியமையாத பங்கு 
வகிப்பது தகவல்‌ துல்லியம்‌, ஆரம்ப 
காலச்‌ சிறுகதைகளில்‌ ஜெயகாந்தனிடம்‌ 
காணப்பட்டது நாவல்கள்‌ குறுநாவல்‌ 
களில்‌ விடுபட்டுப்‌ போனது. அசோக 
மித்திரன்‌, பூமணி, நாஞ்சில்‌ நாடன்‌ 
போன்றோர்‌ இதனை நன்கு சாதிக்கின்‌ 
றனர்‌. அசோகமித்திரனின்‌ “கரைந்த 
நிழல்கள்‌ நாவலை ரறற011886 என்று ௪.௬. 
செல்லப்பா வர்ணித்ததை எந்த இலக்கிய 
ரசிகனும்‌ பொருட்படுத்தவில்லை. “பைல்‌ 
கள்‌', “மின்னுலகம்‌' என்ற சிறுநாவல்‌ 
களில்‌ அந்ததந்தத்‌ துறைத்‌ தகவல்களை 
முழுத்‌ தத்ரூபத்தில்‌ தந்து நாவல்‌ நம்முன்‌ 


நிகழ்கின்ற தன்மையை/௮தன்‌ சீதோஷ்‌ 


ணத்தை நாம்‌ அனுபலிக்கும்படி செய்‌ 
தார்‌ நீல, பத்மநாபன்‌, ஜெயகாந்தனின்‌ 
சமீபகால எழுத்துக்களில்‌ இத்தன்மை 
மங்கலாக விட்டிருக்கிறது. 


அசோகமித்நிரனைப்‌ பற்றிச்‌ சொல்‌ 
லப்படுவது போலப்‌ பாத்‌ இரங்களின்‌ 
ஸ்இதியைக்‌ காட்டிவிட்டோ, சூழ்நிலை 
களிஞாடே. பாத்திரங்களைச்‌ சஞ்சரிக்க 
விட்டோ ஒதுங்கிக்‌ கொள்ளுதலன்றி, 
தாம்‌ உரத்துச்‌ சொல்ல விரும்பும்‌ 
கருத்துக்களினூடாகப்‌ பாத்திரங்களை 
அழைத்துப்‌. போகிறார்‌ லெயகாந்தன்‌. 
பாத்திரங்கள்‌ கூட அளவுக்கதிகமாகப்‌ 
பேசும்போது அது ஆசிரியப்பேச்சாக 
மாறிப்போறெது. இதன்‌ விளைவு, 
வாசகர்களுக்குத்‌ தங்களுடன்‌ ஆசிரியர்‌ 
பேசுறொர்‌, பேச்சுக்கிழுக்கிறார்‌ என்ற 
தீர்மானம்‌ உருவாகி அவர்கள்‌ பதிலுக்கு 
நிறையப்‌ பேசுகிறார்கள்‌. இப்பேச்சுக்க 
ளில்‌ பெரும்பாலானவை அபத்தம்‌, 
சந்தை இரைச்சல்‌ என ஜெயகாந்தனே 
உணர்டிறார்‌. இவை உண்மையில்‌ கதை 
யின்‌ விளைவுகள்‌ அல்ல; கதை சொன்ன 
முறையின்‌ விளைவுகள்‌. 


சமகால சமூகப்பார்வை, இன்றைய 


எல்லாவிதமான பிரச்சினைகளையும்‌ 
அக்கறையுடன்‌ அணுகும்‌ மனிதாபி 
மானம்‌, எந்தக்‌ கட்டுப்பாட்டினுள்ளும்‌, 
வட்டார, கட்சி மொழி, இன வட்டத்திற்‌ 
குள்ளும்‌ அடங்காத சுதந்திர வீரியம்‌, 
தாம்‌ எடுத்துக்‌ கொண்ட விஷயங்களில்‌ 
வித்தியாசமான தனிப்பார்வை துலங்கச்‌ 
செய்தல்‌-இவற்றால்‌ ஒரு: நல்ல படைப்‌ 
பாளியாக இனம்‌ காட்டும்‌ ஜெயகாந்தன்‌- 


சோதனை முயற்சிகளில்‌, வெளி 
யீட்டு முறைகளில்‌, கலையுருவச்‌ சாத 
னைக்கான உழைப்பில்‌ பின்தங்கிப்‌ 
போவதன்‌ காரணமாகத்‌ தலைசிறந்த 
படைப்பாளியாகக்‌ கொள்ளப்படமுடி. 
யாது போகிறார்‌. 


நினைத்துப்‌ பார்க்கும்‌ போது 
கோபல்ல கிராமம்‌, ஜே. ஜே, சிலகுறிப்பு 
கள்‌, பதினெட்டாவது அட்சரக்கோடு, 
பள்ளிகொண்டபுரம்‌ போன்ற நாவல்‌ 
களின்‌ ஆழமும்‌ வீச்சும்‌, செய்நேர்த்தி 
யும்‌, உருவ வனப்பும்‌ ஜெயகாந்தனின்‌ 
நாவல்களில்‌ காணப்படாதது சிறுகதை 
மன்னரிடம்‌ நாமடையும்‌ ஏமாற்றமே 
யாகும்‌, 


110 


தமிழ்க்‌ கலை 
தமிழ்‌ 4, கலை 3, 4 


நல்ல படைப்பாளர்கள்‌, புறக்‌ 
காரணங்களுக்காக எழுதுவதில்லை; 
அகக்காரணங்களுக்காகவே எழுதுகின்ற 
னர்‌. வெளியீட்டாளர்கள்‌, வாசகர்‌ 
கள்‌, பணம்‌, புகழ்‌, பரிசுகள்‌ முதலியன 
அவர்களால்‌ விரும்பிக்‌ காத்திராத, 
தற்செயலாக விளைகின்ற, பக்கவிளைவு 
கள்‌. பாராட்டும்‌ பரிசுகளும்‌ பிறர்‌ 
அவர்கள்மேல்‌ திணிக்கின்ற செல்வங்‌ 
கள்‌. அவர்கள்‌ எழுதுவது, அடக்கி 
வைக்க முடியாத அவர்கள்‌ அகவுணர்ச்சி 
களுக்கு வடிகால்‌ தர; சுற்றியுள்ள 
சமூகத்தின்‌ போக்கு அவர்கள்‌ அறிவை 
யும்‌ மனத்தையும்‌ பாதித்து அவர்களிடம்‌ 
எழுப்புகின்ற தார்மீகக்‌ கோபத்தை 
வெளியிட. ஆனால்‌ அவர்கள்‌ எதிர்‌ 
பார்க்காவிட்டா லும்‌ சமூகம்‌ பாராட்டும்‌ 


பரிசுகளும்‌ வழங்குகிறது - வழங்கவும்‌ 
வேண்டும்‌. அதற்கு 2 காரணங்கள்‌ 
உண்டு. 


ஒன்று; நன்றியும்‌ பாராட்டும்‌ தெரி 
வித்தல்‌ மனித மனத்தின்‌ நல்லுணர்வு 
வெளிப்பாடுகள்‌. செத்துக்கொண்டிருச்‌ 
கும்‌ மானிடத்தின்‌ சிறுசிறு முனகல்‌ 
களில்‌ உயிர்‌ இன்னும்‌ ஓட்டியிருப்பதற்‌ 
கான அடையாளங்களில்‌-ஒன்று. அவற்‌ 
றையும்‌ நாம்‌ இழந்து நிற்க வேண்டாம்‌. 
ஆனால்‌ நன்றியையும்‌ பாராட்டையும்‌ 
போலியாகவும்‌ உள்நோக்கத்துடனும்‌ 


சுந்தர காண்டம்‌ - ஒரு மதிப்பீடு 


மீனாட்சி முருகரத்தனம்‌ 


இல்லாமல்‌ உண்மையாசவும்‌ 
மாகவும்‌ வழங்குவோம்‌. 


நியாய 


மற்றொரு காரணம்‌ இலக்கியத்‌ 
திறனாய்வின்‌ சமூகப்பயன்பாட்டை 
இந்தப்‌ பரிசும்‌ பாராட்டும்‌ நமக்கு வழங்‌ 
கும்‌. நல்ல படைப்புக்களை மக்கள்‌ 
இனங்கண்டுகொள்ளச்‌ செய்வதும்‌, 
அவற்றை விரும்பி வரவேற்குமாறு 
செய்வதும்‌, தொடர்ந்து அத்தகைய 
படைப்புக்கள்‌ தோன்ற வழிவகுப்பதும்‌ 
இலக்கியத்‌ திறனாய்வின்‌ சமூகப்‌ பயன்‌ 
பாடாகும்‌ (800181 function of literary 
criticism). அந்த வகையில்‌ மக்கள்‌ 
விருப்பம்‌ என்னும்‌ மந்தையை தெறிப்‌ 
படுத்தும்‌ மேய்ப்பராகத்‌ தஇிறனாய்‌ 
வாளர்கள்‌ அமையலாம்‌. ஒரு மொழியின்‌ 
இலக்கிய வளர்ச்சியிலும்‌ மக்கள்‌ ரசனை 
வளர்ச்சியிலும்‌ திறனாய்வாளருக்குரிய 
பங்கை உணர்ந்து செயல்படலாம்‌. 
பரிசுகளின்‌ மூலம்‌ இவை நல்ல 
படைப்புகள்‌, இவர்‌ நல்ல படைப்‌ 
பாளர்‌ என மக்களுக்கு அடையாளம்‌ 
காட்டலாம்‌. எனவேதான்‌ பரிசுகளுக்‌ 
காகப்‌ படைப்பாளர்கள்‌ எழுதாவிட்டா 
லும்‌ பரிசுகள்‌ வழங்கப்படுகின்றன; 
வழங்கப்படவும்‌ வேண்டும்‌, 


பரிசு வழங்கப்பட்ட படையப்புக்க 
ளையோ, படைப்பாளனையோ திறனா 


யும்போது மனத்தில்‌ கொள்ள வேண்‌ 
டிய உண்மைகள்‌ இரண்டு, ஒனறு, விதி 
முறைகள்‌ வசதி ஆதியன கருதி ஏதே 
னும்‌ ஓரு படைப்பின்‌ பெயரால்‌ வழங்‌ 
உண்மையில்‌ அந்தப்‌ 
படைப்பாளனின்‌ ஓட்டுமொத்தமான 
இலக்சியப்பணிக்காக அளிக்கப்படும்‌ 
சமூக அங்கீகாரமே பரிசுகள்‌, எனவே 
அவரது பணியை முழுமையாக மனத்‌ 
இல்‌ கொண்டு திறனாய்வு செய்வதே 
பொருத்தமாக இருக்கும்‌, மற்றொன்று, 
எந்தப்‌ படைப்பும்‌ குறை நிறை என்னும்‌ 
ரெண்டும்‌ கூடியதாகவே இருக்க முடி 
யும்‌; மிகைநாடி. மிக்ககொண்டே மதிப்‌ 
பீடுகள்‌ வழங்கப்படுகின்றன என்பது. 
இவற்றுடன்‌, ஓர்‌ இயந்திரத்தின்‌ இயக்‌ 
கம்‌ பற்றி அறிவதற்காக அதன்‌ பாகங்‌ 
கள்‌ பிரித்துப்‌ போடப்பட்டாலும்‌ 
அதன்‌ இயக்கத்தை அனுபவிக்க அது 
முழுமையாகவே இருக்கவேண்டுவது 
போல திறனாய்வு வசதிக்காக இலக்‌ 
இய உறுப்புக்களைக்‌ கூறுபோட்டு; 
பேசினாலும்‌ திறனாய்வு மதிப்பீடுகள்‌ 
முழுமையான இலக்கியத்‌ துய்ப்பின்‌ 
வெளியீடாகவே அமையவேண்டும்‌ 
(Criticism is not only a process ot 
analysis but also one of synthesis; an 
understanding of the totality of the 
literary piece under evaluation) என்ப 
தையும்‌ மனத்தில்‌ கொவ்வோமானால்‌, 
விருப்பு வெறுப்பற்ற காரண காரியத்‌ 
தொடர்புடன்‌ கூடிய ஒரு படைப்பின்‌ 
மதிப்பிட்டிற்கான அடிப்படைகளை 
அதற்கு உள்ளேயே தேடுவதாகத்‌ திற 
னாய்வு அமையும்‌, 


கப்பட்டாலும்‌ 


மேற்சுட்டிய கண்ணோட்டங்களின்‌ 
அடிப்படையிலேயே சுந்தரகாண்டம்‌ 
பற்றிய மதிப்பீடு வழங்கப்படுகிறது. 


தமிழ்க்‌ கதையுலூல்‌ புதுமைப்பித்த 


112 


னுக்கு அடுத்த இடத்தை ஜெயகாந்த 
னுக்கு வழங்கமுடியும்‌. அவர்‌ படைப்புக்‌ 
எண்ணிக்கை மட்டுமல்ல, அவ 
ரது சிந்தனைப்‌ போக்கும்‌ அவர்‌ கருப்‌ 
பொருள்களின்‌ வளமுமே முக்கியக்‌ கார 
ணங்கள்‌. எந்த எழுத்தாளனின்‌ 
படைப்பு வாழ்விலும்‌ காணக்கூடிய 8 
காலக்கட்டங்களில்‌, வளர்ச்சிக்குரிய அறி 
குறிகளுடன்‌ கூடியதொடக்கக்காலத்தில்‌, 
உதயம்‌ முதலான சிறுகதைகள்‌ எழுதி 
வந்த காலம்‌ முதல்‌ ஆடவர்‌ முதன்மை 
சான்ற சமுதாயத்தில்‌ அவர்‌ செய்த 
அக்கினிப்‌ பிரவேசம்‌ வரை, பலவித 
மான கருப்பொருள்கள்‌ அவர்‌ மனத்‌ 
திரையில்‌ நிழலாடியமையால்‌ வெளியா 
யின.இது முதற்காலக்கட்டம்‌. அடுத்தது, 
சமூகப்‌ பிரச்சினைகளை எழுதுகின்ற, 
எழுத்தின்‌ தீவிரத்தால்‌ தானே ஒருசமூகப்‌ 
பிரச்சினையாக ஆகிவிட்ட, வளர்ந்து 
விட்ட இடைக்காலம்‌, ரிஷிமூலமும்‌, 
சினிமாவுக்குப்‌ போன சித்தாளுவும்‌, 
சிலநேரங்களில்‌ சில மனிதர்களும்‌, ஆடும்‌ 
நாற்காலிகள்‌ ஆடுகின்றனவும்‌, யாருக்‌ 


களின்‌ 


காக அழுதானும்‌, உன்னைப்போல 
ஒருவனும்‌, கோகிலா என்ன செய்து 
விட்டாள்‌, பாரிசுக்குப்‌ போவும்‌ அவ 


ரைச்‌ சிந்தனைத்‌ தனித்துவம்‌ வாய்ந்த 
வராக இனம்காட்டிய இடைக்காலம்‌. 
வாடையை வசந்தம்‌ தொடருமானால்‌ 
வசந்தத்தை வறட்சி தொடர்வதும்‌ 
இயற்கையல்லவா? எந்த வளர்ச்சியை 
யும்‌ இயல்பாகத்‌ தொடரும்‌ ஒரு வறட்‌ 
சிக்காலம்‌-பார்க்கின்சன்‌ விதியின்‌ நடை 
மூறை உதாரணக்காலம்‌-ஜய ஜய சங்க 
ரவில்‌ தொடங்குகிறது என்பது கட்டுரை 
யாளரின்‌ தனிப்பட்ட, பணிவான 
கருத்து, இந்து சமயத்தின்‌ நான்காவது 
ஆசிரம நிலையை-சமூக நல்வாழ்வுச்‌ 
சிந்தனையிலிருந்து தனிமனித சிந்தனைச்‌ 
கான ஒரு மாற்றத்தை-இந்தக்‌ காலக்‌ 


கட்டத்தில்‌ காணமுடி௫றது. அனைத்துக்‌ 
கதைகளுமே அத்தகையன எனச்‌ சொல்ல 
முடியாதவாறு ஈஸ்வர அல்லா தேரே 
நாமும்‌, சுந்தரகாண்டமும்‌ சமூகச்‌ சிந்‌ 
தனைகளாக அமைகின்றன. இருப்பினும்‌ 
அரைத்த மாவே அரைக்கப்படும்‌ கற்‌ 
பனை வறட்சி நிலை-3ஆவது காலக்கட்ட 
அடையாளம்‌-இவற்றிலும்‌ உள்ளது. 


இப்படிச்‌ சொல்கையில்‌, நியாய 
மான இரண்டு வினாக்கள்‌ மனத்தை 
உறுத்திகமிகாண்டு எழுகின்றன. ஒன்று, 
அரைத்த மாவையே அரைக்கும்‌ செயல்‌ 
ஏன்‌ அலுத்துப்போக வேண்டும என்பது, 
நீலவானும பச்சைப்‌ புல்லும்‌ அலைகட 
லும்‌ ஆற்றங்கரையும்‌ காலம்‌ காலமாகப்‌ 
பார்ப்பவைதான்‌. ஒவ்வொரு வேளை 
உண்ணும்‌ உணவும்‌ ஒரு சில மாற்‌ 
றங்கள தவிர அடிப்படையில்‌ ஒன்று 
தான. பழகிய ஒருவருடன்‌ பல ஆண்டு 
கள்‌ மேறமிகாள்ளும்‌ பாலுறவும்‌ அரைத்‌ 
தமாவை அரைப்பதுதான்‌. இவையெல்‌ 
லாம்‌ இறையனார்‌ களவீயலுரைகாரர்‌ 
கூறுவது போல, ஓவ்வொரு முறை 
துய்க்குமபோதும்‌ அந்த நேரம்‌ நிறைவு 
தர, அடுதத வேளை வரும்போதும்‌ 
அதே போன்ற வேட்கையுடன்‌ அதே 
நிறைவைத்‌ தரத்தானே செய்கின்றன? 
பின்‌, படைப்புக்களில்‌ மட்டும்‌ ஏன்‌ 
அன்றலர்ந்த மலர்களே வேண்டுமென்று 
அடம்பிடிக்க வேண்டும்‌? சிறுசிறு மாற்‌ 
றங்களுடன்‌ மேற்பூச்சை மாற்றிப்‌ 
பழைய மாவில்‌ செய்து தரப்படும்‌ புதிய 
பணியாரங்களை ஏன்‌ ஏற்கக்கூடாது 
என்பது ஒரு கேள்வி. வாழ்வில்‌ இல்லாத 
ஒழுங்கையும்‌ முழுமையையும்‌ கலையில்‌ 
தேடும்‌ மனிதமன எதிர்பார்ப்பு ஒரு 
காரணமாகலாம்‌. அடுத்த வினா-அடிப்‌ 
படையான வினா-சிக்கல்கள்‌ மாறாத 
வரை சித்திரங்களும்‌ மாறாமல்தானே 


113 


இருக்கும்‌ என்பது. அழுதசுரபியும்‌ அறச்‌ 
கோட்டமுமாய்ச்‌ சாத்தனார்‌ சண்ட 
மணிமேகலைக்‌ கனவும்‌, வண்மை 
இல்லை ஓர்‌ வறுமை இன்மையால்‌ 
எனக்‌ கம்பர்‌ கண்ட கோசலக்‌ கனவும்‌ 
இன்னும்‌ நனவாகவில்லையே. கனவுகள்‌ 
மாறாதவரை காட்சிகள்‌ மட்டும்‌ எப்படி 
மாறும்‌? அரசியல்‌ விடுதலை கிடைக்கும்‌ 
வரை அரைத்துக்‌ கொண்டிருந்த விடு 
தலை எழுச்சி மாவை 47-இல்‌ நிறுத்தி 
லிட முடிந்தது. ஆனால்‌ மரபுவழிச்‌ 
சிந்தனையினின்று மாறிப்‌ பார்க்கும்‌ 
அகவிடுதலையும்‌ வறுமையும்‌ வர்க்கபேத 
மும்‌ வஞ்சமும்‌ சுரண்டலுமான நோய்‌ 
களின்‌ நீங்கிய சமூகவிடுதலை இன்னும்‌ 
கிட்டியபாடு இல்லையே. அகிலனின்‌ 
புவனாக்களும்‌ (எங்கே போகிறோம்‌, 
எரிமலை) ஜெயகாந்தனின்‌ கங்காக்‌ 
களும்‌ (அக்கினிப்‌ பிரவேசம்‌, சில 
நேரங்களில்‌ சில மனிதர்கள்‌) நீல 
பத்மநாபனின்‌ வடிவுகளும்‌ (தலை 
முறைகள்‌) இன்னும்‌ சமூகத்தில்‌ இருக்‌ 
கும்போது இவர்களைப்‌ பற்றி இன்னும்‌ 
எழுதுகிறீர்களே என்று கேட்பது நியா 
யமா? அரைப்பதற்குப்‌ புதிய பொரு 
ளைச்‌ சமூகம்‌ வழங்காதவரை அரைப்‌ 
பதை வேண்டுமானால்‌ நிறுத்தலாமே 
ஒழிய, ' அரைப்பதானால்‌ அதையே 
தானே அரைக்க வேண்டியிருக்கிறது? 
எறும்பூரக்‌ கல்‌ தேயும்‌ என்பார்கள்‌. 
ஆனால்‌ எதற்கும்‌ தேயாத வலிய கற்க 
ளாக-யார்க்கும்‌ மசியாத வன்னெஞ்ச 
ராக-நீங்கள்‌ சமூகத்தில்‌ இருந்தால்‌ நாங்‌ 
கள்‌ என்ன செய்ய முடியும்‌? சமூகத்‌ 
தைக்‌ காட்டும்‌ கண்ணாடிதானே இலக்‌ 
தியம்‌? சமூகத்தின்‌ முகம்‌ மாறாதபோது 
அதே முகத்தையே காட்டுகிறதே என்று 
கண்ணாடியை நோகிறீர்களே என்று 
ஜெயகாந்தன்‌ சிரிப்பது கேட்கிறது. 
ஆமாம்‌. சங்கொலி கேட்டாலும்‌ தூங்கு 


இன்ற கூட்டம்‌ இது, என்‌ றைக்காவது 


கேட்டு எழுச்சி பிறக்கும்‌ என்ற 
ஊதிக்கொண்டே 


நம்பிக்‌ 
கையில்‌ விடமால்‌ 
இருக்சிறிர்களே, அதற்கான நன்றிஎன்று 
தான கூறவேண்டியிருக்கிறது! எனவே 
அரைத்தமாவே 
பெரிய குறை 
யாகவோ குற்றமாகவோ சொல்வதற்‌ 


சுந்தாகாண்டத்தில்‌ 
அரைக்கப்படுவதை ஒரு 


இல்லை, 


அக்டினிப்‌ பிரவேசம்‌ முதல்‌ ஜெய 
காந்தன்‌ படைப்புக்களில்‌ தொடர்ந்து 


கேட்டும்‌ மனித நேய ஓலிதான்‌ சுந்தர 
காண்டத்திலும்‌ கேட்கிறது. 
சுற்தரசர்மா என்பவர்‌, அழுகல்‌ 


இழ்ப்புறம்‌ மறைந்திருக்குமாறு கடைக்‌ 
காரன்‌ அடுக்கிவைத்த பழங்கள்‌ போல, 
உள்ளிருப்புக்‌ கடன்நிலவரம்‌ வெளித்‌ 
தெரியாமல்‌ வெளிப்பகட்டு வாழ்க்கை 


நடத்துபவர்‌, சுந்தரி என்ற “ஜன 
ரஞ்சகப்‌'” பத்திரிகையின்‌ ஆசிரியர்‌. 


கல்லும்‌ புல்லும்‌ கணவராய்க்‌ கருதும்‌ 
தர்மபத்தினி அவர்‌ மனைவி. நீர்‌ 
வழிப்படுஉம்‌ புணைபோல ஊர்‌உலக 
லழிப்படுஉம்‌ இவர்கள்‌ இருவர்க்கும்‌, 
தான்‌ விரும்பிய கரையை அடைய எதிர்‌ 
நீச்சல்‌ போடும்‌ தனித்துவ மனம்‌ 
படைத்த சதா மகளாக அமைகறாள்‌. 
சர்மாவின்‌ நண்பன்‌ சுகுமாரன்‌ செல்‌ 
வந்தன்‌. முதல்‌ மனைவியை இழந்தவன்‌. 
அறவழிப்படாத பொருட்காமத்தினன்‌. 
கடனின்றி வளவாழ்வு வாழச்‌ €தாவை 
அவனுக்குப்‌ பலியிடுகிறார்‌ சர்மா. இந்‌ 
தத்‌ திருமணத்தில்‌ தனக்கு விருப்ப 
மில்லை என்பதை வெலிப்படையாகச்‌ 
சுகுமாரனிடம்‌ தெரிவித்தபின்‌ €தா- 
சுகுமாரன்‌ மணம்‌ நடக்கிறது. சுகு 
மாரனின்‌ தோய்வாய்ப்பட்ட தாயாரைக்‌ 
கவனிக்க முழுநேரச்‌ செவிலியாக 


114 


நியமிக்கப்பட்டிருந்த மீனா, முதலில்‌ 


சுகுமாரனின்‌ கட்டாயத்தினாலும்‌ நாட்‌ 


கள்‌ செல்லச்செல்லச்‌ சுகுமாரனின்‌ 
தோற்றப்பொலிவிலும்‌ செல்வத்திலும்‌ 


மனம்‌ பறிகொடுத்து ஓரளவு விருப்பத்‌ 
துடனும்‌ அவனுடன்‌ கூரறியாத ஒரு 
முறையற்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டி 
ருக்றொள்‌. இருமணம்‌ இதற்கு ஒரு 
முடிவு கட்டும்‌ என நம்பிய மீனாவும்‌ 
சுகுமாரனின்‌ தாயும்‌ ஏமாற நேர்கிறது. 
சுகுமாரனுடன்‌ வாழவிரும்பாத சீதா 
வின்‌ மனவுறுதி, திருமணத்தன்றே 
மீனாவின்‌ துணைநாடிச்‌ சுகுமாரன்‌ 
அவன்‌ தாயின்‌ 

ஆனால்‌ சுகு 


ஓடுமாறு செய்கிறது. 
நோய்‌ அதிகரிக்கிறது. 


மாரனும்‌ சீதாவும்‌ எதுபற்றியும்‌ 
கவலைப்படாமல்‌ ஒருவர்‌ போக்கில்‌ 
ஒருவர்‌ தலையிடாமல்‌ ஒரே வீட்டில்‌ 
வாழ்கின்றனர்‌. பணிபுரிய விரும்பிய 
சீதாவின்‌ விருப்பப்படி. சுகுமாரன்‌ 
சுதந்தரி என்ற மகளிர்‌ இதழைத்‌ 
தொடங்கச்‌ தா அதன்‌ ஆசிரியை 
யாகப்‌ பணிபுரிகிறாள்‌. தன்‌ தந்தை 


நடத்திய சுந்தரியில்‌ கட்டுரை எழுதி 
யும்‌ சிறிதுகாலம்‌ பணியாற்றியும்‌ தன்‌ 
மதிப்பைப்‌ பெற்ற ராமதாசுடனும்‌ 
நீண்டகாலத்‌ தோழி மரியத்துடனும்‌ 
சீதா பணியாற்றுகிறாள்‌. கிரிதரன்‌ 
என்ற மருத்துவரைச்‌ சந்தித்து அவன்‌ 
பால்‌ ஈர்க்கப்படுறொள்‌. நீராடாத 
உடலில்‌ அழுக்கேறிய உள்ளாடையுடன்‌ 
ஆனால்‌, வெளியே முகப்பூச்சும்‌ 
சலவை ஆடையுமாய்‌ உலாவரும்‌ 
மனிதர்போலத்‌ தனி வாழ்வில்‌ தன்‌ 
விருப்பம்போல்‌ வாழ்வதும்‌ உலகறிந்த 


பொதுவாழ்வில்‌ சமூகம்‌ ஒப்புக்‌ 
கொண்டு பாராட்டும்‌ ஒழுங்குடன்‌ 
வாழ்வதுபோலக்‌ காட்டிக்கொள்வது 


மாய்‌ உலாவருவதையே வாழ்க்கை நெறி 
யாய்க்‌ கொண்டிருக்கும்‌ சுகுமாரன்‌, 


தான்‌ மீனாவுடன்‌ வாழும்‌ வாழ்க்கை 
போலச்‌ சீதா கிரிதரனுடன்‌ ஊரறி 
யாத உறவு கொண்டு வாழ்வதில்‌ 
தனக்குத்‌ தடையேதுமில்லை எனக்‌ 
சுருதுிறான்‌. ஆனால்‌ நேர்மை மனம்‌ 
கொண்ட சீதா அதற்கு 
வில்லை, முதலில்‌ தெரியாவிட்டாலும்‌ 
பின்னால்‌ மீனா-சுகுமாரன்‌ உறவு 
தெரிய வந்ததும்‌ வெளிப்படையாய்‌ 
மீனாவுடன்‌ ஒரு வாழ்வை அமைத்துக்‌ 
கொள்ளுமாறு கூறுகிறாள்‌. அதற்குச்‌ 
சுகுமாரன்‌ தயாராக இல்லை எனத்‌ 
தெரிந்ததும்‌ முறையற்ற போலி வாழ்‌ 
விற்கு உடன்படாமல்‌ வெளிவந்து தனி 
வாழ்க்கை தொடங்குகிறாள்‌. இதுவே 
கதை. 


உடன்பட 


கதையின்‌ தலைப்பு கலையழகு 
கூடியது. இராவணனால்‌ சிறையெடுக்கப்‌ 
பட்டு அசோகவனத்தில்‌ துன்புற்றிருந்த 
சதைபோல்‌ இந்தச்‌ சமூகத்தில்‌ மகளிர்‌ 
ஆடவரிடம்‌ சிறைப்பட்டுத்‌ தவிக்கிறார்‌ 
கள்‌. தந்தையரும்‌ காதலரும்‌ கணவன்‌ 
மாரும்‌ மகளுமாகிய ஏதோ ஓர்‌ உறவில்‌ 
மகளிரின்‌ சுதந்திரம்‌ பறிக்கப்படுறெது, 
அதிலும்‌ அப்படிப்பட்ட பந்தம்‌ ஒரு 
சமூக விரோதியோடும்‌ ஏற்பட்டு விடு 
மானல்‌ சிறைவாசம்‌ பொறுக்கமுடியா 
தாகவும்‌ நம்பிக்கைக்கு இடமில்லா 
மலும்‌ ஆகிவிடும்‌. அப்படி ஏற்பட்டு 
விடுகையில்‌ அதுவே நிரந்தரம்‌, அத 
னின்றும்‌ விடுதலையே இல்லை என 
எண்ணி நடைப்பிணமாய்‌ வாழாமல்‌ 


அந்தச்‌ சிறையினின்றும்‌ வெளிவரும்‌ 
வீரமும்‌ மனவுறுதியும்‌ மகளிர்க்கு 
வேண்டும்‌ என்பதுதான்‌ ஆசிரியர்‌ 


சொல்லவரும்‌ செய்தி. எனவே, இராமா 
யணத்தில்‌ சதை சிறையிருந்த செய்தி 
யைச்‌ சொல்லும்‌ பகுதியான சுந்தர 
காண்டம்‌ தலைப்பாறெது. 


115 


சமூகம்‌ ஒரு அசோகவனம்‌, ஆடவர்‌ 
கள்‌ இராவணர்கள்‌. மகளிரில்‌ அரக்கி 
யரும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ சமூகச்‌ 
சிறையில்‌ சிக்கியிருக்கும்‌ தையரின்‌ 
நிலை பரிவிற்குரியது. இராமர்கள்‌ 
இன்று அரிதாகையால்‌ சிதையர்‌ தம்‌ விடு 
தலையைத்‌ தாமேதான்‌ தேடிக்கொள்ள 
வேண்டும்‌. இந்த வகையில்‌ இன்றைய 
சீதையரின்‌ அடிமைத்தனம்‌ என்னும்‌ 
அசோக வனவாசம்‌ பேசும்‌ சுந்தரகாண்‌ 
டம்‌ இந்த நாவல்‌, 


புதுமைப்பித்தனின்‌ நிகும்பலை, 
இராஜநாராயணனின்‌ சடாயு, லா.ச.ரா 
வின்‌ தாட்சாயணி, காண்டேகரின்‌ 
கிரெளஞ்ச வதம்‌ முதலிய தலைப்புக்‌ 
கள்‌ போன்று புராணத்‌ தொடர்புடைய 
தலைப்பு. புராணச்‌ செய்திகளுடன்‌ 
பல வகைகளில்‌ பொருத்திப்‌ பார்த்துப்‌ 
பொருள்கொள்ள வல்லது. 


கதையின்‌ கருப்பொருள்‌ ஆழமான 
வாழ்வியல்‌ உண்மை ஒன்றைச்‌ சொல்‌ 
கிறது. பொதுவாகவே ஜெயகாந்தனின்‌ 
படைப்புக்களில்‌ எல்லாம்‌ ஊடுருவிச்‌ 
செல்லும்‌ மனிதநேயம்‌, தனிமனித உரி 
மைப்‌ போராட்டம்‌, சமூகத்தின்‌ பொது 
வான போக்கினின்றும்‌ மாறுபட்டுச்‌ 
செல்லும்‌ மனங்களைப்‌ புரிந்து 
கொண்டு பார்க்கும்‌ பரிவான பார்வை, 
சமூகக்‌ கட்டுப்பாடு, தியாகம்‌ என்ற 
பெயர்களில்‌ நடைப்பிணமாய்‌ வாழும்‌ 
போலிவாழ்வைச்‌ சாடித்‌ தனக்குத்‌ 
தானே உண்மையாக வாழ்வதில்‌ ஒரு 
மனம்‌ காட்டும்‌ தீவிரம்‌ ஆகியவை 
இந்தக்‌ கதையிலும்‌ உள்ளன. 


கதைமூலம்‌ தான்‌ சமூகத்திற்குச்‌ 
சொல்லவரும்‌ உண்மையை வழக்கம்‌ 
போல்‌ தன்‌ முன்னுரையில்‌ ஆசிரியர்‌ 


வெளியிடுறொர்‌, “பெண்களே, நீங்கள்‌ 
என்றும்‌ காதலன்‌ 

என்றும்‌ நம்பி 
ஒப்புக்‌ கொடுக்கிறீர்களே 
அவர்கள _யார்‌? இந்தச்‌ 
சமூகத்து மனிதர்கள்‌. அவர்கள்‌ கொடு 


குந்தை 
கணவன்‌ 


உங்கள்‌ 
என்றும்‌ 
உங்களை 
அவர்களே 


மைக்காரர்கள்‌. பெண்னை மதிக்கத்‌ 
தெரியாத மிருகங்கள்‌. பெண்ணை 
மண்ணுக்கு இணையாக மதித்து 


உழுது மிித்து அகழ்ந்து தூர்க்கிறவர்‌ 


கள்‌. உங்களை அவர்கள்‌ வேண்டாத 
சுமையாக எங்கேயேனும்‌ தள்ளிப்‌ 
போடவே லிரும்புகிறார்கள்‌... மாட்டை 
வணங்குகிற மரபுபோல்‌ உங்களை 


லட்சுமிகரமாக்கி அவர்கள்‌ தொழுவார்‌ 
கள, நேரம்‌ வரும்போது தெரியும்‌ 
இத்தகு கசாப்புக்காரர்களின்‌ காதல்‌ 
லட்சணம்‌ இளம்பெண்களே 
எனற பேரிலும்‌ கல்யாணம 


காதல்‌ 
எனற பநதததிலும்‌ இநதச்‌ சமூக மனி 
னிடம்‌ மோசம்‌ போய்‌ விடாதர்கள 
என்று எச்சரிக்கிறது இந்தக்‌ கதை. 
அப்படிப்பட்ட பந்தங்கள்‌ ஒரு சமூக 
விரோதிமயாடு ஏற்பட்டுவிடுகற பட்சத 
ஜில அது உங்களைக கட்டுப்படுத்தலா 
காது என்று உங்கள்‌ சார்பில்‌ அனை 
வரையும்‌ போராடச்‌ சொல்கிறது 
இந்தக்‌ கதை!" - இது ஒரு நியாயமான 
உரிமைக்‌ குரல்‌. 


பார்க்கப்‌ போனால்‌ பெண்‌ எழுத்‌ 
தாளர்களிடம்‌ கூடக்‌ காண முடியாத, 
பெண்மையின்‌ வாழ்வுச்‌ சிக்கல்கள்‌ 
பற்றிய கருத்துத்‌ தெளிவும்‌ அழுத்த 
மான வெளிப்பாடும்‌ இவரிடம்‌ உண்டு. 
இவருடைய சமூகச்‌ சிந்தனைகளின்‌ 
துணிவும்‌ தீவிரமும்‌ ஒரு மார்க்£ய எழுத்‌ 
தாளின்‌ சமூக உணர்வுடன்‌ கூடியவை. 
எழுத்தென்பது இவருக்கு என்றுமே 
ஒரு சமூகக்‌ கடப்பாடாகவே (800181 
Commitment) இருந்து வந்துள்ளது, 


அதிலும்‌, ஓங்கியும்‌, உரக்கவும்‌ வெளிப்‌ 
பட்ட பெண்ணுரிமைக்‌ குரல்‌ இவரு 
டையது. 


இவரது இளமை வாழ்க்கையில்‌ 


இவர்‌ பழகியறிந்த பெண்மனங்கள்‌, 
இவரது வாழ்ககை அனுபவங்கள்‌, 


இவர்‌ சார்ந்திருநத அரசியல்‌ கட்சியின 
ஆண்‌-பெண்‌ சமததுவச்‌ சித்தாந்தங்கள 
(காற்று வெளியினிலே எனற நாவலில்‌ 
இவரது சாயலாகக்‌ கருதப்பட்ட அப்பு 
வின கூறறில இது வெளிபபடையாகவே 
தெரிவிக்கப்பழுகிறது) இந்தப்‌ பின்‌ 
புலங்களின்‌ செல்வாக்கினால இவரது 
பெண்மை பறறிய கோட்பாடு நியாய 
வுணாவும்‌ பரிவுப்பார்வையும்‌ சமத்துவ 
நோக்கும்‌ கொண்டதாக உருவாகியுள்‌ 
ளமையை இவரது படைப்புக்கள்‌ 
லாவற்றிலும்‌ காண்பது போலவே 
சுநதர காண்டத்திலும்‌ காணலாம்‌. 


எல்‌ 


ஆனால்‌, சொல்லவந்த கருத்தின்‌ 
தீவிரம்‌ பாததிரப்‌ படைப்பில்‌ காணப்‌ 
படும்‌ சிறுகுழபபத்தால்‌ முனை மழுங்கிப 
போகிறது. கடிதோச்சி மெல்ல எறிந்த 
செயலாகிறது. கருமம சிதையக்‌ கண்‌ 
ணோடிவிட்டாரோ என்று கழிவிரக்கம்‌ 
கொள்ளச்‌ செய்கிறது. சீதாவும்‌ சுகு 
மாரனும்‌ தலைமைப்‌ பாத்திரங்கள்‌ - 
மீனா, மரியம்‌, ராமதாஸ்‌, கிரிதரன்‌, 
சுகுமாரனின்‌ தாய்‌, சீதாவின்‌ பெற்‌ 
றோர்‌ ஆகியோர்‌ துணைப்பாத்திரங்‌ 
கள்‌. உண்மையில்‌ தலைமை, 
என்ற எண்ணம்‌ எழாதவாறு எல்லோர்க்‌ 
கும்‌ கதைப்பின்னலில்‌ ஏழத்தாழச்‌ சம 
பங்கு தரப்படுகிறது. ஆனால்‌, சீதா 
சுகுமாரன்‌ ஆகிய இருவரின்‌ பாத்திர 
முமே குழப்பமுற்றுள்ளன. 


துணை 


இதைச்‌ சொல்கையில்‌ பழைய கதை 
மரபில்‌ நன்மை அல்லது தீமையின்‌ ௨௬ 


116. 


? 


வாக அமையும்‌ ஒருமுகப்‌ பாத்திரங்‌ 
களை (flat characters) எதிர்பார்க்கி 
றோம்‌ என்பதல்ல, தான்‌ பழகுகின்ற 
அத்தனைப்‌ பேரிடமும்‌ அவரவர்க்கு ஒரு 
முகம்‌ காட்டி, எத்தனை முகமென்று 
எண்ணவே முடியாமல்‌ இராவணனை 
மிஞ்சி வாழ்வோரே பலர்‌. எனவே, 
குறை நிறை இரண்டும்‌ கொண்ட பன்‌ 
முகப்‌ பாத்திரஙகளே (10110 characters) 
புதினத்தில்‌ நடப்பியற்‌ போக்கினைக்‌ 
கொணரமுடியும்‌, அந்த வகையில்‌ சீதா 
வின்‌ மனத்‌ தடுமாறறங்கள்‌, மரியத்தின்‌ 
திருமணச்‌ சிந்தனைகள்‌, மீனாவின்‌ இரு 
தலைக்‌ கொள்ளி நிலை, பங்கஜத்தம்மா 
ளின்‌ பாசமும்‌ பழமரமும்‌ ஊறிய மனப்‌ 
போக்கு, சர்மாவின்‌ போலித்தனம்‌ 
ஆகிய எல்லாமே நடப்பியற்‌ கூறுகளு 
டன்‌ அமைந்துள்ளன. திருமணத்திற்குச்‌ 
சீதா ஒப்புக்கொண்ட.தைக்‌ கண்டித்து 
மரியம்‌ பேசுமிடமும்‌ சீதா பதிலளிப்ப 
தும்‌ அவ்வகையில குறிப்பிடத்தக்க பகு 
திகள்‌. ஆனால்‌ அந்தப்‌ பாத்திரங்களின 
பண்பு பற்றிய ஆசிரியரின்‌ சிநதனையில்‌ 
ஒரு தடுமாற்றம்‌ தெரிகிறது. அவரது 
பிற படைப்புக்களில்‌_ காணப்படும்‌ தெளி 
வும்‌ வேகமும இதில்‌ இல்லை. ஒரு 
நடிகை நாடகம்‌ பார்க்கிறாளின்‌ கல்‌ 
யாணி, சல நேரங்களில்‌ சில மனிதர்க 
ளின்‌ கங்கா, கோகிலா என்ன செய்து 
லிட்டாளின்‌ கோகிலா முதலியோரின்‌ 
படைப்பீல்‌ அவர்களது சிந்தனையும்‌ 
செயலும்‌ சரியென்ற உறுதியுடன்‌ ஆசிரி 
யரின்‌ பேனா எழுதிச்‌ செல்கிறது. அப்‌ 
படிப்‌ பெண்களைச்‌ சமூகத்தில்‌ பார்க்க 
வேண்டும்‌ என்ற ஆசிரியரின்‌ ஆசையும்‌ 
அத்தகையோர்‌ உருவாக வேண்டும்‌ 
என்ற அவரது தீவிரமும்‌ தெரிகிறது. 


புதினத்தில்‌ ஆசிரியரின்‌ இந்தக்குரற்‌ 
குறிப்பு (1006 of the author) முக்கிய 


117 


மானது. இல்லையென்றால்‌ இரணிய 
னும்‌ இராவணனும்‌ அச்சத்திற்கும்‌ 
வியப்புக்கும்‌ உரியரே அல்லாமல்‌ மதிப்‌ 
பிற்கும்‌ விருப்பிற்கும்‌ உரியரல்லர்‌ என்‌ 
பதைக்‌ கம்பர்‌ உணர்த்தியிருக்க முடி 
யாது.தான்‌ படைக்கும்‌ அத்தனைப்‌ பாத்‌ 
திரங்களா கவும்‌ கூடுவிட்டுக்‌ கூடுபாய்ந்து 
படைக்கும்‌ ஆசிரியன்‌ அவர்களில்‌ தன்‌ 
உடன்பாட்டிற்கு உரியோர்‌ யார்‌ உடன்‌ 
படாதோர்‌ யார்‌, தான்‌ பாராட்டுவோர்‌ 
யார்‌, கண்டிப்போர்‌ யார்‌, விரும்பு 
வோர்‌ யார்‌, வெறுப்போர்‌ யார்‌, மதிப்‌ 
போர்‌ யார்‌, இழிப்போர்‌ யார்‌ என்று 
உணர்த்திச்‌ செல்லவேண்டும்‌ - அந்தச்‌ 
குரற்குறிப்பு இல்லாவிடில்‌ ஆசிரியரின்‌ 
வாழ்வியற்‌ கோட்பாடும்‌ அவர்‌ உலதிற்கு 
வழங்கும்‌ செய்தியும்‌ யாதென நம்மால்‌ 
அறிய முடியாது, இந்தக்‌ குறிப்பை 
ஏதாவது ஒரு வசையில்‌ ஆசிரியன்‌ வழங்‌ 
கலாம்‌. 


“ஆயிரங்களான நீதி அவையுணர்ந்த 
தருமன தேயம்‌ வைத்திழந்தான்‌ சீச்சீ 
சிறியர்‌ செய்கை செய்தான்‌'' எனப்‌ 
பாரதியோல்‌ வெளிப்படையாகவும்‌ கூற 
லாம்‌. அல்லது, “'வாளினைத்‌ தொழு 
வதல்லால்‌ வணங்குதல்‌ மகளிர்‌ ஊடல்‌ 
நாளினும்‌ உளதோ என்னா அண்டங்‌ 
கள்‌ நடுங்க நக்கான்‌'' என்று இரணி 
யனைப்‌ பேச வைத்து, “மனைவி உயர்‌ 
வும்‌ கிழவோன்‌. பணிவும்‌ நினையுங்‌ 
காலைப்‌ புலவியுள்‌ உரிய'' என்று தொல்‌ 
காப்பியம்‌ சுட்டும்‌ தமிழ்ப்‌ பண்பை- 
உலகெங்கும்‌ காணக்கூடிய ஒரு மானுடப்‌ 
பொதுவியல்பை-மீ றிய அந்த அமானுஷ்‌ 
யம்‌ வெறுத்தற்குரிய மிசைவீரம்‌ என்‌ 
பதை ஓர்‌ உம்மையால்‌ உணர்த்துவார்‌ 
கம்பர்‌, “அறத்தாற்றின்‌ இல்வாழ்க்கை 
ஆற்றின்‌ புறத்தாற்றின்போஓய்ப்பெறுவ 
தெவன்‌'” என நீட்டி முழக்கிக்‌ கேட்டு 


இல்லறம்‌ போற்றும்‌ தன்‌ மன நிலையைக்‌ 
அது 
பாத்திரங்க ளின்‌ 


கோடு காட்டுவார்‌. வள்ளுவர்‌. 
CWB 


ப ப்‌ 2 ச்‌ 
செயல்கள்‌, எதிர்விளைவுகள்‌ முதலியன 


கன்‌ 


பற்றிய தன்‌ கருத்தை குரற்குறிப்பால்‌ 
உணர்த்‌ நுவது புதின ஆரியன்‌ பொறுப்‌ 
பாகும்‌. அவ்வகையில்‌ ச தாலின்‌ செயற்‌ 
காரணம்‌ (motivation) சரி, சுருமாரனின்‌ 
பண்பும்‌ சரி, அதுபற்றிய ஆசிரியரின்‌ 

குழப்பமாகவே வெளி 
லை நேரங்களில்‌ அவர்‌ 
சதாவின்‌ 


ருரற்குறிப்பில்‌ 
வருின் றன, 
பயன்படுத்தும்‌ சொற்கள்‌ 
முடிவு நியாயமானது என்று தோன 
றும்‌; வேறு மில இடங்களில்‌ அவர்‌ 
பயன்படுத்தும்‌ சொற்கள்‌ அவளது 
முடிவு வறட்டுப்‌ பிடிவாதம்‌, அசட்டுத்‌ 
தனம்‌ என்ற எண்ணத்தை எழுப்பும்‌, 
கருமாரனின்‌ பேச்சும்‌ அவனைக்‌ கண்‌ 
ணியவானாசவும்‌, கயவனாகவும்‌ மாறி 
மாறிக்‌ காட்டும்‌. 


இந்துக்‌ குழப்பத்திற்குக்‌ காரணம்‌ 
என்ன? குன்‌ கதையின்‌ கருப்பொருள்‌ 
பற்றிய தெளிவான. சிந்தனை ஆசிரி 
யர்க்கு இருக்கிறது. அதை வெளியிடு 
வதற்கான பொருத்தமான கதைப்‌ 
பின்னல்‌ கடைக்கலில்லை. கதைப்‌ பின்‌ 
னல்‌ சரியாக அமையவேண்டுமானால்‌ 
ஓர்‌ அழுத்தமான சிக்கலை மையமாக 
வைத்து அது பின்னப்பட்டிருக்க வேண்‌ 
டும்‌, இந்தக்‌ கதையின்‌ குறைபாடே 
அத்தகைய அழுத்தமான சிக்கலின்மை 
தான்‌. 


சீதா மணவாழ்வை ஓஒப்புக்கொள்‌ 
வதற்கான சூழல்‌, சோவின்‌ வெளிப்‌ 
படையான பேச்சுக்குப்‌ பின்னும்‌ சுகு 
மாரன்‌ அவளை மணக்க முன்‌ வருவதற்‌ 
கான காரணம்‌, சுந்தரசர்மாவின்‌ மனப்‌ 
போராட்டம்‌, 8தா-ிரிதரன்‌ ஈர்ப்பு, 
முதலியன வலுவாக அமையவில்லை. 


118 


குந்தையைத்‌ தூக்குக்‌ கயிற்றில்‌ தொங்கு 
மாறு சொல்ல வேண்டாம்‌. ஆனால்‌, 4 
லட்சம்‌ கடனை நியாயமான வழிகளில்‌ 
முயல்வோம்‌ எனக்‌ கூறித்‌ 
குந்தையின்‌ போலிக்கெளரவ முகத்திரை 
யைக்‌ கிழித்துக்‌ காட்டும்‌ முயற்சியைக்‌ 
கூடச்‌ சீதா செய்யவில்லையே. ஜெய 
காந்தனின்‌ பாத்திரத்திடம்‌ கோழைத்‌ 
தனமாய்க்‌ குமுறும்‌ மனத்துடன்‌ வேண்‌ 
டாதவனுக்குக்‌ கழுத்தை நீட்டும்‌ கையா 
லாகாத்தனத்தை எப்படிப்‌ பொறுத்துக்‌ 
கொள்வது. அத்துடன்‌, 
படைப்பாக இருந்தாலும்‌ சரி, மானுடத்‌ 
திற்கான அடிப்படை உரை கற்கள்‌ சில 
உண்டு. தனக்காக மட்டும்‌ வாழும்‌ 
வாழ்க்கை மனிதவாழ்க்கை அல்ல; போற்‌ 
றுவதற்குரியதும்‌ ஆகாது. அப்படியே 
வாழ நேர்ந்தாலும்‌ அது பிறரைப்‌ 
பாதிக்காத வகையிலேனும்‌ அமைய 
வேண்டும்‌. 


தர்க்க 


யாருடைய 


சுகுமாரனின்‌ நடத்தை சீதாவுக்குப்‌ 
பிடிக்கவில்லை என்றால்‌, மணவாழ்வில்‌ 
விருப்பமில்லாத ஒரு மனநிலை அவளுக்கு 
இருந்தால்‌ உறுதியாக நின்று திருமணத்‌ 
தை மறுத்திருக்க வேண்டும்‌. அப்படி 
ஒன்றும்‌ அவள்‌ போராட்டத்தை மீறி 
யோ அல்லது போராட முடியாத ஒரு 
சூழலுக்கு அவளைக்‌ கொண்டு வந்து 
நிறுத்தியோ அவள்‌ திருமணம்‌ நடக்க 
வில்லை. திருமணத்திற்குப்‌ பின்னரும்‌ 
அவள்‌ பங்கஜத்தம்மாளிடம்‌ நடந்து 
கொள்ளும்‌ முறை ஒரு சராசரி மனிதத்‌ 
தன்மை கூட அற்றதாக அமைகிறது 
மீனாவுடன்‌ வாழும்‌ முறையற்ற வாழ்‌ 
வை மாற்றிக்கொள்ளச்‌ சுகுமாரன்‌ 
விரும்பாதது, தான்‌ விரும்பிய தனி 
வாழ்வை மேற்கொள்ள அவளுக்குக்‌ 
கிடைத்த ஒரு நொண்டிச்‌ சாக்காகவே 
தோன்றுகிறது. திருமணத்திற்கு உடன்‌ 


பட்டது சரி, மணம்‌ செய்த பின்னும்‌ 

தனிவாழ்வு ' வாழ்ந்த போதும்‌ சரி, 
மணமுறிவு செய்யாமல்‌ தனித்து வாழும்‌ 
போதும்‌ சரி, தந்தை-க்ணவன்‌ ஆகியோர்‌ 
ரின்‌ குடும்ப கெளரவ. உணர்விற்கும்‌ 
தன்‌ மனத்தின்‌ நியாயங்களுக்கும்‌ இடை 

யில்‌ ஏற்படும்‌ வலுவற்ற போராட்டத்‌ 
தில்‌ தெளிவின்றியே சீதா காலம்‌ கடத்து 
கிறாள்‌. சுகுமாரனின்‌ பாத்திரமும்‌ இவ்‌ 
வாறே. அமை௫றது. 


அழுத்தமான சிக்கலைச்‌ சுநறிப்‌ 
பின்னபபடாத கதையும்‌, வலுவான 
செயற்காரணங்கள்‌ இல்லாமல்‌ இயங்கு 
தின்ற “ஆடிப்பாவை' ப்‌ பாத்திரங்களும்‌ 
ஆழமான.  சுருப்பொருளைத்‌ - தீவிர 
மிழக்கச்‌ செய்துவிட்டன. 


அன்றியும்‌ அம்பையும்‌ வாஸந்தியும்‌ 
ஆனாலும்சரி ஜெயகாந்தனும்ஜானகிரா 
னும்‌ ஆனாலும்‌ சரி ஒரு பக்கச்‌ சார்புப்‌ 
பார்வையே பெரும்பாலும்‌ கொண்டிருப்‌ 
பதாகத்‌ தெரிகிறது. ஆடவர்‌ அனைவரும்‌ 
அரக்கர்‌; பெண்கள்‌ கூட்டம்‌ முழுவதும்‌ 
பரிதாபத்திற்குரியது என்ற பார்வை 
எந்த அளவிற்கு ஏற்றுக்‌ கொள்ளக்‌. 
கூடியது என்பது இந்திக்க வேண்டிய 
ஒரு கேள்வி. இந்த நாவலில்‌ இடம்‌ 
பெறும்‌ ரஷ்யச்‌ சிறுகதையின்‌ தலைவி 
காதரைன்கூடச்‌ சீதாவும்‌ ஆசிரியரும்‌ 
காட்டுமளவு பரிவிற்குரியவளா என்ற 
எண்ணம்‌ எழுகிறது. 


இரு சாராரிலும்‌ துன்புறுவோரும்‌ 
உண்டு; துன்புறுத்துவோரும்‌ உண்டு. 
இதுதான்‌ உண்மை. i 


.... ஆனாலும்‌ மற்றொரு கோணத்தில்‌ 
இருந்து பார்க்கும்போது, ஆண்‌ பெண்‌ 
வர்க்கப்‌ போராட்டத்தில்‌ காலம்‌ கால 
மாக ஆடவரால்‌ அடக்கி ஓடுக்கி வைக்‌ 


149 


கப்பட்ட பெண்மையே பெரும்பகுதி 
என்பதும்‌, “அந்தச்‌ சார்பு வாழ்வில்‌ 
கண்ட சோம்பேறிச்‌ சுகத்தில்‌ காலமெல்‌ 
லாம்‌ . கொத்தடிமைகளாய்ச்‌ கஇடச்சப்‌ 
பெண்ணினமே முன்வரும்‌ பேதைமை 
யும்‌, சமூக நல்வாழ்விற்கான தன்‌ குடும்ப 
உழைப்பின்‌ பயனிலும்‌ பெருமையிலும்‌ 
பெரும்பங்கு அதற்காகத்‌ துரும்பையும்‌ 
கிள்ளிப்‌ போடாத ஆடவனுக்குக்‌ குடும்‌ 
பத்‌ தலைவன்‌ என்ற பெயரில்‌ சொல்லத்‌ 
தாஜ்மஹாலைக்‌ கட்டிய ஷாஜஹானும்‌, 
கடாரம்‌ வென்ற மன்னனும்‌ பெறுகின்ற 
பெருமையில்‌ உள்ள அளவு நியாயம்கூட 
இல்லாத ஆணினத்தின்‌ சுரண்டலில்‌ 
தன்‌ உழைப்பின்‌ ஊதியத்திற்குத்‌ தான்‌ 
அந்நியப்பட்டுப்‌ போன பெண்மையின்‌ 
(alienation) அவலமும்‌ பற்றி எண்ணு 
சையில்‌ ஜெயகாந்தன்‌ பெண்ணினத்‌ 
திற்கு விடுக்கும்‌ எச்சரிக்கை ஒரு வகை 
யில்‌ தேவை என்றும்‌ தோன்றுகிறது. 


இந்த நாவலைப்‌ . படிப்போர்க்கு 
ஏற்படும்‌ ஓர்‌ உறுத்தல்‌ இதில்‌ இடையி 


டையே காணப்படும்‌ பிரச்சாரத்‌ 
தன்மை. ரசிகமணிகளும்‌ அரைத்துப்‌ 
பார்த்து உண்மை காண முடியாது 


இடைச்செருகல்‌ போல-வெற்றிகரமான 
வெள்ளிப்‌ பாடல்களாக-மனத்தை உறுதி 
தாத, பிரச்சாரங்களே கலையாக முடி 
யும்‌. இதிலோ காப்பியக்‌ களைக்‌ கதை 
கள்‌ போல, மனோன்மணியத்தின்‌ ௧௫௬ 
ணாகரர்‌ - நிட்டாபரர்‌ உரையாடல்‌ 
போலப்‌ பிரச்சாரப்‌ போக்கு வெளிப்‌ 
படையாகத்‌ தெரிகிறது. 


இந்தப்‌ பிரச்சாரத்‌ தன்மை ஏற்படு 
வதற்கு ஆசிரியரின்‌ மொழிநடையும்‌ ஒரு 
காரணம்‌. ஏறத்தாழ டாக்டர்‌ மூல. 
வைப்‌ போன்றே கலைக்காக மட்டுமல்‌ 
லாது கருத்துக்காகவே முதன்மையாக 


ஜெயகாந்தனிடம்‌ 
வாசகர்‌ 


எழுதும்‌ போக்கு 
இழுபபதால்‌ கருத்துக்களை 
முனவைக்கும்‌ தவிழத்தில-தான சொல்ல 
வருவதைத்‌ தெளிவாகச சொல்ல வேண 


்வலையுடலா்‌ டிய 


மமம்‌ 


பொறுப்புணாவில்‌ - எலலாமே மிகமிக 


௦0) 


மசொல்லபபழிகினறன. 
அசிரியருடன மாறுபடும்‌ 
தவிர மற்ற இடங்களில்‌ கற்பவரின சந்‌ 
துனைக்கு வேலையிலலாமல்‌ ஆசிரியரே 
விரிவான துநதுவிடும 
போக்கை இவர்‌ மொழிநடையில்‌ காண்‌ 
கிறோம்‌. 


விளக்கமா மச்‌ 
இடங்கள்‌ 


விளக்கங்கள்‌ 


அத்துடன்‌, அக்கினிப்‌ பிரவேசத்‌ 
இற்குப்‌ பிந்தைய அவருடைய 
புக்களில்‌ குறிப்பாகச்‌ சில நேரங்களில்‌ 
சில மனிதர்களிலும சுந்தரகாண்டத்தி 
லும்‌ ஆசிரியர்‌ பயனபடுததும ஓர்‌ உத்தி 
யும்‌ குறிப்பிடத்‌ தகுந்தது. தன்‌ சாயலில்‌ 
ஒன சிந்தனைப்‌ போககுடன ஓர்‌ எழுத்‌ 


படைப்‌ 


தாளனைக்‌ கதையில்‌ நுழைத்துக கதைத்‌ 
துலைவியின வாழ்வில அவனுக்கு ஒரு 
முக்யெ இடம்‌ தந்து, மு.வ.வின அருளப்‌ 
பர்‌, மருதப்பர்‌ போலவும்‌ அவர்‌ நாவல்‌ 
களில்‌ இடம்பெறும்‌ ஒரு பேராசிரியர்‌- 
இரு மாணவரின முக்கூட்டு மாநாடு 
போலவும்‌ உரையாடல்களை அமைத்‌ 
துத்‌ தன சமூகநலச்‌ சிந்தனைகளை 
வெளியிடுவதே அந்த உத்தி. 


சுந்தரகாண்டத்தின கருப்பொருளை 
ஹேந்தே என்ற கட்டுரையில்‌ தந்து, 
அதைப்‌ படைத்தவனாகக்‌ கதையில்‌ 
இடம்பெறும்‌ ராமலாசும கதைத்தலைவி 
சீதாவும சமூகத்தில்‌ பெண்கள்‌ நிலை 
குறித்து விரிவாக விவாதிக்கச்‌ செய்‌ 
வதன முலம்‌ கருப்பொருள்‌ தெளிவுபடுத்‌ 
தப்படுகிறது. ஆனால்‌ அதையே தா 
வின வாழ்க்கை நிகழ்ச்சிகளை அவள்‌ 
எதிர்கொள்ளும்‌ விதத்தில்‌ வெளியாகும்‌, 


120 


அவளது ஆளுமையைச்‌ (personality) 
சமூகத்தில்‌ மகளிர்‌ செயற்பட வேண்‌ 
டிய தன்மைக்கு ஓர்‌ முனமாதிரியாகக்‌ 
(role model) காட்டிவிட்டு ஆசிரியர்‌ 
ஓதுங்கி நின்றிருந்தால்‌ கருத்துடன்‌ 
கலையழகும்‌ கூடியிருந்திருக்கும்‌. 


இங்ஙனம்‌, வெளிப்பாட்டு முறை 
(treatment) காரணமாகக்‌ கலைநயம்‌ 
குறைந்தாலும்‌, முடிவுறாத மொட்டைக்‌ 
கோபுரம்‌ கூட நாயக்கர்‌ காலக்‌ கலைத்‌ 
திறனுக்குச்‌ சான்று பகர்வது போலச்‌ 
சுந்தரகாண்டமும்‌ ஜெயகாந்தனின்‌ கருத்‌ 
துச்‌ சிறப்பிற்குக்‌ கட்டியம்‌ பகர்கிறது. 


வேறொன்றும்‌ வேண்டாம்‌. படிப்‌ 
போர்‌ உடன்பட்டாலும்‌ உடன்‌ படா 
விட்டாலும்‌ பாராட்டினாலும்‌ தூற்றி 
னாலும்‌ தன்‌ நெஞ்சிற்குத்‌ தோனறும்‌ 
வாழவியல்‌ நியாயங்களை எடுத்துரைத்‌ 
தும்‌ தன்‌ நெஞ்சைப்‌ புண்ணாக்கும்‌ 
சமூக அதியாயங்களைச்‌ சாடியும்‌ தெளி 
வோடும்‌ துணிவோடும்‌ தீவிரத்தோடும்‌ 
அழுத்தமாகவும்‌ வெளிப்படையாகவும்‌ 
பேசும்‌ போக்கு இவர்‌ தவிர வேறு யாரி 
டம்‌ உள்ளது? 


சமூகக்‌ கடப்பாட்டுணர்வும்‌ மனித 
நேயமும்‌ இவர்‌ படைப்புக்களின்‌ பாங்கு 
களாகும்‌. உணர்ச்சி வயப்படும்‌ மன 
மும்‌ தன்‌ விருப்பம்‌ போல்‌ பாத்திரங்‌ 
களைச்‌ செயற்பட வைக்கும்‌ தன்மையும்‌ 
கருத்துக்களை விரிவாகச்‌ சொல்லும்‌ 
ஆசையும்‌ இவர்‌ படைப்புக்களின்‌ பல 
வீனங்கள்‌. ச 


அதனால்‌ 
வோர்‌ 


என்ன? படைக்கப்படு 
போலப்‌ படைப்பாளர்களும்‌ 
மனிதர்கள்தான்‌. அவர்களிடமும்‌ சரி 
அவர்கள்‌ படைப்பிலும்‌ சரி, குறை, 


நிறை இரண்டும்‌ இருக்கும்‌. மிகைநாடி 


மிக்க கொள்கையில்‌-கலையும்‌ கருத்தும்‌ 
திறனாய்வுத்‌ தட்டின்‌ இருபுறமும்‌ நிற்கு 
மாறு எடைபோட்டுப்‌ பார்க்கையில்‌ 
கருத்துத்தட்டுத்‌ தாழ்கிறது. கலைத்‌ 
தட்டு உயர்கிறது. ஆனால்‌ இன்றைய 
வாசகர்‌ உலகின்‌ தேவையும்‌ அதுதானே. 


அந்தவகையில்‌, தமிழ்மொழியின்‌ 


இலக்கிய வரலாற்றைப்‌ புனை சுதை 
களால்‌ வளப்படுத்தியமைக்கும்‌ தமிழ்ச்‌ 
சமூகத்தின்‌ சிந்தனை வரலாற்றைத்‌ 
திசைப்படுத்தியதற்கும்‌ பாராட்டவும்‌ 
பரிசு வழங்கவும்‌ தகுதி உடையவர்‌ 
ஜெயகாந்தன்‌ என்பதை உணர்த்தும்‌ 
படைப்புக்களில்‌ சுந்தரகாண்டமும்‌ 


ஒன்று எனலாம்‌, 


121 


தமிழ்க்‌ கலை 


தமிழ்‌ 4, கலை 3, 4 


ஜெயகாந்தன்‌ சிறுகதைகளில்‌ வகைமைப்‌ பாத்திரங்கள்‌ 


இன்றைய சமுதாய வாழ்க்கை 
மாறிக்கொண்டே இருக்கிறது என்றும்‌, 
கனிமனிதர்களை நிலையான பண்‌ 
புடையவர்களாகப்‌ பார்க்க முடிய 
வில்லை என்றும்‌, இதனால்‌ எதையும்‌ 
எவர்‌ ஒருவரையும்‌ வகைமைப்படுத்த 


முடியவில்லை என்றும்‌ ஓருலைரால்‌ 
பேசப்படுகிறது. ஆனால்‌ இப்படிக்‌ 


கருதுவது உண்மை அல்ல, தனிமனிதர்‌ 
களுடைய பண்புகள்‌ சமுதாய அமைப்‌ 
புக்குத்‌ தக்கபடி மாறிக்கொண்டுதான்‌ 
வருகின்றன. இந்த மாற்றத்தின்‌ ஊடே 
புனை கதைப்‌ படைப்பாளர்கள்‌ தனி மனி 
தர்களின்‌ பாத்திர வகைமைகளைக்‌ 
கண்டுணர்ந்து படைக்க வல்லவர்களாக 
இருக்கிறார்கள்‌. தமிழில்‌ ஜெயகாந்தன்‌ 
இத்தகைய படைப்பாளராக இருக்கி 
மாரா என்று அவருடைய சிறுகதைகளில்‌ 
ஆய்ந்துபார்ப்பதே இந்தக்‌ கட்டுரை 
யின கருதுகோளாக அமை$றது. 


வகைமைப்‌ பாத்திரப்படைப்பு 
மூறையை விளக்குவதற்கு முன்பாக, 
இந்தப்‌ படைப்புமுறை அழகியல்‌ 


கொள்கை பற்றிய ஆய்வில்‌ சேர்ந்தது 
என்பதையும்‌, நடப்பியல்‌ கலைசார்ந்த 
தற்கால இலக்கியப்‌ படைப்பில்‌ மேற்‌ 
கொள்ளப்படுகிறது என்பதையும்‌, 1950- 


1960களில்தான்‌ பரவலாகப்‌ பேசப்‌ 


ட. கனகசபாபதி 


பட்டு வருகிறது என்பதையும்‌ சொல்லிக்‌ 
கொள்வது அவசியம்‌, 


பொருளாதார - சமுதாயக்‌ காரணி 
களுக்குத்‌ தக்சுபடி மக்களுடைய பண்பு 
கள்‌ அமையும்‌ என்பது எவ்வளவு உண்‌ 
மையோ அல்வளவு உண்மை அவை 
மாற்றம்‌ அடையும்போது அவர்‌ 
களுடைய பண்புகளும்‌ மாறி அமைகின்‌ 
றன என்பதும்‌. பொருளாதார அமைப்‌ 
பைக்‌ காரணமாகக்கொண்டு ஆராயும்‌ 
சமுதாயவியல்‌ ஆய்வாளர்கள்‌ பொதுப்‌ 
படையான சமுதாயச்‌ சார்பான பண்பு 
களைக்‌ கண்டுணர்ந்து அப்பண்பு 
களின்‌ அடிப்படையில்‌ மக்களிடையே 
காணப்படும்‌ சமுதாய வகைமைகளை 
யும்‌ வர்க்க வகைமைகளையும்‌ பிரித்துக்‌ 
காட்டுகிறார்கள்‌. 


மக்களிடையே காணப்படும்‌ பிரிவு 
களை வர்க்கப்பார்வையில்‌ பார்க்காமல்‌ 
சமுதாய வகைமைகள்‌ என்றும்‌, வர்க்‌ 
கப்பார்வையில்‌ வர்க்க வகைமைகள்‌ 
என்றும்‌ பிரித்துக்‌ காணலாம்‌. இந்த 
இரண்டு பிரிவுகளையும்‌ புனைகதைப்‌ 
படைப்பாளர்கள்‌ சமுதாய வாழ்க்கை 
யில்‌ பிரித்தெடுத்துப்‌ படைக்க முன்வரு 
கிறார்கள்‌. தமிழர்‌ சமுதாயத்தில்‌ ஒரு 
தாழ்த்தப்பட்ட சாதியைச்‌ சேர்ந்த ஒரு 


பாத்திரத்தையும்‌, மற்றொரு உயர்த்தப்‌ 
பட்ட, சாதியைச்‌ சேர்ந்த மற்றொரு 
பாத்திரத்தையும்‌ ஒரு சிறுகதையில்‌ 
அவர்களின்‌ உறவுநிலையிலுள்ள நடப்‌ 
பியல்‌ நிலைமையோடு படைக்கிறபோது, 
பாத்திரப்படைப்பில்‌ சமுதாய வகைமை 
கள்‌ தோன்ற ஏதுவாகிறது. தமிழர்‌ 
சமுதாயத்தில்‌ ஒரு தொழிற்சாலையில்‌ 
தொழிலாளர்களையும்‌ முதலாளியையும்‌ 
அவர்களின்‌ நடப்பியலான உறவுநிலை 
யுடன்‌ நடப்பியலாகப்‌ படைக்கிறபோது, 
பாத்திரப்படைப்பில்‌ வர்க்க வகைமைகள்‌ 
உருவாக ஏதுவாகிறது. ஜெயகாந்தன்‌ 
வர்க்கப்பார்வை இல்லாமலும்‌ வர்க்கப்‌ 
பார்வையுடனும்‌ சிறுகதைகள்‌ படைத்தி 
ருக்கிறார்‌. இதனால்‌ ஜெயகாந்தன்‌ சிறு 
கதைகளில்‌ சமுதாய வகைமைப்பாத்தி 
ரங்களையும்‌ வர்க்க வகைமைப்‌ பாத்தி 
ரங்களையும்‌ சந்திக்கமுடி.கிறது. 


ஓவ்வொரு தனிமனிதனும்‌ இன்‌ 
னொரு தனிமனிதனிடமிருந்து பண்பில்‌ 
முற்றுமே வேறுபட்டவன்‌ என்பது 
உண்மை அல்ல, குறிப்பிட்ட தனிமனிதர்‌ 
களிடம்‌ ஓரே ஓரு பண்பு இருக்கக்‌ 
காணலாம்‌. இது பாத்திரப்படைப்பி 
லுள்ள பொதுமைத்‌ தன்மையாகும்‌. 
இது போலவே பொதுமைத்‌ தன்மை 
யுள்ள ஒரு தனிமனிதன்‌ தனக்குரிய 
சிறப்பியல்புடன்‌ விளங்க முடியும்‌. 
இதுவே வகைமைப்‌ பாத்திரப்படைப்பு 
முறையாகும்‌. 


மார்க்சிய அழயெலில்‌ வர்க்க வகை 
மைப்‌ பாத்திரங்களைக்‌ கண்டுணர்ந்து 
இறனாய்வதற்கு முதலிடம்‌ தரப்படு 
திறது. இதை அடுத்த நிலையில்‌ சமு 
தாயக்‌ குழுக்களில்‌ இயங்கிவரும்‌ தனி 
மனிதர்களிடம்‌ சமுதாய வகைமைப்‌ 
பாத்திரங்களைப்‌ பார்த்துத்‌ திறனாய்‌ 


வதற்கு இடம்‌ அளிக்கப்படுகிறது. 
இதையும்‌ அடுத்து, ஒரு குறிப்பிட்ட 
நாட்டில்‌ வாழும்‌ ஓரு தேசிய இனத்தின்‌ 
வகைமைப்‌ பாத்திரப்‌ படைப்புமுறை 
குறிக்கப்படுகிறது. 


உடலமைப்பை வைத்துத்‌ தனி 
மனிதர்களை வகைப்படுத்த முடியும்‌, 
இதுபோலவே உளவியல்‌ நோக்கில்‌ தனி 
மனிதர்களை வகைப்படுத்திப்‌ பார்க்க 
முடியும்‌. ஆனால்‌ இந்த இரண்டு முறை 
களையும்‌ சமுதாய அமைப்பின்‌ வழியில்‌ 
இணைத்துப்‌ பார்ப்பது மார்க்சிய அழகி 
யல்‌ அணுகுமுறையாகும்‌. 


கலைஇலக்கியத்தில்‌ வகைமை என்ப 
தைச்‌ சமுதாயப்பார்வையில்‌ வகைமை 
யுடன்‌ ஒப்பிட்டுக்‌ காணமுடியும்‌, தமிழர்‌ 
சமுதாயத்தில்‌ *வேலைக்காரர்‌' என்ற 
சமுதாய வகைமையை எடுத்துக்‌ 
கொண்டு ஆராயலாம்‌. காலந்தோறும்‌ 
தமிழ்ப்‌ புனைகதை இலக்கியத்தில்‌ 
*வேலைக்காரர்‌' எப்படிப்‌ படைக்கப்‌ 
பட்டுள்ளனர்‌ என்று கண்டுணர்ந்து 
சமுதாய வகைமையா அல்லது வர்க்க 
வகைமையா என்று பிரித்துப்‌ பார்த்துத்‌ 
திறனாய்வதற்கு வழியுண்டு. 


ஏங்கல்ஸ்‌ நடப்பியல்‌ என்ற இலக்‌ 
திய இயக்கம்‌ பற்றி விளக்கும்போது, 
வகைமையான சூழ்நிலைகளில்‌ வகை 
மையுள்ள பாத்திரங்களைப்பிரதிநிதித்து 
வம்‌ செய்து படைப்பதுதான்‌ நடப்பியல்‌ 
கலையாகும்‌ என்று கூறியிருக்கிறார்‌, 
இதனால்‌ வகைமைப்‌ பாத்திரங்களைத்‌ 
திறனாய்கிறபோது வகைமைச்‌ சூழ்நிலை 
களையும்‌ திறனாய்வது அவசியம்‌ என்று 
தெரிகிறது. 


ஒரு புனைகதைப்‌ பாத்திரம்‌ எப்‌ 
போது வகைமைப்‌ பாத்திரம்‌ ஆகறது? 


123 


சமுதாய நடப்பில்‌ உண்மையான கனி 
மனிதர்கள்‌ இருக்கிமார்கள்‌ என்றால்‌, 
அவர்களுடன்‌ வகைமைப்‌ பாத்திரத்தை 
ஓப்பி! மிக கூறமுடியும்‌ என்றால்‌, வகை 
மைப்‌ பாத்திரம்‌ அந்தப்‌ புனைகதையில்‌ 
படைப்பாசியுள்ளது.. என்று மெய்ப்‌ 
பிக்கமுடிகிறது. எழுத்தாளரின்‌ படைப்பு 
பாத்திரம்‌ என்பதை 
நாம்‌ மறந்துவிடக்‌ கூடாது. எழுத்தா 
ளர்‌ சமுதாய வாழ்க்கையில்‌ வரலாற்று 
நிலைமைகளின்‌ படி காணப்படும்‌ தனி 
மனிதப்‌ பண்புகளின்‌ பொதுமைத்‌ தன்‌ 


மைகளைக்கண்டுணர்த்து,அந்தப்‌ பொது 


கான்‌ வசைமைப்‌ 


மைத்‌ தன்மைகளிலிருந்துதான்‌ வகை 
மைப்பாத்திரங்களை உருவாக்கிப்‌ 


படைக்கிறார்கள்‌. ஆம்‌, உலகயலும்‌ கற்‌ 
பனையியலும்‌ கலந்த நிலையில்‌ படைப்‌ 
பாவதுதான்‌ வகைமைப்‌ பாத்திரம்‌: 
இங்கே கற்பனையியல்‌ என்று சொல்லு 
றெபோது, உல௫யலைக்‌ கடந்து அப்‌ 
பாற்பட்டது என்றோ, தெய்வீகமானது 
என்றோ, மாறாத நிரந்தரமானது 
என்றோ கருதிவிடலாகாது. 


சமுதாய நடப்புக்கும்‌ மாற்றத்துக்கும்‌ 
வரலாற்று நிலைமைகளுக்கும்‌ இயைந்த 
நிலையில்‌ அமைவதுதான்‌, வகைமைப்‌ 
பாத்திரத்தை உலகியெலுக்கு ஏற்றபடி 


கற்பனைசெய்து படைக்கும்‌ உத்தி 
யாகும்‌. 
111 
ஜெயகாந்தன்‌ அண்மையில்‌ ஒரு 


நூல்‌ வெளியீட்டு விழாவில்‌ பேசியது 
ஒரு வாரப்‌ பத்திரிகையில்‌ வெளியாகி 
யுள்ளது; 


“எங்கேயோ, ஒருத்தன்‌ பேப்பர்‌ 
போடப்போன இடத்தில்‌ அவனுக்கும்‌ 
அந்த வீட்டு மாமிக்கும்‌ ஏதேோ ஆக 
விட்டது' என்பதற்காக எல்லா இடங்‌ 


124 


களிலும்‌ இப்படித்தானே எனறெ அவ 


சர முடிவுக்கு வந்துவிடக்‌ கூடாது.” 
இதிலிருந்து ஜெயகாந்தன்‌ *சமு 


காய வாழ்க்கையில்‌ வரலாற்று நிலை 
மைகளின்படி. காணப்படும்‌ தனிமனிதப்‌ 
பொதுமைத்‌ தன்மை 
களைக்‌ கண்டுணர்ந்து, அந்தப்‌ 
பொதுமைத்‌ தன்மைகளிலிருந்துதான்‌ 
வகைமைப்பாத்திரங்களை உருவாக்கிப்‌ 


பண்புகளின்‌ 


படைக்கலாம்‌' என்ற பார்வை உடைய 
வர்‌ என்பது தெரிகிறது. 


“சுயதரிசனம்‌' என்ற சிறுகதைத்‌ 
தொகுப்பின்‌ முன்னுரையில்‌ ஜெயகாந்‌ 
தன்‌ இப்படி. எழுதுகிறார்‌? 


“அக்கினிப்பிரவேசம்‌' என்ற சிறு 
கதையில்‌ அமைந்துள்ள சமுதாய நடப்‌ 


பின்‌ . பொதுமைத்‌ தன்மையையும்‌, 
“அவள்‌” என்ற வகைமைப்பாத்திரத்தின்‌, 
படைப்புமுறையையும்‌ பின்வருமாறு 


விளக்கிச்‌ சொல்கிறார்‌: 


அவள்‌ - என்‌ கதையில்‌ இப்படித்‌ 
தான்‌ குறிப்பிட்டிருக்கிறேன்‌ - இந்தியா, 
வின்‌ பிரபுத்துவ நாகரிகம்‌ குலைந்து 
உலகன்‌ பல திசைகளிலிருந்தும்‌ வீசக்‌ 
கூடிய ஆரோக்கியமான காற்றுகளா 
லும்‌ விஷக்காற்றுகளாலும்‌ பாதிக்கப்‌ 
பட்டு உருவாகி வருகின்ற ஒரு புதிய 
காலத்தின்‌ ஓர்‌ இரண்டுங்‌ கெட்ட 
பொய்ம்மைக்கு இரையாகி நம்‌ காலத்‌ 
தில்‌ நீசத்தனமாக வடுப்படுத்தப்பட்ட 
ஒரு குழந்தை, எனவேதான்‌ ஒரு குறிப்‌ 
பிட்ட பெயருக்கு அவள்‌ உருவம்‌ தாங்க 
வில்லை. வளர்ச்சியும்‌ சிக்கலும்‌ மிகுந்த 
ஒரு சோதனை மிக்க காலத்தில்‌, பொது 
வான பேதைமையின்‌ பலவீனத்திற்கும்‌ 
பெண்மையின்‌ பலத்துக்கும்‌ உருவகம்‌ 
அவள்‌.” 


ஜெயகாந்தனின்‌ இந்த முன்னுரை 
அக்னிப்‌ பிரவேசம்‌' என்ற சிறு கதை 
யில்‌ இடம்பெறுறெ சமுதாய நடப்பின்‌ 
வகைமைத்‌ தன்மையை உணர்த்துவ 
துடன்‌, அதில்‌ அக்கினிப்‌ பிரவேச அவள்‌ 
வகைமைப்‌ பாத்திரமாக உருவான தன்‌ 
மையையும்‌ விளக்குகிறது. 

111 

இதிலிருந்து ஜெயகாந்தன்‌ தமது 
சிறுகதைகளுக்குப்‌ பின்‌ வருகிறபடி. சமூ 
தாய நடப்பின்‌ மூன்று வகைமைச்‌ சூழ்‌ 
நிலைகளைத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ கொண்‌ 
டிருக்கிறார்‌ என்று அறியலாம்‌: 


ihe ஜெயகாந்தன்‌, இந்தியாவின்‌ 
நிலப்பிரபுத்துவச்‌ சமுதாய அமைப்பின்‌ 
நாகரிகம்‌ குலைந்து, உலகின்‌ பல 
இசைகளிலிருந்தும்‌ பரவி வந்து புகுந்‌ 
துள்ள புதிய முதலாளித்துவச்‌ சமுதாய 
அமைப்பின்‌ கருத்துக்களின்‌ பாதிப்பில்‌ 
உருவாகியுள்ள தனிமனிதப்‌ பொதுமைத்‌ 
தன்மைகளிலிருந்து வகைமைப்பாத்திரங்‌ 
களைப்‌ படைக்கிறார்‌. (இங்கே நாக 
ரிக மாற்றத்தின்‌ விளைவாக வகைமைப்‌ 
பெண்‌ பாத்திரம்‌ எப்படி. உருவாக ஏது 
வாகிறது என்று ஜெயகாந்தன்‌ சிந்தித்‌ 
திருப்பது குறிப்பிடத்தக்கது). 

2. ஜெயகாந்தன்‌, இந்தியாவின்‌ 
நிலப்பிரபுத்துவச்‌ சமுதாய அமைப்பின்‌ 
நாகரிகம்‌ குலைவதைக்கண்டு, அதனால்‌ 
பாதிக்கப்பட்டு, அந்த நாகரிகத்தின்‌ 
வீழ்ச்சியைக்‌ காட்டும்போதே அதன்‌ 
பழைய மாட்சியை உயர்த்திக்‌ காட்டு 
றெ கருத்தோட்டத்தில்‌ நிலப்பிரபுத்து 
வச்‌ சார்பான வகைமைப்பாத்திரங்‌ 
களை நியாயப்படுத்தியும்‌ படைத்திருக்கி 
றார்‌. 

3. ஜெயகாந்தன்‌, இந்தியாவின்‌ 
நிலப்பிரபுத்துவச்‌ சமுதாய அமைப்பின்‌ 


125 


நாகரிகம்‌ குலைந்து, புதிய முதலாளித்‌ 
துவச்‌ சமுதாய அமைப்பின்‌ கருத்துக்‌ 
களின்‌ பாதிப்பில்‌ வகைமைப்பாத்தி 
ரங்கள்‌ உருவாகிற நிலைமையை முத 
லாளித்துவச்சார்பை நியாயப்படுத்தியும்‌ 
படைத்துள்ளார்‌. 
மேலே காட்டிய முன்று மாதிரி 
களான வகைமைப்‌ பாத்திரங்களை ஜெய 
காந்தன்‌ சிறுகதைகளில்‌ சந்திக்கமுடி 
கிறது. ஜெயகாந்தனின்‌ சிறுகதைப்‌ 
படைப்பாக்கத்தின்‌ காலக்கட்டங்களை 
மூன்று பிரிவுகளாகப்‌ பகுத்துக்‌ காண 
லாம்‌. முதல்‌ காலக்கட்டத்தில்‌ மேலே 
காட்டிய முதல்‌ வகைமைப்‌ பாத்திர 
நிலையைச்‌ சார்ந்திருக்கறொர்‌ என்றும்‌, 
இரண்டாவது காலக்கட்டத்தில்‌ மேலே 
காட்டிய இரண்டாவதும்‌ மூன்றாவது 
மான வகைமைப்‌ பாத்திரநிலைகளைச்‌ 
சார்ந்திருக்கிறார்‌ என்றும்‌, மூன்றாவது 
காலக்கட்டத்தில்‌ முதல்‌ வகைமைப்பாத்‌ 
திர நிலைக்கே செல்லுகிறார்‌ என்றும்‌ 
மதிப்பிட்டுத்‌ திறனாயலாம்‌. 


ஜெயகாந்தனின்‌ முன்று வகைமைப்‌ 
பாத்திர நிலைகளைச்‌ சமுதாய வகை 
மைப்‌ பாத்திரங்களிலும்‌, வர்க்க வசை 
மைப்‌ பாத்திரங்களிலும்‌ கண்டு திறனா 
யலாம்‌ என்று இங்கே குறிப்பிட்டு, 
தொடர்ந்து ஜெயகாந்தனின்‌ முன்னுரை 
களில்‌ வகைமைப்‌ பாத்திரப்‌ படைப்பு 
முறையைப்‌ பற்றி வந்துள்ள கருத்துக்‌ 
களைக்‌ காணலாம்‌ என்று தோன்று 
கிறது. 

*யுகசந்தி' என்ற சிறுகதைத்‌ 
தொகுப்பின்‌ முன்னுரையில்‌ ஜெயகாந்‌ 
தன்‌ இப்படி எழுதுகிறார்‌. 


“கதையில்‌ வரும்‌ கம்பனின்‌ கும்ப 
கர்ணனும்‌, வியாசனின்‌ கண்ணனும்‌ 


ஷேக்ஸ்பியரின்‌ வைலக்ரும்‌, தாஸ்தா 
வெஸ்டியின்‌ ராஸ்கோ லினிகாவும்‌, டால்‌ 
ஸயாயின்‌ அன்னாவும்‌, டென்னஸி 
வில்லியம்ஸின்‌ ஆல்மாவும்‌ தனித்த ௪.௬ 
வங்களாயின்‌ அவர்களின்‌ பிரச்சினை 
மீர்ந்தே போயிருக்கும்‌ அந்தக்‌ கதைக 
ளோடு, ஆனால்‌ அவ்விதம்‌ தீராது 
போன காரணம்தான்‌ என்ன? அவர்‌ 
கள்‌ குறிப்பாக ஓர்‌ உருவம்‌ தாங்கிய 
போதிலும்‌ பொதுவான மனிதகுலத்தின்‌ 
நிலையான உணர்ச்சிகளின்‌ பிரதிநிதி 
கள்‌ என்பதாலேயே பிரச்சினைகளின்‌ 
முடிவாகக்‌ நிறைந்தும்‌, 
பிரச்சினைகளின்‌ ஆரம்பமாக வாழ்க்கை 
யில்‌ முளைத்த வண்ணமுமிருக்கிறார்‌ 
கள்‌.” 


கதையின்‌ 


இந்த முன்னுரை மேற்கோளில்‌ 
தனித்த உருவங்கள்‌", (குறிப்பாக ஓர்‌ 
உருவம்‌ தாங்யெபோதிலும்‌', “பிரதி 
நிதிகள்‌ என்று வந்துள்ள தொடர்கள்‌ 
வகைமைப்பாத்திரப்‌ படைப்புக்குரிய 
விளக்கத்தை எடுத்துக்‌ கூறுவன போல 
உள்ளன. 


இந்த மேற்கோளில்‌ எடுத்துக்காட்‌ 
டிய வகைமைப்பாத்திரங்கள்‌ அவ்வப்‌ 
போது சிற்லெ மாற்றங்களுடன்‌ தோன்‌ 
றிக்கொண்டே இருக்கின்றன என்று 
ஜெயகாந்தன்‌ எழுதியிருப்பது வகை 
மைப்‌ பாத்திரப்படைப்பைப்‌ பற்றிய 
ஆய்வில்‌ உண்மையாகத்‌ தோன்றுகிறது. 


கலையின்‌ வரலாற்றில்‌ பல வேறு 
பட்ட காலங்களில்‌ நிலவிய வகைமைப்‌ 
பாத்திரப்‌ படைப்புமுறையிலிருந்தே 
புதியதொரு காலத்தில்‌ வகைமைப்பாத்‌ 
இரப்‌ படைப்பு ஒருசில மாற்றங்களு 
டன்‌ உருவாக்கப்படலாம்‌. இதை 
சோவியத்‌ ருசியத்‌ திறனாய்வாளர்‌ ஏ. 
பஜினோவா தம்முடைய *கலையில்‌ தனி 
மனிதப்‌ பாத்திரம்‌ வகைமைப்பாத்திர 


மாக அடையும்‌ உருவாக்கம்‌” என்ற 
கட்டுரையில்‌ 'மார்க்சி-லெனினிய௰ய அழ 
கியலும்‌ வாழ்க்கையும்‌' என்ற நூலின்‌ 
தொகுப்பில்‌ எழுதியுள்ளார்‌. 


ஜெயகாந்தனின்‌ “அக்கினிப்‌ பிர 
வேச அவள்‌' என்ற வகைமைப்‌ பாத்‌ 
திரம்‌ புதிய காலத்தில்‌ புதியதொரு 
வகைமைப்பாத்திரம்‌ என்று மதிப்பிடும்‌ 
போது, அந்த அவள்‌ பாத்திரம்‌, பழைய 
இலக்கியப்‌ பாத்திரங்களின்‌ வழியில்‌ 
வந்துள்ளதே என்பதையும்‌ உணரலாம்‌. 
ஜெயகாந்தனே இதை இப்படிப்‌ 
பொருத்தமாகச்‌ சிந்திக்கிறார்‌. 


“அவள்‌ யமுனையோ கங்கையோ 
அகலிகையோ சீதையோ அல்ல. யமுனை 
யும்‌ கங்கையும்‌ பாபததைக்‌ கழுவும்‌ 
என்று நம்புறெ ஒரு வம்சத்தில்‌ பிறந்த 
வள்‌ அவள்‌. அகலிகையின்‌ கதைமூலம்‌ 
பாவங்களும்‌ கழுவப்படும்‌ என்று 
பயின்ற, பயிற்றுவித்த பரம்பரையில்‌ 
வந்தவள்‌ அவள்‌. சீதையின்‌ கதை 
வழியே, பழிகளும்‌ கறைகளும்‌ துடைக்‌ 
கப்படுவன என்று அறிந்த, அறிவித்த 
குலத்தில்‌ பிறந்தவள்‌ அவள்‌”? 


அக்கினிப்‌ பிரவேச அவள்‌ என்ற 
வகைமைப்பாத்திரம்‌, பொதுமைப்படுத்‌ 
தலில்‌ பார்த்தால்‌ பழைய அகலிகை 
யைப்‌ போன்றிருக்கிறாள்‌. ஆனால்‌ இன்‌ 
றைய இந்திய வாழ்க்கையில்‌ புதிய அந்‌ 
நியக்‌ கலாச்சாரப்‌ பரவலின்‌ தாக்கத்‌ 
தில்‌ உருவான வகைமைப்பெண்பாத்தி 


ரமாக அவள்‌ இருப்பதும்‌ உண்மை 
தான்‌. 
ஜெயகாந்தன்‌ “சக்கரம்‌ நிற்ப 


இல்லை” என்ற சிறுகதைத்‌ தொகுப்பின்‌ 

முன்னுரையில்‌ இப்படி எழுதுகிறார்‌: 
“இந்தச்‌ செய்திகளுக்குப்‌ பின்னால்‌ 

நிறைய “சமாச்சாரங்கள்‌” உண்டு. 


“126 


அவை வெறும்‌ தனிமனிதர்கள்‌ பற்றிய 
குறைநிறைகளாக எழுதப்பட்டுவிடுவது 
எனக்கு உகந்ததில்லை. ஆயினும்‌ அவை 
தமிழ்‌ இலக்கியம்‌ சம்பந்தப்பட்ட சான்‌ 
றுகளாகவும்‌ எனது இலக்கிய வாழ்க்‌ 
கையில்‌ நான்‌ சந்தித்த, சமர்புரிந்த 
சமூக சச்திகளாகவும்‌ அடையாளம்‌ 
காட்டவல்ல, காட்டவேண்டிய நாள்‌ 
வரும்‌.”” 


இதில்‌ தனிமனிதர்கள்‌ பற்றிய குறை 
நிறைகளாக எழுதப்படுவது வகைமைப்‌ 
பாத்திரப்படைப்புமுறை அல்ல, தனி 
மனிதர்களைச்‌ சமூக சக்திகளாக அடை 
யாளம்‌ காட்டவல்லதுதான வகை 
மைப்பாத்திரப்‌ படைப்புமுறை என்ற 
விளக்கம்‌ அமைந்திருப்பதைக்‌ காண 
லாம்‌. 


IV 


ஜெயகாந்தன்‌ முதலில்‌ எழுதியவை 
சென்னைச்‌ சேரி வாழ்க்கையில்‌ உள்ள 
தனிமனிதர்களைப்‌ பொதுமைத்‌ தன்‌ 
மையுடன்‌ உணர்ந்து எழுதிய சிறுகதை 
கள்‌; இத்துடன்‌ சென்னை நகர வாழ்க்‌ 
கையில்‌ கண்ட கூலிகளும்‌ வேலைக்‌ 
காரர்சளும்‌ பிச்சைக்காரர்களும்‌ பிற 
உழைப்பாளிகளும்‌ ஆகிய தனிமனிதர்‌ 
களைப்‌ பாத்திரங்களாகக்‌ கொண்ட 
சிறுகதைகள்‌. இத்தகைய சிறுகதை 
களில்‌ பாத்திரங்களை சமுதாயக்குழு 
என்ற அடிப்படையில்தான்‌ ஜெயகாந்‌ 
தன்‌ உருவாக்கியிருக்கறொர்‌; வர்க்கம்‌ 
என்ற அடிப்படையில்‌ உருவாக்க 
வில்லை. ஒரு பொதுவான மனிதாபி 
மானம்‌ தோன்றும்படிதான்‌ இந்தப்‌ 
பாத்திரங்களை அவர்‌ படைத்திருக்‌ 
சிறார்‌ என்று காணமுடிகிறது. 
சென்னைச்‌ சேரிகளிலுள்ள தனிமனிதர்‌ 
தளை வர்க்க வகைமைத்‌ தன்மை புலப்‌ 
பட ஜெயகாந்தன்‌ படைத்திருப்பதாக 
அறிய முடியவில்லை. 


“227 


உதாரணமாக, ஒர பிடி சோறு” 
என்ற சிறுகதையை எடுத்துக்‌ கொள்ள 
லாம்‌. இதில்‌ ஒறு பிடி சோற்றுக்காகச்‌ 
சண்டை பிடிக்கிற ராசாத்தி, அவள்‌ 
மகன்‌, பக்கத்துக்‌ குடிசையில்‌ வாமும்‌ 
மாரியாயி மூவரும்‌ கதைப்‌ பாத்திரங்கள்‌. 
இவர்களின்‌ வறுமையும்‌ அதன்‌ பின்னணி 
யும்‌ சேரிமொழியும்‌ வறுமையின்‌ காரண 
மாக மேற்கொள்ளும்‌ விபச்சாரமும்‌ 
இந்தச்‌ சிறுகதையில இவர்களை வசை 
மைப்பாத்திரங்களாகக்‌ காட்டுகின்றன. 
அனால்‌ இந்த வகைமைப்‌ பாத்திரங்‌ 
களின்‌ ஒரு சில கூறுகளைக்‌ காட்டுகிற 
படைப்புமுறையைத்தான்‌ இதில்‌ காண 
முடிகிறது. மேலும்‌ இதுபோன்ற சிறு 
சதைகளில்‌ ஜெயகாந்தன்‌ இந்த வனக 
மைப்பாத்திரங்களை வர்க்க வகைமை 
யில்‌ காட்டாமல்‌, துன்பியலான பாத்‌ 
திரங்களாகவே பெரும்பாலும்‌ சித்திரிக்‌ 
கறார்‌. 


வேலை கொடுத்தவன்‌” என்ற சிறு 
கதையில்‌ கந்தன்‌ என்ற பட்டறைத்‌ 
தொழிலாளியும்‌ ராசாத்தி என்ற பிச்‌ 
சைக்காரியும்‌ பாத்திரங்கள்‌. இதில்‌ 
தச்சுப்‌ பட்டறை பற்றிய பின்னணி 
அமைந்துள்ளது. நகர வாழ்க்கையில்‌ 
அங்கே வேலை பார்க்கும்‌ பட்டறைத்‌ 
தொழிலாளியின்‌ வாழ்க்கைநிலை காட்‌ 
டப்படுகிறது. இப்படி உருவாக்கப்படும்‌ 
அந்தப்‌ பட்டறை ஒரு வகைமைச்‌ சூழ்‌ 
நிலை அடைவதைப்‌ பார்க்க முடிறெது. 
கந்தன்‌ என்ற அந்தத்‌ தொழிலாளி 
அங்கே பிச்சை எடுத்துக்‌ கொண்டிருக்கிற 
ராசாத்தி என்ற பெண்ணிடம்‌ செறா 
மூட்டையைத்தூக்கவெரும்‌ வேலைகொடுக்‌ 
கிறான்‌. சேரியிலுள்ள குடிசைக்கு அவள்‌ 
வந்ததும்‌ அவன்‌ அவளிடம்‌ சமைத்துப்‌ 
போடும்‌ வேலைபார்க்கச்‌ சொல்லு 
இறான்‌. அவள்‌ சம்மதிக்கிறாள்‌. இந்தச்‌ 
சிறுகதையில்‌ இப்படி இவர்கள்‌ இருவரும்‌ 


இன்பியலான பாத்திங்களாகப்‌ 


படைப்பாகிறார்கள்‌. ஜெயகாந்தன்‌ 
(இவர்களைச்‌ சென்னைச்‌ 
எமுகாயக்குமுவாக வாழும்‌ தனிமனிதர்‌ 
குன்‌ 


கனிடையே வகைமைகு்‌ 


இருக்கக்‌ 


சமுதாய 
மையுடன்‌ படைப்பாக்கி 


வாணலாம்‌, 


ஜெயகாந்தன்‌ முதலில்‌ எழுதிய சில 
இிறுகதைகளில்‌ தொழிலாளர்களைப்‌ 
பாத்திரங்களாகப்‌ படைத்திருக்கிறார்‌. 
அச்சுக்‌ கூடத்‌ தொழிலாளி வினாயகம்‌ 
பற்றிய சிறுகதை 'டி.ரெடில்‌' என்பது, 
இதில்‌ சிறிய அச்சுக்‌ கூடத்தின்‌ சூழ்நிலை 
வகைமைத்‌ விளங்கு 
வறையும்‌, அங்கே எல்லா வேலைகளை 
யும்‌ தானே பார்க்கிற வினாயகம்‌ 
ஹிரன்யா நோய்‌ வந்து, டாக்டரால்‌ “நீ 
கல்யாணம்‌ செய்து கொள்ளாகே' என்று 
கூறப்படுகிறபோது, அத்தகைய சமுதாய 
நடப்பிலுள்ள அச்சகத்‌ தொழிலாளி 
போல அவன்‌ வகைமைத்‌ தன்மை அடை 
வதையும்‌ அறியலாம்‌. 


குன்மையுடன்‌ 


யுசுசந்தி' தொகுப்பிலுள்ள “கருங்‌ 
காலி' என்ற சிறுகதையில்‌ வரும்‌ லாரிக்‌ 
கம்பெனித்‌ தொழிலாளி ராகவன்‌, முத 
லில்‌ தொழிற்சங்கத்தில்‌ கோவிந்தனுடன்‌ 
இணைந்து செயல்படுகிறான்‌. ஆனால்‌ 
பிறகு கருத்து வேற்றுமை கொண்டு 
விலகிவிடுகிறான்‌. இதனால்‌ கருங்காலி 
என்று கோவிந்தனால்‌ குறிக்கப்படுகி 
றான்‌.கடைசியில்‌ ராகவன்‌ லாரி விபத்தி 
லிருந்து தொழிலாளர்களால்‌ காப்‌ 
பாற்றப்படுகிறபோது, சமூக மனச்‌ 
சாட்சிக்கு இடம்தந்து தொழிற்சங்கத்தில்‌ 
மீண்டும்‌ இணைகிறான்‌. இவனைப்‌ 
போன்ற தொழிலாளர்களைச்‌ சமுதாய 
நடப்பில்‌ காணமுடிவது உண்டு. இத 
னால்‌ ராகவனை ஓரு வர்க்க வகைமைப்‌ 
பாத்திரம்‌ என்றும்‌, ராகவனைச்‌ சுற்றி 


சேரியிலுள்ள ' 


128 


நடக்க இகழ்ச்சிகளை வகைமை 
நிகழ்ச்சிகள்‌ என்றும்‌ மதிப்பிடலாம்‌, 
“ஓவர்‌ டைம்‌' என்ற சிறுகதை 


“இனிப்பும்‌ கரிப்பும்‌' என்ற தொகுப்பில்‌ 
உள்ளது. இதில்‌ வரும்‌ ஏழுமலை கம்பா 
ஸிட்டர்‌ வேலை பார்க்கிறபோது, தன்‌ 
குடும்பத்திலுள்ள வறுமை காரணமாக 
வும்‌, முத்த பெண்‌ சரசுவின்‌ 
திருமணத்தை நடத்தி வைக்கவேண்டிய 
காரணமாகவும்‌, ஓவர்டைம்‌ வேலை 
பார்த்து, உடல்நலம்‌ கெட்டு இறந்து 
விடுகிறான்‌. முன்பு பார்த்த “டிரெடில்‌்‌ 
சிறுகதையில்‌ வரும்‌ வினாயகம்‌ துன்ப 
முடிவு அடைந்ததுபோலவே ஏழுமலை 
யும்‌ இயந்திரத்துடன்‌ இயதந்திரமாகி 
வாழமுடியாமல்‌ போகிறான்‌. 


ஜெயகாந்தன்‌ தொழிலாளர்‌ என்ற 
வகைமைப்பாத்திரங்களைப்‌ போராட்‌ 
டக்களத்தில்‌ செயல்புரிவோர்‌, துன்பக்‌ 
களத்தில்‌ வாடிவதங்குவோர்‌ என்ற 
இரண்டு வகையினராகக்‌ காட்டியிருப்‌ 
பதை அறியலாம்‌. ஆனால்‌ அந்த ஐம்ப 
துக்களின்‌ கடைசியிலும்‌ அறுபதுக்‌ 
களிலும்‌ ஜெயகாந்தன்‌ தொழிலாளர்‌ 
என்ற வர்க்க வகைமைப்பாத்திரங்களாக 
மிகுதியும்‌ படைத்தளிக்கவில்லை. அந்தச்‌ 
காலத்துத்‌ தொழிலாளர்களின்வாழ்க்கை 
நிலைகளைப்‌ பொதுமை நிலையிலும்‌ 
வகைமைநிலையிலும்‌ அறிந்துகொள்ளும்‌ 
அளவுக்கு ஜெயகாந்தனின்‌ தொழிலாளர்‌ 
கள்‌ பற்றிய சிறுகதைகள்‌ போதுமான 
அளவு இல்லை. அந்தக்‌ காலத்து உழைக்‌ 
கும்‌. மக்களைச்‌ சமுதாயக்குமு என்ற 
நிலையில்‌ ஏழைகளாகக்‌ கண்டு, அவர்‌ 
களின்‌ பொதுமைத்‌ தன்மைகளிலிருந்து 
சமுதாய வகைமைப்பாத்திரங்களை உரு 
வாக்கி, அந்தப்‌ பாத்திரங்களின்‌ வாழ்க்‌ 
கைப்‌ பிரச்சினைகளைக்‌ கதைக்கருக்க 
ளாக்கி ஜெயகாந்தன்‌ படைத்திருப்பதைக்‌ 


காணலாம்‌, உதாரணமாக, பால்பேதம்‌, 
இரண்டு குழந்தைகள்‌, பூ வாங்கலையோ 
பூ,ராசா வந்துட்டாரு, ரிகீஷாக்காரண்‌ 
பாவை, பொறுக்கி, சேர்வர்‌ சீனு,பெளரு 
ஷம்‌, இனிப்பும்‌ கரிப்பும்‌, நந்தவன த்தில்‌ 
ஓர்‌ ஆண்டி, யந்திரம்‌, சோற்றுச்சுமை 
மாலைமயக்கம்‌,பத்தினிப்பரம்பரை ஆகிய 
சிறுகதைகளைக்‌ கூறலாம்‌, இந்தச்‌ சிறு 
கதைகளில்‌ சமுதாய வகைமைப்பாத்திரப்‌ 
படைப்பாக உள்ளவர்கள்‌ யார்‌ யார்‌ 
என்பது ஆழ்ந்த மதிப்பீட்டுக்கு உரியது. 


Vv 


ஜெயகாந்தன்‌ சமுதாய வசைமைப்‌ 
பாத்திரங்களைப்‌ படைக்கிறபோது, 
1) பழைய வாழ்க்கைமுறையை நியாயப்‌ 
படுத்தல்‌ 2) பழமை மாறிப்‌ புதுமை 
தோன்றுவதை வரவேற்றல்‌ 3) புதுமை 
யின்‌ இரண்டுங்கெட்ட பொய்ம்மையை 
நியாயப்படுத்தல்‌ என்ற மூன்று பார்வை 
களில்‌ வரைந்திருப்பதை இப்போது 
மதிப்‌பிடத்‌ தொடங்கலாம்‌. 


“சுயதரிசனம்‌' என்ற சிறுகதையில்‌ 
கணபதி சாஸ்திரிகள்‌ “அர்த்தம்‌ தெரியா 
மல்‌ மந்திரம்‌ சொல்லித்‌ தரலாமா?” 
என்று தம்மைப்‌ பார்த்துச்‌ சுந்தர கன 
பாடிகள்‌ கேட்டுவிட்டதால்‌ வீட்டை 
விட்டுப்போய்விடுகிறார்‌. அவர்‌ எழுதி 
வைத்த காகிதங்களிலிருந்தும்‌, வெங்கிட்டு 
வையர்‌ தன்னிடம்‌ விவரித்த சம்பவத்தி 
லிருந்தும்‌ கணபதி சாஸ்திரிகளின்‌ மகன்‌ 
சிவராமன்‌ இதைப்‌ புரிந்து கொள்ளு 
கிறான்‌. “ஆம்‌' இந்த மாதிரி ஒரு மனிதரை 
நான்‌ பார்த்திருக்கிறேன்‌' என்று கணபதி 
சாஸ்திரிகளைச்‌ சொல்லமுடியுமா என்‌ 
பது முதல்‌ கேள்வி. உண்மையில்‌ அர்த்தம்‌ 
தெரியாமல்‌ மந்திரங்களைச்‌ சொல்லித்‌ 
தரும்‌ சாஸ்திரிகள்‌ வாழ்ந்து கொண்‌ 
டிருப்பது உண்மைதான்‌. அத்தகைய 
சாஸ்திரிகளில்‌ மனச்சாட்சி யுள்ளவர்கள்‌ 


இருப்பதும்‌ உண்மைதான்‌, எனவே (ஈய 
தரிசனம்‌” காட்டுகிற கணபதி சாஸ்திரி 
கள்‌ இப்படிப்பட்ட மனச்சாட்சியுள்ளவர்‌ 
களைச்‌ சேர்ந்த சமுதாய வசைமைப்‌ 
பாத்திரம்‌ என்று கருதுவதில்‌ தவ 
றில்லை. ஆனால்‌ இத்தகைய சாஸ்திரிகள்‌ 
மனச்சாட்சியின்‌ உறுத்தலில்‌ வீட்டை 
விட்டுப்‌ போய்விடுகிறார்‌ என்றும்‌, தம்‌ 
முடைய மனச்சாட்சியின்‌ ஓட்டங்களைக்‌ 


காகிதங்களில்‌ பொறித்துவைக்கிறார்‌ 
என்றும்‌ நிகழ்ச்சிகளைப்‌ பின்னியிருப்பது 
ஜெயகாந்தனின்‌ கற்பனைத்திறனைக்‌ 


காட்டுகிறது. இந்தக்‌ கற்பனையின்‌ மூலம்‌ 
கணபதி சாஸ்திரிகளைக்‌ குறிக்கோள்‌ 
நிலைக்கு உயர்த்துவதற்கு முயன்‌.றிருக்‌ 
கிறார்‌ ஜெயகாந்தன்‌. கணபதி சாஸ்திரி 
களின்‌ பிரச்சினை “பிராமண வகுப்பை 
மட்டுமே சார்ந்த பிரச்சினையாயினும்‌ 
அது இந்தியச்‌ சமுதாயத்தின்‌ பிரச்சினை 
யாகும்‌' என்று ஜெயகாந்தன்‌ முன்னுரை 
யில்‌ குறிப்பிடுகிறார்‌. இப்படிக்‌ கருதுவது 
உண்மையாக இருக்கலாம்‌. ஆனால்‌ 
கணபதி சாஸ்திரிகளை ஒரு சமுதாய 
வகைமைப்பாத்திரமாக்கி, பழைய 
வாழ்க்கை முறையை நியாயப்படுத்த 
ஜெயகாந்தன்‌ முயன்‌ றிருப்பது தெரியவரு 
கிறது. கணபதிசாஸ்திரிகளால்‌ புலப்படு 
இற சமுதாயக்‌ கருத்துநிலை *அந்தணர்‌ 
தழ்நிலை ஆக்கம்‌'ஆகும்‌.இத்தக்‌ கீழ்நிலை 
யைத்‌ தூக்கிநிறுத்த முற்படுவதால்‌, சாதி 
யமைப்பில்‌ உயர்ந்தவர்‌ நிலை சுதர்மத்‌ 
துடன்‌ காக்கப்படக்கூடிய நிலைமை உரு 
வாகிவிடுமே என்று கருதத்‌ தோன்று 
கிறது. இடைக்கால இந்தியத்‌ தர்ம 
அமைப்புக்குப்‌ பின்னோக்கிப்‌ போகக்‌ 
கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடுமே என்‌ 
றும்‌ சொல்லத்‌ தோன்றுகிறது. 


ஜெயகாந்தனின்‌ “பிரம்மோபதேசம்‌' 


என்ற சிறுகதையும்‌ இத்துடன்‌ ஆய்வு 
செய்யத்தக்கது. 


129 


என்ற அந்தணர்‌ 
ஒரு தேர்ந்த 
பெரிய வீட்டாரின 
தமது 
சேர்த்து 


சங்கர சர்மா 
சென்னையில்‌ வாழும்‌ 
சமையல்‌ கலைஞர்‌, 
விருற்துக்குரிய பண்டஙகளைத்‌ 
பத்து உதலியாளர்களுடன 
சமைத்துக்கொ டுப்பதுற்கு அவர்‌ வாங 
மும்‌ பணமும்‌ அதிகம்‌, சாத்திரத தேர்ச்சி 
யும்‌ அதில அசையாத நம்பிக்கையும்‌ 
உடையவர்‌ அவர்‌, அவருடைய மகள 
மைத்ரேயி. அவள்‌ சேஷாத்திரி என்ற ஓரு 
கம்யூனிஸ்டி இளைஞனைக்‌ காதலிதது 
மணம்புரிந்து கொண்டதை அவர்‌ ஏற்‌ 
றுக்‌ கொளளலில்லை. சதானந்தன 
என்ற ஓதுவார்முல இளைஞனுக்குப்‌ 
பூணூல்‌ அணிவித்து மந்திரம உப்‌ 
பதித்து அவனைப்‌ பிராமணன்‌ என்று 
ஆக்கிவிடுறொர்‌ சங்கரசர்மா. பிரா 
மணன்‌ ஆக்கப்பட்ட சதானந்தனிடம்‌ 
அவர்‌ கூறுகிறார்‌: “என்னோடு என்‌ 
முலதர்மமே குறுக மடிந்துபோகுமோ 
என்று வருந்தினேன்‌. மடியும்‌ தர்ம 
மல்ல இது- இப்படித்தான்‌ இது காப்‌ 
பாற்றபபட்டு வந்திருக்கிறது.' 


சங்கரசர்மா 8ழ்நிலையான சாதிக்‌ 
காரனைப்‌ பிராமணன்‌ ஆக்கியது 
“அந்தணர்‌ மேல்நிலை ஆக்கம்‌” என்ற 
சமுதாயக்‌ கருத்து நிலையாகும்‌. 
இது முன்பு பாரதி கனகலிங்கம்‌ 
என்ற தாழ்த்தப்பட்ட சாதிக்காரருக்‌ 
குப்‌ பூனூல்‌ இட்டுப்‌ பிராமணன்‌ 
ஆக்கியதோடு ஒத்திருக்கிறது. இத்த 
கைய செயலால்‌ ஒரு பண்பு நிலைமாற்‌ 
ஓம்‌ ஒரு தனிமனிதனிடம்‌ தோன்ற 
ரமே தவிர, முழுமையான சமுதாய 
மாற்றம்‌ உண்டாக ஏதுவில்லை. சங்கர 
சாமா சதானந்தனைப்‌ பிராமணனுக்கு 
லது கூறிய கருத்து, பழைய 
வாழ்க்கைமுறையிலுள்ள சாஇ தர்‌ 
மத்தை ஏற்றுக்கொண்டதையே புலப்‌ 
படுத்துகிறது, 


130 


VI 


பழமை மாறிப்‌ புதுமை தோன்று 
வரவேற்கக்கூடிய பான்மையில 
ஜெயகாந்தன்‌ சிறுகதைகளில்‌ படைப்‌ 
பாகியுள்ள பாத்திரங்களை அடுத்துப்‌ 
பார்க்கலாம்‌. 


வதை 


ஜெயகாந்தனின்‌  “புதியவார்ப்புக 
ளில்‌ வரும இந்து வயதுப்பககுவம்‌ அடை 
யும்‌்முனமபே வேணுவுடன வீட்டைவிட்டு 
ஓடினாள்‌. ஆனால்‌ இந்துவின்‌ தந்தை 
போறசின்‌ துணையால்‌ மகளை மீட்டுக்‌ 
கொண்டாரா. சட்டததின துணையால்‌ 
சிறைக்குள்‌ அடைக்கச்‌ 
ஆனால்‌ வீட்டின்‌ மாடி 
ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த 
இந்துவை நாலு ஆண்டுகளுக்குப்பிறகு 
உடன அழைத்துச சென்று வாழ்க 
கைத்‌ துணைவியாக்கிக்கொள்ள வேணு 
வந்திருக்கும்போது, இந்துவின்‌ தாய்‌ 
குஞ்சம்மாள்‌, அந்த நிமிஷத்தின்‌ நிர்ப்‌ 
பந்தம்‌ காரணமாக, அந்தப்‌ புதுமை 
யான துணிச்சலுடன்‌, இந்துவை வேணு 
வுடன்‌ விரைவாகத்‌ தந்தை வரும்‌ 
முன்‌ போய்விடும்படி. அனுமதிக்கிறாள்‌. 
சிறிது நேரத்தில்‌ வீட்டுக்கு வந்த பாட்டி 
அங்கு நடந்த நிகழ்ச்சியை அறிந்து 
அஞ்சினாலும, இந்துவின்‌ செயலை 
வரவேற்கிறாள்‌. இந்து வேணுவுடன்‌ 
செல்லுமபோது தன்‌ நகைகளையெல்‌ 
லாம்‌ கழற்றித்‌ தாயிடம்‌ ஒப்படைத்து 
விட்டே செல்கிறாள்‌. அடுத்த சிறிது 
நேரத்தில்‌ இந்துவின்‌ தந்தை ராமபத்‌ 
ரன்‌ வந்து நடந்ததை அறிந்ததும்‌ கடுங்‌ 
கோபம்‌ அடைகிறார்‌. வெட்டி முறித்த 
மரம்போல்‌ நிலைகுலைந்து கழே விழு 
கிறார்‌. 


வேணுவைச்‌ 
செய்தார்‌. 
யறையில்‌ 


“புதிய வார்ப்புகளில்‌' உள்ள எல்‌ 
லாப்‌ பாத்திரங்களும்‌ நடுத்தரக்‌ குடும்‌ 
பம்‌ சார்ந்தவர்கள்‌ என்பது தெரிகிறது 


இவர்களில்‌ ஒவ்வொருவரையும்‌ ஜெய 
காந்தன்‌ சமுதாய வகைமைப்பாத்திர 
மாக வடித்திருக்கிறார்‌ என்று மதிப்‌ 
பிடுவது பொருந்தும்‌. இதற்கு அடிப்‌ 
படைக்‌ காரணம்‌ இந்துவைச்சுற்றிய 
குடும்ப நிகழ்ச்சிகள்‌ வகைமைச்‌ சூழ்நிலை 
யுடன்‌ அமைக்கப்பட்டிருப்பதுதான்‌. 
தமிழர்‌ சமுதாயத்தில்‌ இன்றளவும்‌ கூட 
இதேபோல நடுத்தரக்‌ குடும்பங்களில்‌ 
இளம்பெண்களும்‌ ஆண்களும்‌ பிரச்சி 
னைகளை உண்டாக்கி வைப்பதும்‌, இத 
னால்‌ குடும்பத்தில்‌ உணர்ச்சித்‌ தவிப்பு 
களும்‌ கொரந்தளிப்புகளும்‌ ஏற்படுவதும்‌ 
அவ்வப்போது நடைபெறும்‌ வழக்க 
மாக இருந்துவருகிறது. 

இத்துடன்‌ அக்கினிப்பிரவேச அவள்‌ 
எனற பாத்திரத்திலுள்ள வகைமைத்‌ 
தனமையும்‌ ஒப்பிட்டு உணரத்தக்கது. 
இந்துவைப்போலவே அவளும்‌ சமுதாய 
வகைமைப்பாத்திரமாக விளங்குகிறாள்‌. 
இருவரிடமும்‌ பெண்மைக்குரிய பல 
வீனம்‌ இருப்பதுபோலவே பலமும்‌ 
இருக்கிறது. இந்துவின்‌ தாய்‌ குஞ்சம்‌ 
மாளைப்‌ போலவே அவளின்‌ தாயும்‌ 
பழைய உலோகமாக இருந்தாலும்‌ 
புதிய வளர்ப்பான வகைமைப்பெண்‌ 
பாத்திரமாக இருப்பதைக்‌ காணலாம்‌. 


ஜெயகாந்தனின்‌ “ஒரு பகல்நேரப்‌ 
பாசஞ்சர்‌ வண்டியில்‌' என்ற சிறுகதை 
யில்‌ முதலாவதாக, வகைமைச்‌ சூழ்‌ 
நிலை சமுதாய நடப்பை ஓட்டிச்‌ சிறப்‌ 
பாக அமைந்திருப்பதைச்‌ சுட்டிக்காட்டு 
வது பொருத்தமாகும்‌. தமிழ்நாட்டின்‌ 
ஒரு கிராமத்துச்‌ சூழ்நிலையைக்கொண்டு 
வந்திருந்தால்‌, ஓர்‌ அரிசனக்‌ கிழவன்‌ 
ஒரு பார்ப்பனப்‌ பெண்மணியின்‌ மக 
ளைத்‌ தான்‌ வளர்த்துவர ஒப்புக்‌ 
கொண்டிருப்பான்‌ என்று சொல்ல 
முடியாது. இன்றைய கிராமத்துச்‌ சூழ்‌ 


நிலையை இதற்கு இணக்கமாக அக்கி 
யிருந்தால்‌, அது வகைமைச்‌ சூழ்நிலை 
யாக உருவாகியிருக்காது. ஜெயகாழ்‌ 
தன்‌ இதை உணர்ந்துகொண்டவரைப்‌ 
போல, ஒரு பாசஞ்சர்‌ இரயில்வண்டி 
யின்‌ பயணத்தை இந்தச்‌ சிறுகதைக்‌ 
குரிய சூழ்நிலையாக வடித்திருக்றொர்‌. 
தற்கால இரயில்வண்டி என்பது சாதி 
வேறுபாடு கருதாமல்‌ எல்லோரையும்‌ 
ஏற்றிச்‌ செல்லக்கூடிய வாகனமாக 
இருப்பது கண்கூடு. எனவே இதைச்‌ 
குழ்‌நிலை ஆக்கியது இந்தச்‌ சிறுகதை 
யின்‌ கருவின அமைப்புக்குத்‌ தக்கபடி 
பொருத்தமாக உள்ளது. இரண்டாம்‌ 
உலகப்போரின்‌ காலம்‌ என்று பின்னணி 
தந்தாலும்‌, அம்மாசி என்ற அரிசனச்‌ 
கிழவன்‌ ராணுவத்திலிருந்து ஊருக்‌ 
குத்‌ திரும்புவதைக்‌ காடடுகிறபோது, 
அவனை வர்க்கவகைமையில்‌ காட்டா 
மல்‌ சமுதாய வகைமையில்தான்‌ காட்டு 
கிறார்‌ ஜெயகாந்தன்‌. ராணுவத்தில்‌ 
சேவை செய்த காரணத்தாலும்‌, பல 
ஊர்களைச்‌ சுற்றிக்‌ கண்ட காரணத்‌ 
தாலும்‌, தனது சொந்த ஊரில்‌ வாழ 
முடியாத நிலைமையை உணர்ந்து 
கொண்டு, சென்னைக்குத்‌ தனது மச்சி 
னனை எழும்பூர்‌ இரயில்‌ நிலையத்தில்‌ 
காணத்‌ திரும்புகிறான்‌ ௮ம்மாசிக கிழ 
வன்‌. அத்தகையவன்‌ ஒரு மேல்சாதிப்‌ 
பெண்மணியின்‌ பெண்குழந்தையைத்‌ 
தான்‌ வளர்க்க ஒப்புக்கொள்வதும்‌, ஒரு 
சேவை மனப்பான்மையுடன்‌ அந்தப்‌ 
பெண்மணிக்கு டிக்கெட்‌ வாங்கித்‌ தரு 
வதும்‌, பன்னும்‌ பாலும்‌ வாங்கத்‌ தரு 
வதும்‌ பொருத்தமாக இருக்கின்றன. 
ராணுவ வீரனான அவன்‌ பன்‌ சாப்‌ 
பிட்ட பழக்கத்தில்‌ அதை வாங்கித்‌ 
தருவது மிகவும்‌ நடப்பியல்பாங்காக உள்‌ 
ளது. அம்மாசிக்‌ கிழவனைச்‌ சிறுகதை 
படிப்பவர்‌ மனத்தில்‌ ஓரு சமுதாய 


131 


வகைமைப்பாத்டிரம்‌ என்று உருவாக்கி 
வைத்துவிடுகிறது. இங்கே *அக்கினிப்‌ 
பிரவேசம்‌” சிறுகதையில்‌ அந்தப்‌ பணக்‌ 
கார இளைஞன்‌ ஓட்டிச்செல்லும்‌ “பிள 
ஷ்‌ கார்‌? பயணம்‌ வகைமைச்‌ சூழ்நிலை 
உருவாக்குவதில்‌ சிறப்பாக அமைந்தி 
ருப்பது ஒப்பிடத்தக்கது. பழமை மாறிப்‌ 
சூம்‌! நிலையின்‌ 


புதுமை தோன்றிய 


வகைமையையும்‌, அந்தச்‌ சூழ்நிலையில்‌ 
குவிமனிதர்கள்‌ மாற்றம்‌ அடைந்துள்ள 
நல்ல பான்மைகளையும்‌ ஜெயகாந்த 
னின்‌ இந்தச்‌ சிறுகதைகள்‌ வகைமைப்‌ 
பாத்திரங்களின்‌ படைப்புக்‌ கலைத்திற 


னுடன்‌ தருகின்றன என்று மதிப்பிட 


லாம்‌. 
இனி அடுத்து ஜெயகாந்தன்‌, புது 
மையின்‌ இரண்டுங்கெட்ட பொய்ம்‌ 


மையை நியாயப்படுத்தவும்‌ தமது சிறு 
கதைகளில்‌ வகைமைப்பாத்திரங்களை 
அமைத்துக்‌ காட்டுகிறார்‌ என்பதையும்‌ 


இங்கே குறித்துக்காட்ட வேண்டிய 
இருக்கிறது. 
சாத்தானும்‌. வேதம்‌ ஓதட்டும்‌” 


என்ற சிறுகதையில்‌ வரும்‌ மதுசூதனராவ்‌ 
என்ற அரசாங்க அதிகாரி லஞ்சம்‌ 
வாங்குவதும்‌, ஆடம்பரவாழ்க்கை வாழ்‌ 
வதும்‌,  மற்றவர்கள்மீது அதிகாரம்‌ 
செலுத்தி அடக்குவதும்‌ ஆகிய செயல்‌ 
களால்‌ பாத்திரவகைமைநிலை உடைய 
வராகத்‌ தோன்றுகிறார்‌. ஆனால்‌ அவர்‌ 
தமது அலுவலகத்தில்‌ வேலைபார்க்கிற 
வர்கள்‌ லஞ்சம்‌ வாங்கக்கூடாது என்று 
உபதேசம்‌ செய்கிறார்‌. ஓர்‌ இக்கட்‌ 
டான நிர்ப்பந்தத்தில்‌ லஞ்சம்‌ வாங்கி 
விடுற ஜோசப்பின்‌ மீது மன இரக்கம்‌ 
கொண்டு, அவனுக்கு நூறு ரூபாய்‌ 
தந்து, “நீ லஞ்சம்‌ வாங்கவில்லை; 
கடன்தான்‌ வாங்கனொய்‌; அவனிடம்‌ 
நாளைக்குத்‌ இருப்பிக்கொடுத்துவீடு. நீ 
போகலாம்‌'” என்று சொல்லி அனுப்பு 


132 


கிறார்‌. மேலும்‌ அந்த அதிகாரி தாம்‌ 


லஞ்சம்‌ வாங்குவது வழக்கம்‌ என்று 
ஜோசப்பிடம்‌ சொல்லிக்கொண்டே 
(நான்‌ லஞ்ச எதிரி என்றும்‌ கூறிக்‌ 


கொள்கிறார்‌. இது “சாத்தான்‌ வேதம்‌ 
ஓதுறெது' எனறு சொல்லுவதற்குத்‌ 
தக்கபடி. இருப்பது உண்மைதானே? 
இது இப்படித்தான்‌ இருக்றெது என்று 
ஜெயகாந்தனும்‌ கருதாமலில்லை. 
ஆனால்‌ ஜெயகாந்தன்‌ “சாத்தானும்‌ 
வேதம்‌ ஓதட்டும்‌' என்று அமைத்துச்‌ 
சாத்தானைப்‌ போன்ற மதுசூதனராவ்‌ 
என்ற லஞ்சம்‌ வாங்கிக்‌ குவித்துள்ள 


அதிகாரியே மற்றவர்களிடம்‌ நீங்கள்‌ 
மட்டும்‌ லஞ்சம்‌ வாங்கவேண்டாம்‌ 


என்று இதோபதேசம்‌ செய்வதாக இருந்‌ 
தால்‌, அதை வரவேற்கலாம்‌ என்று 
நம்புவதாகத்‌ தெரிகிறது. அப்படி. 
யானால்‌ பெரிய அதிகாரிகள்‌ லஞ்சம்‌ 
வாங்கிக்‌ குவித்து வாழ்ந்தால்‌ வாழட்‌ 
டும்‌. அவர்கள்‌ சாத்தான்௧ளாக இருக்‌ 
கட்டும்‌. கீழ்மட்டத்தில்‌ உத்தியோகம்‌ 
பார்ப்பவர்கள்‌ மட்டும்‌ லஞ்சம்‌ வாங்க 
வேண்டாம்‌. மேல்மட்டத்து அதிகாரி 
களாகிய சாத்தான்கள்‌ லஞ்சம்‌ வாங்கக்‌ 
கூடாது என்று உபதேசம்‌ செய்து 
கொண்டிருந்தால்‌ தனிமனிதப்பண்பு 
மாற்றம்‌ ஏற்பட்டுவிடுமா? இப்படி 
யொரு கேள்வியைக்‌ கேட்கும்படி ௨௫ 
வாகியிருக்றெது மதுசூதனராவின்‌ பாத்‌ 
திரப்படைப்பு. இதனால்‌ ஜெயகாந்தன்‌ 
என்ற படைப்பாளர்‌, அந்த அதிகாரி 
என்ற பாத்திர வகைமையில்‌ தம்முடைய 
சொந்தக்‌ கற்பனைகொண்டு தம்‌ 
சொந்தக்‌ கருத்தை அந்தப்பாத்திரத்‌ 
தின்‌ மீது ஏற்றி வகைமைத்‌ தன்மையைக்‌ 
குன்றவைத்திருக்கிறார்‌ என்று மதிப்‌ 
பிடவே தோன்றுகிறது. 


ஜெயகாந்தனின்‌ “இறந்த காலங்‌ 
களில்‌ அனந்த சர்மா, ரங்கமணி என்ற 


இரண்டு முதியவர்கள்‌ பாத்திரங்‌ 
களாகச்‌ சித்திரிக்கப்படுறொர்கள்‌. இரு 
வருமே நகர நாகரிகத்தின ஊடே வாழ்ந்‌ 
தவரும்‌ பாத்திரங்கள்‌. ரங்கமணி 
பணம்‌ சேர்ப்பதிலும்‌, அதை வைத்து 
ஆடம்பரமாக வாழ்வதிலும்‌, உடல்‌ 
இச்சைக்காகக்‌ கண்டபடி. பல பெண்‌ 
களைப்‌ பயன்படுத்தி உதறி எறிந்துவிடு 
வதிலும்‌ நாட்டம்‌ உடையவராக 
இருக்கிறார்‌. அவருக்கு வாழ்க்கையில்‌ 
எந்த ஒரு நல்ல சமுதாய மதிப்பின்‌ 
மீதும்‌ நம்பிக்கை இல்லை, ஆனால்‌ 
ஆனந்த சர்மா இப்படிப்‌ பட்டவர்‌ 
அல்ல. அவர்‌ வாழ்க்கையில்‌ பண ஆசை 
யோ ஆடம்பரமோ இச்சையோ அவரை 
அணுகியது இலலை. ஆனால்‌ ரங்கமணி 
தமமிடம்‌ தம சொந்த வாழ்க்கையில்‌ 
நடந்தவைகளைக்‌ கூறிக்கொண்டுவரும்‌ 
போது, ஆனந்த சர்மா தமது மனக்‌ 
கட்டுப்பாடி குலைந்து பலவீனமான 
உணர்ச்சிகளுக்கு இடம்தர நேர்கிறது. 
ஆனால்‌. முடிவில்‌ அவர்‌ ரங்கமணியின்‌ 
வழியில்‌ போகாமல்‌ தம்மைத்தாமே 
கட்டுப்படுத்திக்‌ கொள்கிறார்‌. 

இரண்டு வேறுபட்ட முதியவர்‌ 
களிடம்‌ உள்ள உணர்ச்சிநிலைகளின்‌ 
போக்குகளை விளக்குவது *இறந்தகாலங்‌ 
கள்‌' என்ற சிறுகதை. இவர்கள்‌ புதுமை 
யின்‌ பொய்ம்மையை எடுத்துக்காட்டும்‌ 
பாத்திரங்களாக இருக்கிறார்கள்‌. இந்தப்‌ 
பொய்ம்மையை உடைத்தெறிய முயற்சி 
எடுக்கிற பாத்திரமாக ஆனந்த சர்மா 
இருக்கிறார்‌. 


ஆனால்‌ ரங்கமணி இந்தச்‌ சிறு 
சதையில்‌ எப்படிக்‌ காட்டப்படுகிறார்‌? 
“ஏனக்கு எல்லா நிறங்களிலும்‌ குழந்தை 
கள்‌ எத்தனையோ தேசங்களில்‌ இருக்‌ 
கிறார்கள்‌!” என்று ரங்கமணி சொல்லு 
திறபோது இத்தகைய பாத்திரப்படைப்‌ 


அக்‌ 


133 


பின்‌ மீது அருவருப்பு உண்டாகிறது. 
ஆனால்‌ ஆனந்த சர்மா ரங்கமணியைப்‌ 
பற்றி இப்படி நினைப்பதாக வருகிறது? 
“அவன்‌ பற்றே இல்லாமல்‌ உலகத்தை 
அனுபவிச்சிருக்கான்‌. நம்ப இந்திய 
வேதாந்தம்‌ சொல்றதே - அதுதான்‌ 
ரங்கமணி கடைப்பிடிக்கிற தத்துவமோ 
தாமரை இலைத்‌ தண்ணீர்ம்பாளே? 
அவன்‌ எங்கே சுத்தினாலும்‌ கடைசி 
யிலே எதுக்கு இங்கே வந்துநின்னு அந்த 
வீட்டைப்பார்த்துக்‌ கண்கலங்கணும்‌.'” 
இதைப்‌ படிக்கிறபோது ரங்கமணியின்‌ 
மீது ஏன்‌ இப்படியொரு தத்துவப்பார்‌ 
வையான உயர்வை ஜெயகாந்தன்‌ 
அளிக்க முற்படுகிறார்‌ என்று தெரிய 
வில்லை, பணக்கார வர்க்கப்‌ பாத்திரம்‌ 
ஒருவரை இப்படி. அருவருப்பாசப்‌ பேச்‌ 
சின்‌ வாயிலாகப்‌ படைத்துவிட்டு 
அவரை வேதாந்தப்‌ பார்வையில்‌ உயர்த்‌ 
இக்காட்டுவது பாத்திர வகைமைச்‌ 
சித்திரிப்புக்கு மாறுபட்டதாக உள்ளது. 


ஜெயகாந்தனின்‌ “சமூகம்‌ என்பது 
நாலு பேர்‌” என்ற சிறுகதையில்‌ வரும்‌ 
சுகுணாவின்‌ பாத்திரப்படைப்பு ஆய்வுக்‌ 
குரியது, பணக்கார வர்க்கத்தைச்‌ 
சேர்ந்த முத்துவேலர்‌ அறிவுஜீவியாகவும்‌ 
இருக்கிறார்‌. அவருடன்‌ அவர்‌ வீட்டுக்கு 
வந்து அறிவுஜீவியான துணையாக 
இருக்கிறாள்‌ சுகுணா, முத்துவேலருக்கு 
நடந்த பொருந்தா மணத்தின்‌ காரண 
மாக, அவர்‌ தம்‌ மனைவி பாக்கியத்து 
டன்‌ இல்லற உறவில்‌ மனம்‌ நிறைவு 
அடையாமல்‌ இருந்த போராட்டமான 
சூழ்நிலையில்‌, சுகுணா அவரிடம்‌ 
வந்தாள்‌. சுகுணாவைத்‌ தாம்‌ திருமணம்‌ 
செய்துகொள்ள விரும்புவதை முத்து 
வேலர்‌ வெளிப்படுத்தும்போது, அவள்‌ 
தனது தனிமனித சுதந்திரக்‌ கொள்கை 
யைப்‌ புலப்படுத்தி ஒரு கடிதம்‌ எழுதி 


வைத்து. வெனியேறுகிறாள்‌. அந்தக்‌ 
அடிதுதுதைப்‌ படி.த்துப்‌ பார்க்கிற முத்து 
வேலர்‌ சமுகத்துக்குப 
பலியான பெண்‌ என்று நினைககிறார்‌. 
மேலும்‌ சமுகத்தின்‌ அஞ்சித்‌ 
தப்பித்துக்‌ கொள்கிறாள்‌ எனறும்‌ 
நினைக்கிறார்‌. 


சுருணாவைச்‌ 


பழிக்கு 


புதுமைக்காலத்தின்‌ 
பாத்தரப்படைப்‌ 


(இன்றைய 
பொயம்மையான 
பாகச்‌ சுகுணா இருப்பது தெரிகிறது. 
இந்தப்‌ பொய்ம்மையை உடைத்தெறியும்‌ 
பாத்தாமாகச்‌ சுகுணா காட்டப்படுவ 
தாகத்‌ முத்துவேலர்‌ 
என்ற பணக்கார வர்க்க ௮அறிவுஜீவியின்‌ 
குற்கொலையில்‌ அந்த வர்க்கஜீவியின்‌ 
பண்பாட்டுச்‌ சிதைவுதான்‌ வெளிப்படு 
கறதே தவிர, தன்‌ உயிரைக்‌ தந்து புதிய 
அறிவுஜீவியின்‌ பண்பாட்டை அந்தப்‌ 
பாத்திரம்‌ உணர்த்துவதுபோலக கருத 
இடமில்லை. 


தெரியவில்லை. 


இந்த இடத்தில்‌ [கோகிலா என்ன 


செய்துவிட்டாள' என்ற சிறு கதை 
யிலுள்ள வகைமைப்பாத்திரப்படைப்‌ 
பின்‌ இறப்புநிலையைக்‌ குறிப்பிட 


வேண்டியது அவசியமாகிறது. 


இந்தச்‌ சிறுகதையில்‌ வரும்‌ ஆண்‌ 
பாத்திரமான அனந்தராமன்‌ புதுமை 
நாகரிகத்தின்‌ அறிவுஜீவி. ஆனால்‌ இந்த 
அறிவுஜீவி, தான்‌ ஆண்‌ என்ற ஆதிக்க 
உணர்சசிநிலையில்‌ தன்‌ மனைவி கோகி 
லாவைத்‌ தன்னுடன்‌ சமமாக மதித்து 
நடத்தவில்லை. இதனால்‌ கோகிலா 
மனம்‌ குனறித்‌ துன்பமடைகிறாள்‌. 


இதனால்‌ அனந்த ராமனுடன்‌ சேர்ந்து. 


வாழ விரும்பாமல்‌, அவளைவீட்டுப்‌ 
பிரிந்து வாழ்வதற்கு மனம்‌ ஒருப்படு 
கிறாள்‌. இருவரும்‌ சேர்த்து வாழாமல்‌ 
பிரிவதற்கு அவன்தான்‌ அடிப்படைக்‌ 
காரணமாக இருக்கிறான்‌ என்பதை 


134 


அவனுடைய சொற்களும்‌ செயல்களும்‌ 
காட்டுகின்றன. இந்தச்‌ 
சிறுகதைக்குரிய முன்னுரையில்‌ அனந்த 
ராமன்தான்‌ கோகிலாவைத்தான்‌ ஆண்‌ 
என்ற நிலையில்‌ ஆதிக்கம்‌ செலுத்த 
முற்படுகிறான்‌ என்பதைக்‌ குறிப்பாகச்‌ 
சொல்லியிருப்பது பொருத்தமானது 
என்றே கருத இடமுண்டாகிறது. வளர்ந்‌ 
துவரும்‌ புதுமைநாகரிகத்தின்‌ பொய்ம்‌ 
மையின்‌ பாத்திர வகைமையாக இருக்‌ 
கிறான்‌ அனந்தராமன்‌ என்று திற 
னாய்ந்து கூறலாம்‌. கோகிலாவும்‌ அந்‌ 
தப்‌ பொய்ம்மையின்‌ பாத்திர வகைமை 
தான்‌ என்று சேர்த்துக்கூற முன்வரு 
வது பொருத்தமாகத்‌ தோன்றவில்லை. 


யம 


ஜெயகாத்தன்‌ 


கடைசியாக, ஜெயகாந்தன்‌ தமது 
சிறுகதைகளில்‌ வகைமைப்‌ பாத்திரப்‌ 
படைப்பு முறைகளை எவ்வாறு எடுத்‌ 


ாள்கிறார்‌ என்று பார்க்கலாம்‌. 
12) 


சில சிறுகதைகளில்‌ வகைமைப்‌ பாத்‌ 
தரங்களை அறிவுவார்ப்பாகப்‌ படைக்‌ 
கறார்‌ ஜெயகாந்தன்‌. உதாரணமாக, 
“புதுச்செருப்பு கடிக்கும்‌' என்ற சிறு 
கதையில்‌ வரும்‌ கிரிஜா அறிவுவார்ப்‌ 
பான வகைமைப்‌ பாத்திரம்‌ என்று 
கூறலாம்‌. 


வேறு சல சிறுகதைகளில்‌ வகை 
மைப்பாத்திரங்களை உணர்ச்சி வார்ப்‌ 
பாகவும்‌ படைக்கிறார்‌ ஜெயகாந்தன்‌ . 
உதாரணமாக, *தேவன்‌ வருவாரோ” 
என்ற சிறுகதையில்‌ வரும்‌ அழகம்‌ 
மாளை இத்தகைய வார்ப்பு என்று 
குறிக்கலாம்‌. 


இங்கே எடுத்துக்காட்டிய கிரிஜா, 
அழகம்மாள்‌ என்ற வகைமைப்‌ பெண்‌ 
பாத்திரங்களின்‌ படைப்பைக்‌ காணுகிற 
போது, ிரிஜாவைச்‌ சமுதாய நடப்பின்‌ 


உணர்வுடனும்‌, அழகம்மாளைச்‌ சமு 
தாய நடப்பின்‌. உணர்வு குறைவாக 
இருக்க, உளவியல்சார்ந்த உணர்வுட 
னும்‌ ஜெயகாந்தன்‌ படைத்திருப்பதை 
அறியலாம்‌. 


வேறு சில சிறுகதைகளில்‌ வகை 
மைப்‌ பாத்திரப்படைப்பில்‌ சமுதாய 
நடப்பின்‌ உணர்வே தோன்றாத முறை 
யில்‌, உளவியல்‌ சார்ந்த உணர்வுடன்‌ 
மட்டும்‌ ஜெயகாந்தன்‌ படைத்திறாக்கி 
றார்‌ என்று உணரலாம்‌. இதற்கு 
எடுத்துக்காட்டு “நிறங்கள்‌” என்ற சிறு 
கதை. இதில்‌ வரும்‌ சாந்தி நிறங்களில்‌ 
அத்த ஈடுபாடுள்ள ஒரு பெண்‌. சாந்‌ 
தியை உளவியல்‌ வகைமைப்பாத்திரம்‌ 
என்றே பிரித்துக்‌ குறிக்கவேண்டும்‌. 


சோவியத்‌ ருசிய இலக்யெத்தில்‌ வர 
லாற்று வகைமைப்‌ பா த்திரங்கள்படைப்‌ 
பாகியுள்ளன என்று ஏ. பாஜிநோவா 
என்ற திறனாய்வாளர்‌ எடுத்துக்காட்டு 
கிறார்‌. அவர்‌ சிறிய விளக்கத்துடன்‌ 
குறிப்பிட்டுள்ள வரலாற்று வகைமைப்‌ 
பாத்திரங்கள்‌ இவை;சபாயேவ்‌, லெவின்‌ 
சன்‌, பேவல்‌ கார்ச்சகின்‌, டேவிடோவ்‌, 
கிரஸ்னோடன்‌. இவர்கள்‌ அக்டோபர்‌ 
புரட்சி, உள்நாட்டுப்போர்‌, இரண்டாம்‌ 
உலகப்போர்‌ போன்ற வரலாற்றுச்‌ 
சூழ்நிலைகளில்‌ செர்னிசிவ்ஸ்கி, டர்ஜ 
னோவ்‌, கார்க்கி போன்ற படைப்பாளர்‌ 
களால்‌ உருவாக்கப்பட்டவர்கள்‌. இவர்‌ 
களைப்‌ போன்ற வரலாற்று வகைமைப்‌ 
பாததிரப்படைப்பை ஜெயகாந்தனின்‌ 
சிறுகதைகளில்‌ காணமுடியவில்லை. 
ஜெயகாந்தனின்‌ நாவல்களில்‌ காண 
முடிகிறதா என்பது இந்தக்கட்டுரையின்‌ 


கருத்துப்பரப்புக்கு அப்பாற்பட்ட 
ஆய்வு. 
IX 
கோகுலின்‌ பாத்திர வகைமைக்‌ 


கலையையும்‌ டால்ஸ்டாயின்‌ பாத்திர 
வகைமைக்கலையையும்‌ இருவேறுபட்ட 
வகைகள்‌ என்று ஏ, பாஜிநோவா 
என்ற சோவியத்‌ ருயெத்‌ இறனாய்‌ 
வாளர்‌ பின்கண்டவாறு புலப்படுத்து 
கிறார்‌, 


1. கோகுல்‌ ஒரு பாத்திரத்தின்‌ ஒரு 
குறிப்பிடத்தக்க பண்பின்மீது தொடக்‌ 


கத்திலிருந்தே சுவனம்‌ செலுத்தி, 
அதையே தொடர்ந்து வளர்த்துக்‌ 
கொண்டுவந்து, மற்ற தகவல்களைச்‌ 


குறைத்துச்சொல்லி,முதலில்‌ குறிப்பிட்ட 
பண்பையே முடிவிலும்‌ அமையச்‌ செய்‌ 
கிறார்‌. 


2. டால்ஸ்டாய்‌ ஒரு பாத்திரத்தின்‌ 
தனி மனிதப்பண்பைச்‌ சொல்லி வரும்‌ 
போதே அந்தப்‌ பண்பின்‌ விளக்கமான 
பொதுமைத்‌ தன்மையையும்‌ உடன்‌ 
இயைபுபடுத்திக்கொண்டுவந்து, இரண்‌ 
டையும்‌ இயக்கவியலுடன்‌ அமைத்து 
விடுகிறார்‌. 


ஜெயகாந்தனின்‌ சிறுகதைகளில்‌ 
பாத்திரவகைமைகளைப்‌ படைத்துக்‌ 
காட்டுகிற இந்த இரண்டு முறைகளும்‌ 
காணப்படுகின்‌ றன. 


“ஓவர்டைம்‌” என்ற சிறுகதை இப்‌ 
படித்‌ தொடங்குகிறது, 


“மூன்றடி உயரமுள்ள ஸ்டுலின்மீது 
அமர்த்திருந்த கம்பாஸிட்டர்‌ ஏழுமலை, 
கேஸின்‌ மீது முழங்கையை மடித்துப்‌ 
போட்டு முகம்‌ புதைத்துக்‌ கடந்தான்‌. 


அந்தத்‌ தனியறையில்‌ புதிதாகத்‌ 
தருவிக்கப்பட்ட டைப்புகள்‌ இருந்தன, 
அந்த அறை மிஷின்‌ இருக்கும்‌ இடத்‌ 
திற்குச்‌ சற்றுத்‌ தள்ளி இருந்தது. தூரத்‌ 
தில்‌ ஓசையிட்டு ஓடிக்கொண்டிருக்கும்‌ 
*ஸிலிண்டரும்‌', 'டிரெடில்‌' களும்‌ 
“டைப்‌'களும்‌, ஏழுமலை போன்ற பேரம்‌ 


125 


பேரி விலைக்கு வாங்காத மனித யந்‌ 


இரங்களும்‌ அங்கு நாள்‌ முழுவதும்‌ 
தேய்ந்தவாறிருந்தன. 
டைப்புகளுக்கும்‌ மிஷின்களுக்கும்‌ 


தேய்மானக்‌ கணக்கும்‌ அதற்கு ஈடும்‌ 
உண்டு. ஏழுமலைக்கு...?'” 


இந்தக்‌ கதைத்‌ தொடக்கம்‌ ஏழுமலை 
என்ற கம்பாஸிட்டரை ஓர்‌ இயந்திரம்‌ 
என்று குறிப்பிடுகிறது. இதே கருத்து 
கதையின வளர்ச்சியிலும்‌ கடைசி முடி 
லிலும்‌ அமைவதைக்‌ காணுநறெபோது, 
இது கோருல்முறை என்று தெரிகிறது. 


ஜெயகாந்தனின்‌ “சிலுவை என்ற 
சிறுகதையின்‌ தொடக்கத்தில்‌ பின்‌ 
கண்டவாறு காதரின்‌ என்ற பாத்திரத்‌ 
இன்‌ தனிப்பண்பும்‌, அத்துடன்‌ அதை 
ஒத்த பண்பின்‌ பொதுமைநிலையும்‌ 
காட்டப்படுகின்றன? 


“டிரங்க்‌ ரோடில்‌ ,பேரிரைச்சலோடு 
அந்தப்‌ பஸ்‌ போய்க்கொண்டிருந்தது. 
தனக்கு நேர்‌ எதிரில்‌ மூன்று வரிசை 
களுக்கு அப்பால்‌ நான்காவது வரிசை 
யில்‌ சன்னலோரமாக உட்கார்ந்தி 
ருக்கும்‌ அந்த வாலிபனின்‌ பக்கம்‌ தன்‌ 
பார்வை திரும்பக்கூடாது என்ற சித்த 
உறுஇயுடன்‌, ஓடுகின்ற பஸ்ஸின்‌ சன்‌ 
னல்வழியாகச்‌ சாலையோரக்‌ காட்சி 
களைப்‌ பார்த்துக்கொண்டிருத்த அந்த 
இளம்‌ கன்னிகா ஸ்திரியின்‌ பார்வை 
யில்‌ அந்தக்‌ காட்சி பட்டது.” 

இப்படித்‌ தொடங்குவது காதரீன்‌ 
என்ற அந்தக்‌ கிறித்தவக்‌ கன்னிகையின்‌ 
உணர்ச்சியின்‌ உள்மோதல்நிலை, 


அடுத்து சாலையோரக்‌ காட்சியில்‌ 
காதரின்‌ ஒரு விவசாயப்பெண்‌ தலை 
யில்‌ புல்லுக்கட்டைத்‌ தூக்கிக்கொண் 
டிருக்க, அவளுடைய திறந்த மார்பில்‌ 
அவள்‌ கைக்குழந்தை முகம்‌ புதைந்து 
உறங்கிக்‌ கொண்டிருந்த நிலையைக்‌ 
காண்கிறாள்‌. 


இதை அடுத்து அந்த வாலிபன்‌ 
காதரீனையே பார்த்துக்கொண்டிருக்கி 
றான்‌. இதனால்‌ காதரீனுக்கு உடம்பில்‌ 
ஒரு சிலிர்ப்பு. 


இதற்கு மேல்‌ ஆதாம்‌, ஏவாள்‌ இரு 
வரும்‌ செய்த பாவம்‌, அந்தப்‌ பாவத்‌ 
தின்‌ பலன்‌. இதுபற்றிக்‌ காதரின்‌ சிந்‌ 
தனை. 


இதற்கும்‌ பிறகு கிழவி இன்விலடா 
தனது இளமையில்‌ தான்‌ நினைத்த 
பாவச்சிந்தனை பற்றிக்‌ காதரீனிடம்‌ 
கூறுவது. 


இவ்வாறு உணர்ச்சி உள்மோதலின்‌ 
பொதுமைத்தன்மையானது, காதரீன்‌ 
என்ற வகைமைப்‌ பாத்திரத்தின்‌ தனிப்‌ 
பட்ட உணர்ச்சிச்‌ சிக்கலுடன்‌ இணைவ 
தைக்‌ காணலாம்‌. இது டால்ஸ்டாயின்‌ 
படைப்புமுறை என்று தெரிகிறது. 


இதுவரை ஜெயகாந்தன்‌ சிறுகதை 
களில்‌ சிறப்பானவை என்று திற 
னாய்ந்து காட்டிய வகைமைப்‌ பாத்தி 
ரங்கள்‌ நிலையாக வாழவைக்கும்‌ ஜெய 
காந்தனை . 


186 


தமிழ்க்‌ கலை 
தமிழ்‌ 4, கலை, 3,4 


ஜெயகாந்தன்‌ புதினங்களில்‌ உளவியற்‌ பிரச்சினைகள்‌ 


மிகவும்‌ குறுகிய கால அளவுக்‌ கார 
ணமாக, ஜெயகாந்தனின்‌ புதினங்களில்‌ 
“ஒரு நடிகை நாடகம்‌ பார்க்கிறாள்‌'” 
என்ற ஓரு படைப்பு மட்டும்‌ இந்தக்‌ 
கட்டுரையில்‌ ஆராயப்படுகிறது.௮திலும்‌, 
குறிப்பாகக்‌ கதைத்‌ தலைவரான ரங்‌ 
காவிற்கு ஏற்படும்‌ உளவியற்‌ பிரச்சினை 
களுக்கு முதன்மை அளிக்கப்படுகிறது. 


ரங்கா ஒரு பத்திரிகை நிருபர்‌. 
மனைவியை (தேவகி) இழந்தவன்‌. 
அவனுடைய ஒரே மகள்‌, தேவகியின்‌ 


தங்கை சுமதியிடம்‌ வளர்ந்து வருகி 
றாள்‌. சிறிதுகாலம்‌, சில சிறுகதைகளை 
எழுதியவன்‌. பின்‌, அரசியல்‌ வாதி 
களும்‌ நாடகக்காரர்களும்‌ அஞ்சுமள 
விற்குத்‌ தன்னுடைய புத்திகூர்மையான 
கேள்விகளாலும்‌ விமரிசனங்களினாலும்‌ 
தனக்கென ஒரு சிறப்பான இடத்தை 
வகுத்துக்‌ கொண்டவன்‌, நாடக 
நடிகையான கல்யாணியைப்‌ பேட்டி 
காணச்‌ சென்ற நிருபர்‌ ரங்கா, வெகு 
விரைவில்‌ அவளுடைய கணவனாக 
மாறிவிடுகிறான்‌. பதிவுத்‌ திருமணம்‌ 
தான்‌. இந்தச்‌ சடங்கு நடந்துமுடிந்து, 
புதுக்குடித்தனம்‌ தொடங்கிய இரண்டு 
நாள்களுக்கு உள்ளாகவே, ரங்கா 
கல்யாணி உறவில்‌ கருத்துவேற்றுமை 
கள்‌ அடிப்படையில்‌ சிறுசிறு விரிசல்கள்‌ 
தோன்ற ஆரம்பித்து, மிகக்‌ குறுகிய 


ஜி, ஆர்‌. பாலூருஷ்ணன்‌ 


காலத்திலேயே விவாகரத்திற்குச்‌ சட்டப்‌ 
படி தேவையான முன்பிரிவு வாழ்க்கை 
யைத்‌ தொடங்குகின்றனர்‌. கல்யாணி 
யைச்‌ சந்திக்கும்முன்‌ தான்‌ குடியிருந்த 
வீட்டிற்கு ரங்கா மறுபடியும்‌ சென்று 
விடுகிறான்‌. பல மாதங்கள்‌ தனிமை 
யில்‌ ரங்கா வாழ்கிறான்‌. ஒருநாள்‌ கல்‌ 
யாணியின்‌ உடல்நிலை மிகவும்‌ மோச 
மடைந்துவிட்டதை அறிந்து கல்யாணி 
யின்‌ வீட்டிற்குச்‌ செல்கிறான்‌. கல்‌ 
யாணி மிகவும்‌ மெலிந்து, கால்களும்‌ 
செயலிழந்து மிகவும்‌ பரிதாபகரமான 
நிலையில்‌ இருந்தாள்‌. பிரிந்து வாழ்ந்து 
கொண்டிருக்கும்பொழுதே, கல்யாணி 
யைப்‌ பற்றியும்‌ அவள்‌ காதலைப்‌ பற்றி 
யும்‌ தன்னுடைய எண்ணங்கள்‌, முடிவு 
கள்‌ தவறானவையென ரங்கா உணரத்‌ 
தொடங்கியிருந்தான்‌. இப்பொழுது, 
உடல்நலம்‌ குன்றி, உருமாறியிருந்த 
கல்யாணியைக்‌ கண்டவுடன்‌ ரங்கா 
முழுவதுமாக மாறி, அவளுடன்‌ உண்‌ 
மையான்‌, நெஞ்சு நிறைந்த வாழ்க்கை 
யைத்‌ தொடங்குகிறான்‌. 


ரங்கா-கல்யாணி (காதல்‌) வாழ்க்‌ 
கையில்‌ நிகழும்‌ எல்லா விபரீதங்களுக்‌ 
கும்‌ ரங்காதான்‌ முழுப்‌ பொறுப்பு என்‌ 
பது அநேகமாக எல்லா வாசகர்களும்‌ 
நன்கு உணர்வார்கள்‌. அறிவு, படிப்பு, 
சிந்தனைத்‌ திறன்‌ ஆகிய நல்ல பண்பு 


களைப்‌ பெற்ற ரங்கா, அவளிடம்‌ ஆழ 
மான காதலைக்‌ கொண்டிருக்கும்‌ கல்‌ 
யாணியைப்‌ புரிந்து கொள்வதில்‌ கடு 
மாற்றம்‌ கொள்றொான்‌. அதற்கான 
காரணங்களை நாம்‌ அறிய முற்படும்‌ 
பொழுது, சல பிரச்சினைகள்‌ மன 
அமைதியைக்‌ கெடுத்து அவனைத்‌ துன்‌ 
புறுத்துவதைக்‌ காண்கிறோம்‌. மனப்‌ 
பகுப்பாய்வு இயல்‌ கண்ணோட்டத்தில்‌, 
அவனுடைய பிரச்சினைகளை ஆராய்‌ 
வதுதான்‌ இக்கட்டுரையின்‌ நோக்கம்‌. 


ரங்காவின்‌ மனத்தைப்‌ பகுப்பாய்‌ 
விற்கு உட்படுத்துவதானால்‌, அவனு 
டைய வாழ்க்கையின்‌ சில முக்கிய கட்‌ 
டங்களில்‌ அவனது மனநிலைகளை 
ஆராய்வது இன்றியமையாதது. அவ்‌ 
வகையில்‌, கல்யாணியைச்‌ சந்திப்பதற்கு 
முன்‌, சந்திப்பிற்குப்‌ பின்‌, அவ்லிருவரு 
டைய பதிவுத்‌ திருமணத்திற்குமுன்‌, 
அத்திருமணத்திற்குப்பின்‌, பிரிந்து 
வாழ்ந்த தனிமை வாழ்வில்‌, இறுதி 
யாக நோயாளி கல்யாணியுடன்‌ மறு 
படியும்‌ இணைந்தபொழுது என்று பல 
நிலைகளில்‌ ரங்காவின்‌ மனம்‌ வெவ்‌ 
வேறு வழிகளில்‌ இயங்கியதைக்‌ காண்கி 
றோம்‌. 


கல்யாணியைச்‌ சந்திப்பதற்குமுன்‌ 
அவன்‌ மனம்‌ செயல்பட்ட விதத்தில்‌ 
பொதுவான எந்தக்‌ குறையும்‌ இல்லை 
எனலாம்‌. அமைந்துவிட்ட வாழ்க்‌ 
கையை அமைதியாக ஏற்றுக்கொண்டு, 
நல்லதைப்‌ பாராட்டியும்‌, குறைகளைத்‌ 
தீவிரமாகக்‌ கண்டித்தும்‌, அசையாத 
தன்னம்பிக்கையுடன்‌ ரங்கா வாழ்ந்‌ 
கன்ட மன உளைச்சல்‌ இல்லை. இதற்கு 
அடிப்படையான காரணம்‌, இதுவரைக்‌ 
கும்‌ அவன்‌ சந்தித்துள்ள மனிதர்களோ, 
அவனுக்கு நிகழ்ந்துள்ள சம்பவங்களோ 
அவனை ஆழமாகப்‌ பாதித்து நிலை 


138 


குலையச்‌ செய்யவில்லை என்பதுதான்‌, 
புற உலகத்தோடு அறிவு வழித்‌ 
தொடர்புகொள்ளும்‌ ரங்கா போன்ற 
அறிவு ஜீவிகளுக்குக்‌ காதல்போன்ற 
உணர்ச்சி வாழ்க்கையின்‌ உன்னதம்‌ 
சற்றுப்‌ புரியாமல்‌ போய்விடுவது 
இயற்கை. அதே நேரத்தில்‌, பதவியி 
லும்‌ புகழிலும்‌ உயர்ந்தவர்கள்‌ எல்‌ 
லாம்‌ குணநலச்‌ சிறப்புடையவர்களாக 
இருக்கவேண்டிய கட்டாயம்‌ இல்லை 
என்ற உண்மையையும்‌ இவர்கள்‌ நன்‌ 
றாகவே உணர்ந்திருப்பார்கள்‌. ஆகை 
யால்‌, தங்களைக்‌ காட்டிலும்‌ சிறந்தவர்‌ 
களாக, மற்றவர்களை இவர்கள்‌ எளி 
இல்‌ ஏற்றுக்‌ கொள்வதில்லை, மனிதர்‌ 
களோடு உணர்ச்சி ரீதியான : உறவு 
கொள்ளாத இவர்கள்‌ பிறரைப்‌ பாதிப்‌ 
பதுமில்லை; பிறர்‌ தம்மைப்‌ பாதிக்கவிடு 
வதுமில்லை, மனிதஉறவுகள்‌ இவர்‌ 
களுக்குச்‌ சில தேவைகளை நிறைவு செய்‌ 
யும்‌ வசதிகள்‌. இப்படித்தான்‌ இருந்தது 
ரங்காவின்‌ முதல்‌ திருமண வாழ்க்கை. 
படைப்பாசிரியரே இக்கருத்தை வலி 
யுறுத்துகிறார்‌: “மனிதனுக்கு வாழ்க்கை 
யில்‌ ஒரு பெண்ணின்‌ துணை அவசியம்‌ 
என்பதை அவன்‌ அறிந்து உணர்ந்த 
போது அவன்‌ ஒருத்தியை மனைவியாக 
ஏற்கச்‌ சம்மதம்‌ தந்தான்‌. அவளோடு 
ம௫ழ்ச்சியாக இருந்தான்‌. அவள்‌ அவ 
னுக்கு வசதியாக இருந்தாள்‌”. 
கல்யாணியைச்‌ சந்தித்த பிறகு அவ 
னிடம்‌ மெதுவாகச்‌ சில மாறுதல்கள்‌ 
தோன்றத்‌ தொடங்குகின்‌ றன. “காதல்‌ 
என்பது அசட்டுத்தனமான கற்பனை”? 
என்று நினைத்துக்‌ கொண்டிருந்த மனத்‌ 
தில்‌, மென்மையான காதல்‌ உணர்ச்சி 
கள்‌] உணர்வுகள்‌ தளிர்ப்பதைக்‌ காண்‌ 
கிறோம்‌. பேட்டி முடிந்து வீடு திரும்பிய 
பிறகும்‌ திரும்பத்திரும்பஅதைநினைத்துப்‌ 
பார்த்து இன்புறுகிறான்‌. கல்யாணியை 


மிகவும்‌ அற்புதமான, காண்பதற்கரிய 
தேடினால்‌ கிடைக்காத மிகு உயர்ந்த 
பெண்‌'' என்று வருணிக்கிறான்‌. தேவ 
சியின்‌ மரணத்தால்‌ தான்‌ வெகு காலத்‌ 
திற்கு இழந்திருக்கும்‌ பெண்துணை வச 
தியைத்‌ திரும்பவும்‌ பெறத்‌ துடிக்கும்‌ 
மனத்தின்‌ கிளர்ச்சிதான்‌ தன்னைக்‌ கல்‌ 
யாணியை நினைக்கத்‌ தூண்டுகிறதோ 
என்றும்‌ அவன்‌ சிந்தித்தான்‌. கல்யாணி 
அவனிடம்‌ ஏற்படுத்திய பாதிப்பு அவ 
னுக்கு ஒரு புது அனுபவமாதலால்‌ சந்‌ 
இப்புக்கள்‌ தொடருகின்றன. வெகுவிரை 
வில்‌, ரங்கா கல்யாணியின்‌ வீட்டில்‌ இர 
வில்‌ தங்குமளவிற்கு அவர்கள்‌ உறவு 


வளர்ந்துவிடுறெது. இந்தக்‌ கட்டத்தி 
லும்‌, ரங்காவின்‌ மனம்‌ பிறழாமல்‌ 
நிதானமாகத்தான்‌ செயல்படுகிறது, 


நெற்றியில்‌ விபூதி இட்டுக்‌ கொள்வதில்‌ 
நம்பிக்கை இருக்கிறதா என்று கல்‌ 
யாணி கேட்டதற்கு, “எனக்கு இதிலெல்‌ 
லாம்‌ நம்பிக்கை இல்லை. ஆனாலும்‌ நீ 
இதை இடவரும்போது வேணாம்னு 
தடுக்கிற பிடிவாதமும்‌ இல்லை'' என்று 
அவன்‌ பெருந்தன்மையுடன்‌ பதிலளிக்‌ 
கிறான்‌. கலயாணிக்குக்‌ குழந்தை பிறக்‌ 
காமல்‌ போகலாம்‌ என்ற செய்தியைக்‌ 
கூட அவன்‌ சலனமின்றி ஏற்றுக்‌ கொள்‌ 
கிறான்‌. ஆனால்‌ கல்யாணத்திற்குப்‌ 
பிறகு, கல்யாணியின்‌ வீட்டில்‌ தங்காமல்‌, 
புதுக்‌ குடித்தனம்‌ அமைப்பதில்தான்‌ 
தனக்கு மதிப்பும்‌ மரியாதையும்‌ கிடைக்‌ 
கும்‌ என்று ரங்கா சிந்திக்கும்பொழுது 
தான்‌ அவன்‌ மன இயக்கத்தைச்‌ சற்றுக்‌ 
கூர்ந்து கவனிக்கவேண்டும்‌ என்று 
தோன்றுகிறது. இந்த உணர்ச்சி, தாழ்வு 
உணர்ச்சியா அல்லது கல்யாணியின்‌ 
கருத்துப்படி ஜாக்கிரதை உணர்ச்சியா 
என்று அறிந்துகொள்ள வேண்டியிருக்‌ 
இறது. கல்யாணியை வளர்த்து ஆளாக்‌ 
திய அண்ணாசாமிச்கு ரங்காவின்‌ 


முடிவு வக்ரெமாகப்‌ படுகிறது, பதிவுத்‌ 
திருமணம்‌ முடிந்த சில நாள்களுக்குள்‌ 
ளேயே அவர்களிடையே ஏற்பட்ட பூசல்‌ 
களை மனத்தில்கொண்டு பார்த்தால்‌ 
ரங்காவின்‌ மனம்‌ தாழ்வு உணர்ச்சிக்கு 
ஆளாகி இருப்பதை நாம்‌ உணரலாம்‌. 

ரோஜாப்‌ பூக்களிடம்‌ சுல்யாணி காட்‌ 

டும்‌ ஆர்வம்‌, மற்றும்‌ அவளது வேலைக்‌ 

காரப்‌ பெண்‌, பட்டம்மாளின்‌ காதலைப்‌ 

பற்றி அவளது முடிவுகள்‌ ரங்காவிற்கு 

மிகவும்‌ பொய்யானவைகளாகப்‌ படு 
கின்றன. அடிப்படையான விஷயங்க 
களில்‌ தனக்கு நேர்‌ எதிர்நிலையில்‌ கல்‌ 

யாணி இருப்பதால்‌, அவளுடன்‌ சேர்ந்து 

வாழ்வது அர்த்தமற்றதும்‌ இயலாததும்‌ 
கூட என்று தான்‌ எண்ணி, அவளிட 

மிருந்து பிரிந்து விடுகிறான்‌. 


பிரிவிலிருந்து தொடங்கி மறுபடி. 
யும்‌ கல்யாணியுடன்‌ சேருகின்ற வரை 
யிலும்‌, அவனது மனம்‌ பிறழ்ந்து 
இயங்கி, அதனுடைய தோய்வாய்ப்பட்ட 
தன்மையை வெளிப்படுத்திக்‌ கொண்டி 
ருக்கிறது. 

மனத்தைப்‌ பாதிக்கும்‌ நோய்களில்‌ 
பல வகைகள்‌ உண்டு. கவலைநிலை 
மனநோய்‌ (Anxiety - neurosis) உடை 
யவர்கள்‌ எப்பொழுதும்‌ ஏதாவதொரு 
விபத்து தனக்கோ, தனக்கு வேண்டிய 
வர்களுக்கோ நடந்துவிடும்‌ என்று எக்‌ 
காரணமுமின்றி அஞ்சிக்கொண்டே 
இருப்பார்கள்‌. இவர்களால்‌ மனத்தை 
ஒரு நிலைப்படுத்தி எதிலும்‌ கவனம்‌ 
செலுத்தமுடியா து.அலுவலகத்தில்‌ இருக்‌ 
கும்பொழுது, பள்ளி விளையாட்டுப்‌ 
போட்டிகளில்‌ கலந்துகொள்ள சென்ற 
தன்‌ மகன்‌ கைகால்கள்‌ ஒடிந்து மருத்துவ 
மனையில்‌ சேர்க்கப்பட்டிருப்பானோ 
என்ற பதட்டத்திலேயே பணியில்‌ ஈடு 
படமுடியாமல்‌ தவிப்பார்கள்‌. இவர்கள்‌ 


139 


நிறு விஷயத்தில்‌ கூட ஒரு முடிவு 
எடுக்கமுடியாமல்‌ இணறுவார்கள்‌. நல்ல 
தூக்கம்கூட (வர்களுக்கு இருக்காது. 
அல்லது வெறுப்புக்‌ 
கோளாறு மனநோய்‌ (Fear neurosis) 
என்பது மற்றொரு வகை. ஏதாவதொரு 
சூழ்நிலையிலோ 


அச்சக்கோளாறு 


பொருளினாலோ 
அவர்கள்‌ உயிருக்குத்‌ தீங்கு விளையும்‌ 
என்று வெருவாக அஞ்சி, அதை முழு 
வதுமாகத்‌ தவிர்த்துவிடுவார்கள்‌. உண்‌ 
மையில்‌ அப்படி அஞ்சத்‌ தேவையான 
சிறு அறிகுறியும்‌ இருக்காது. உதாரண 
மாக, உயர்ந்த இடங்களுக்குச்‌ செல்ல 
சிலர்‌ பயப்படுவார்கள்‌. மற்றும்‌ சிலர்‌ 
இறந்த வெளியில்‌ நடக்கவும்‌ அஞ்சு 
வார்கள்‌, 


கருத்து வெளி - வலுக்கட்டாயச்‌ 
செயல்‌ மனநோய்‌ (obsessive compul- 
sive neurosis) என்ற வகைதான்‌ ரங்கா 
வைப்‌ பாதித்திருக்கிறது. எதைப்பற்றி 
இத்திக்கக்கூடாது என்று நினைக்‌ 
கறானோ அதைப்பற்றியே சிந்திக்கும்‌ 
படி அவன்‌ மனம்‌ கட்டாயப்படுத்தப்‌ 
படும்‌. அறிவுபூர்வமான எந்தவொரு 
செயலைத்‌ தப்பு என்று உணர்ந்து 
கலிர்க்க விரும்புகிறானோ தன்னையும்‌ 
மீறி அந்தச்‌ செயல்‌, நடந்து முடிந்து 
விடும்‌ அனுபவம்‌ அவனுக்கு நிகழ்ந்து 
கொண்டே இருக்கும்‌. இப்படிக்‌ கருத்து 
வெளி - வலுக்கட்டாயச்‌ செயல்‌ மன 
நோய்‌ பல வழிசுளில்‌ வெளிப்பட்டுக்‌ 
கொண்டிருக்கும்‌. “ஒருவனுடைய நடத்‌ 
தையிலும்‌ இது வெளிப்படலாம்‌. அல்‌ 
லது, கருத்துக்களாகவும்‌ உணர்ச்சிகளா 
கவும்‌ இது வெளிப்படலாம்‌. நிகழவிருக்‌ 
கின்ற சம்பவங்களைப்‌ பற்றிய எண்‌ 
ணங்களாகவும்‌ அல்லது நிகழ்ந்து 
மூடிந்த சம்பவங்களைப்‌ பற்றிய எண்‌ 
ணங்களாகவும்‌ இது இருக்கலாம்‌, 
விருப்பங்களையும்‌ இது புலப்படுத்த 


140 


லாம்‌; இன்னும்‌ சில நேரங்களில்‌ தகாத 
விருப்பங்களிலிருந்து தன்னைக்‌ காத்துக்‌ 
கொள்ள எடுக்கும்‌ முயற்சிகளாகவும்‌ 
இது அமையலாம்‌. எளிமையான, சிக்க 
லற்ற செயலாகவோ, சடங்குபோன்ற 
அமைப்புகொண்ட எளிய அல்லது விரி 
வான சிந்தனையாகவோ இது இருக்க 
லாம்‌''* என்று உளவியல்‌ வல்லுநர்‌ 
நெமியா கூறுகிறார்‌. 


இன்னும்‌ சில மனநோய்‌ வசைகள்‌ 
உள்ளன. மனநோயால்‌ பாதிக்கப்பட்ட 
ஓருவனிடம்‌ ஏதாவதொரு மனநோயின்‌ 
அறிகுறிகள்‌ மட்டும்‌ வெளிப்பட வேண்‌ 
டும்‌ என்ற கட்டாயம்‌ இல்லை. ஆனால்‌, 
கருத்துவெளி-வலுக்கட்டாயச்‌ செயல்‌ 
மனநோயின்‌ அறிகுறிகள்‌ எல்லா வகை 
மனநோயிலும்‌ காணப்படும்‌. 


இந்த மனநோய்க்கு என்ன கார 
ணம்‌? 

வாழ்க்கை ஒரு போராட்டமாக, 
ஒரு சவாலாக மாறும்பொழுது அதை 
எதிர்கொள்ளத்‌ தேவையான மனவலி 
மையும்‌ திறமையும்‌ தன்னிடம்‌ வேண்டிய 
அளவிற்கு இல்லை என்ற போதா 
மையை அவன்‌ முதலில்‌ உணருகிறான்‌. 
அதன்‌ விளைவாக, அவனிடம்‌ ஒரு 
தாழ்வு மனப்பான்மை பிறக்கிறது. பின்‌, 
தன்னுடைய போதாமையைத்‌ தான்‌ 
உணர காரணமாகின்ற மனிதர்களை 
யும்‌, மற்றும்‌ சூழ்நிலைகளையும்‌ தவிர்த்து 
ஒதுங்கத்‌ தொடங்குகிறான்‌. ஆனால்‌ 
இவை எல்லாம்‌ அவனுடைய நனவுக்‌ 
களனில்‌ நடைபெறுவதில்லை. தாழ்வு 
உணர்ச்சியைத்‌ தன்னுடைய முளைப்பு 
ஏற்றுக்கொண்டு, அதை அப்பட்ட 
மாக வெளிப்படுத்துவதில்லை. ஏதோ 
வொரு காரணம்‌ என்ற போர்‌ 
வையில்‌ மறைந்து அவ்வுணர்ச்சி வெளிப்‌ 
பட்டுக்‌ கெண்டிருக்கும்‌. மற்றும்‌, சவா 


லாக அமையும்‌ சூழ்நிலைகளை அவன்‌ 
பொய்யான காரணம்‌ காட்டி விலக்கிக்‌ 
கொண்டே வருவதால்‌, வாழ்க்கையைச்‌ 
சரியாகப்‌ புரிந்துகொள்ளத்‌ தேவையான 
அறிவுத்திறன்‌அவனிடம்‌ சிறிதுசிறிதாகச்‌ 
சுருங்கி, ஓரு குறிப்பிட்ட வழியில்‌ மட்டும்‌ 
இயங்கக்கூடிய ஒருவகை இறுக்கத்தைப்‌ 
பெற்றுவிடும்‌. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக 
சுயநலம்‌ ஒன்றே அவனுடைய குறிக்‌ 
கோளாக மாறிவிடும்‌, அதன்‌ அடுத்த 
கட்டமாக, அவனுடைய மனித உறவு 
கள்‌ முறிந்து கசந்துவிடும்‌ கட்டாயத்‌ 
திற்குத்‌ தள்ளப்படும, இறுதியில்‌, தன்‌ 
னுடைய பிரச்சினைகளை, மனித உறவு 
களைச்‌ சரியான முறையில்‌ சந்தித்து 
அமைத்துக்‌ கொள்ள முடியவில்லையே 
எனற ஆழமான குற்றவுணர்வும்‌ அவன்‌ 
மனத்தின்‌ அடியில்‌ இருந்து துவபு புத்திக்‌ 
கொண்டிருக்கும்‌. குற்றவுணர்வுடைய 
எந்த மனததிலும்‌ இன்பத்தையோ, 
களிப்பையோ காண முடியாது. 


கல்யாணியைச்‌ சந்திக்கின்ற வரை 
யில்‌ ரங்காவிற்குத்‌ தன்னுடைய போதா 
மையை உணரக்கூடிய நிகழ்ச்சியோ, 
உணர்த்தக்கூடிய மனிதனையோ அவன்‌ 
எதிர்கொண்ட தில்லை. தன்னுடைய 
கடுமையான விமரிசனங்களுக்கு ஆட்‌ 
படும்‌ நாடகங்களில்‌ நடிக்கும்‌ ஒரு 
சாதாரண நடிகையாகத்தான்‌ கல்யா 
ணியை அவன்‌ பார்த்திருந்தான்‌, 
முதல்‌ பேட்டியில்‌ அவனது கணிப்பு 
தவறு என்பதை அவன அறிந்து கொள்‌ 
கிறான்‌. தவிர, தனக்கு இதுவரையிலும்‌ 
தெரியாத வாழ்க்கையின ஓரு புதுசு 
கோணம்‌, அவனுக்குப்‌ புலனாகின்றது. 
அவனுடைய ஆழ்மனம்‌ ஓருவித தாழ்வு 
மனப்பான்மைக்கு ஆளாகிறது. தன்னு 
டைய வளர்ச்சியின்‌ போதாமையை, 
குறையை ஓருவன்‌ உணமரும்பொழுது 
அவனிடம்‌ தாழ்வு மனப்பான்மை 


141 


உணர்ச்சிகள்‌ தோன்றுகின்றன என்று 
ஆட்லர்‌* கூறுவார்‌. அர்த்தமற்ற இந்தத்‌ 
தாழ்வு மனப்பான்மை உணர்ச்சி, 
உயர்வு மனப்பான்மை உணர்ச்சி மற்‌ 
றும்‌ சுய முக்கியத்துவ உணர்ச்சி எனறு 
முகமூடிகள்‌ அணிந்து, திரிந்து வெளிப்‌ 
படும்‌, இதற்கெல்லாம்‌ காரணம்‌, ஒரு 
வனுடைய தன்முனைப்பு (680) உயர்‌ 
தன்முனைப்பின்‌ (80002 080) கண்டனத்‌ 
திலிருந்து அவனுடைய தன்முனைப்பு 
தப்பிக்க விரும்பி எடுக்கும்‌ முயற்சிதான்‌ 
என்று ப்ராய்ட்‌ கூறுகிறார்‌.” 


ரங்காவின மனமும்‌ அப்படித்‌ தப்‌ 
பிக்க முயலும்பொழுதுதான்‌ மார்க்ஸிஸ்‌ 
கருத்துக்கள்‌ என்ற முசுமுடி அதற்குச்‌ 
கைகொடுக்கிறது. கல்யாணி ரோசாச்‌ 
செடிகளை வளர்ப்பதை ரங்கா கடுமை 
யான சொற்களில்‌ கண்டித்து, அதை 
விரயம்‌ எனறு வாதாடுகிறான்‌. 
கல்யாணி பதிலாசுக்‌ கூறும்‌ காரணங்‌ 
களை அவனால்‌ புரிந்துகொள்ள முடி 
யும. ஆனால்‌ அவற்றை அவன்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளவில்லை.  படைப்பாசிரியரின்‌ 
வார்த்தைகளில்‌ அவன்‌ மனநிலையைக்‌ 
காணலாம்‌; “அவன்‌ தன்‌ கருத்தை 
மாற்றிக்‌ கொள்ளவே இல்லை, இந்த 
ரோஜா வளர்ப்பில்‌ கல்யாணிக்கு 
இருக்கிற மகிழ்ச்சியும்‌ சந்தோஷமும்‌ 
அவனுக்குப்‌ புரிந்தாலும்‌ இது விஷயத்‌ 
தில்‌ அவன்‌ காட்டுகிற பரவசம்‌ ஒரு 
““மேல்வர்க்க இரவல்‌”' என்றே அவன்‌ 
கருதினான்‌”. இப்படிக்‌ கருத்துவேற்று 
மையைக்‌ காரணம்‌ காட்டி தாழ்வு 
மனப்பான்மை உணர்ச்சி ஏற்படுத்தும்‌ 
பாதிப்பிலிருந்து தன்னைப்‌ யாது 
காத்துக்‌ கொள்ள, தன்முனைப்பு மேற்‌ 
கொள்ளும்‌ வழிகளை “இழப்பீடு செய்‌ 


யும்‌ எதிர்செயல்கள்‌'' ( compensatory 
reactions) என்று உளவியலாளர்‌ 
கூறுவர்‌. 


செடிகளுக்கு அடுத்து, 


ரோலூச்‌ 
கல்யாணி 


காதலைப்‌ பற்றியும்‌ ரங்கா 
யிடமிருந்து குருத்து வேறுபடுகிறான்‌. 
ரங்கா-சல்யாணி உரையாடல்களிலி 
ருந்து நாம்‌ எளிதில்‌ அறிந்துகொள்ள 
முடிவது, ரங்கா காதலைப்‌ பற்றி குழந்‌ 
தைத்தனமான, அல்லது சிறிதும்‌ ஆழ 
மற்ற கருத்துக்களைக்‌ கொண்டிருக்‌ 
இறான்‌ என்பதுதான்‌. பட்டம்மாள்‌ தன்‌ 
காதலுக்காக உயிரையும்‌ விடுவேன்‌ 
என்று சொல்லக்கேட்ட திலிருந்து, ரங்கா 
காதலையும்‌ தியாகத்தையும்‌ ஒன்றாகக்‌ 
காணுறொன்‌. கல்யாணிக்காகத்‌ தான்‌ 
விட்டுவந்த சுற்றம்‌, குழந்தை, உறவினர்‌, 
உடைமைகள்‌ ஆதியவற்றை எண்ணிப்‌ 
பார்த்துத்‌ “தனக்காக, தன்பொருட்டு 
அவள்‌ எதையும்‌ இழக்கவோ, சுமக்க 
வோ தயாராக மாட்டாள்‌ என்று அவன்‌ 
நினைக்கும்போது இந்த உறவு எவ்வ 


ளவு பசையற்றது என்று எண்ணி 
நெஞ்சு உலர்ந்தான்‌ ரங்கா''??. 
எதை ரங்கா தான்‌ செய்த '**தியா 


கம்‌'' என்று நினைக்கிறானோ அதை 
உளலியலாளர்‌ “மனநோய்‌ தொடர்பு 
டைய தன்னலமற்ற தன்மை” (1607011௦ 
selflessness) என்று கூறுவர்‌. இதைப்‌ 
பற்றி சற்று விரிவாக எரிக்‌ஃப்ரம்‌ என்ன 
சொல்கிறார்‌ என்று பார்ப்போம்‌: “இந்த 
வகையான தன்னலமற்ற தன்மையை 
மனநோயின்‌ அறிகுறியாக அவர்களால்‌ 
உணர முடிவதில்லை என்பது மட்டு 
மன்றி, இதையே தங்களுடைய இறந்த 
பண்பாக எண்ணி மிகவும்‌ பெருமைப்‌ 
பட்டுக்கொண்டிருப்பார்கள்‌. சுயநல 
மற்ற எனக்கு எதுவும்‌ தேவையில்லை 
நான்‌ மற்றவர்களுக்காகத்தான்‌ வாழ்ந்து 
கொண்டு இருக்கிறேன்‌; மேலும்‌ 
நான்‌ முக்கியமானவன்‌ இல்லை என்று 
எனக்குத்‌ தெரியும்‌ என்று இப்படி 
அவர்கள்‌ தங்களைப்‌ பற்றிப்‌ பெருமை 
யாக நினைத்துக்‌ கொண்டிருப்பார்கள்‌. 


142 


மேலும்‌, நான்‌ இப்படித்‌ தன்னலமின்றி 
இருக்கிறேன்‌. இருந்தாலும்‌, என்னுடைய 
மிக நெருங்கிய உறவுகள்‌ எனக்குத்‌ திருப்‌ 
இகரமாக, மனத்திற்கு இசைந்தவாறு 
அமைவதில்லை; என்னாலும்‌ மகிழ்ச்‌ 
சியாக இருக்க முடிவதில்லை. இது ஏன்‌ 
என்றே எனக்குப்‌ புரியவில்லையே என்று 
அவர்கள்‌ மிகவும்‌ குழம்பியிருப்பார்கள்‌. 
இந்தத்‌ தன்னலமற்ற தன்மை அவர்களு 
டைய மனநோயின்‌ அறிகுறிகளுள்‌ மிக 
வும்‌ முக்கியமானது என்று மனப்பகுப்‌ 
பாய்வு அனுபவம்‌ கண்டிருக்கிறது. அவர்‌ 
களுடைய அனுபவிக்கும்‌ அல்லது நேசிக்‌ 
கும்‌ திறன்‌, செயலிழந்து நிற்கிறது. புற 
உலகத்‌ தொடர்பில்‌ ஒருவித விரோதத்‌ 
தன்மை ஊடுருவிப்‌ பரவியிருப்பதைச்‌ 
காணலாம்‌. ஆகையால்‌, தன்னலமற்ற 
தன்மை என்ற திரைக்குப்‌ பின்னால்‌, 
நுணுக்கமான, சற்றும்‌ தீவிரம்‌ குறை 
யாத ஒரு சுயநலம்‌ மறைந்திருப்பதைக்‌ 
காணலாம்‌. அவர்களுடைய மன 
நோயைக்‌ குணப்படுத்துவதானால்‌ 
மனநோயின்‌ மற்ற அறிகுறிகளோடு 
இந்தத்‌ தன்னலமற்ற தன்மையும்‌ மன 
நோயின்‌ அறிகுறிதான்‌ என்று அவர்‌ 
களுக்குப்‌ புரியவைக்க வேண்டும்‌. அப்‌ 
பொழுதுதான்‌ வறண்டு இருக்கும்‌ அவர்‌ 
களுடைய மனித உறவுகள்‌ நல்லமுறை 
யில்‌ திருத்தி அமைக்கப்படும்‌”, 


இப்படி ஒரு மனநோய்‌, கருத்து 
வெறி-வலுக்கட்டாயச்‌ செயல்‌ மன 
நோய்‌ ரங்காவைப்‌ பாதித்திருப்பதை 
எளிதில்‌ யாராலும்‌ கண்டுகொள்ள முடி 
யாது. இந்த நோய்‌, ப்ராய்டின்‌ வார்த்‌ 
தைகளில்‌ கூறுவதானால்‌, மற்றவர்களின்‌ 
கவனத்தைக்‌ கவரும்‌ வண்ணம்‌ பகட்‌ 
டாகச்‌ சத்தம்போட்டுத்‌ தன்னை வெளிப்‌ 
படுத்திக்‌ கொள்ளாது, மிகவும்‌ அந்த 
ரங்கமான விஷயம்‌ போல்‌ அது நடந்து 
கொள்ளும்‌. அங்க அசைவுகளில்‌ எந்த 


வொரு மாற்றமும்‌ ஏற்படுத்தாது. 

ஆனால்‌ அதனுடைய எல்லா அறிகுறி 
களும்‌ மனப்பரப்புக்குள்ளேயே உண்‌ 
டாக்கிக்‌ கொள்ளும்‌''!9, 


கல்யாணிக்கு ரங்காவின்‌ மனநிலை 
ஓரளவிற்குப்‌ புரிந்தாலும்‌, அது மன 
நோய்‌ என்று அறிந்துகொள்ள அவளால்‌ 
முடியவில்லை. ரங்காவிற்கே தன்னால்‌ 
தன்னைச்‌ சரியாகப்‌ புரிந்துகொள்ள 
முடியவில்லை என்பதை அவனே ஓரிரு 
இடங்களில்‌ கூறுகிறான்‌. “என்‌ மனசிலே 
என்ன இருக்குன்னு இன்னம்‌ நான்‌ 
தெளிவா சொல்லாத மாதிரி இருக்கு'” 
_ என்று அவன்‌ கூறுகிறான்‌. **எனக்கு 
இதுவே ஒரு '“அப்ஷைறாயிருச்சி'' என்‌ 
றும்‌ சரியாகக்‌ கூறுகிறான்‌. இப்படிப்‌ 
பட்ட மனநோயாளியின்‌ மனம்‌ எப்படி. 
இயங்கும்‌ என்று ஃப்ராய்ட்‌ விளக்கு 
கிறார்‌: அவன்‌ மனம்‌ :**தனக்குச்‌ சற்றும்‌ 
ஆர்வமில்லாத கருத்துக்களா லும்‌ தன்னு 
டையதே அல்ல என்று உணரும்‌ சில 
உணர்ச்சித்‌ தூண்டல்களாலும்‌ நிரம்பி 
நிற்கும்‌: தனக்கு மகிழ்ச்சி தராத செயல்‌ 
களைத்‌ தான்‌ வலுக்கட்டாயமாகச்‌ 
செய்யத்‌ தூண்டப்படுவதை உணருவாள்‌ 
அக்கட்டாயத்தை எதிர்த்துத்‌ தடுத்து 
நிறுத்த விரும்பினாலும்‌ அதற்குத்‌ தன்‌ 
னிடம்‌ சக்தியில்லை என்பதையும்‌ உணரு 
அவனுடைய எண்ணங்களில்‌, 


வான்‌. 
அர்த்தமற்ற, சுவையில்லாத, முட்டாள்‌ 
தனமான உணர்வுகள்‌ இருக்கும்‌. 


ஆனால்‌ ஓவ்வொரு முறையும்‌ அவன்‌ 
இந்தனை இப்படித்தான்‌ அவன்‌ விருப்‌ 
பத்திற்கு எதிராகத்‌ தொடங்கும்‌; பிறகு 
தொடர்ந்து நிகழும்‌ எண்ணவோட்டத்‌ 
தால்‌ இறுதியில்‌ மனம்‌ மிகவும்‌ சோர்ந்து 
விடும்‌. சிறு விஷயத்தையும்‌ கவனிக்கத்‌ 
திறன்‌ இருக்காது. ஆனால்‌, அவன்‌ 
விருப்பத்திற்கு மாறாக, இப்படிப்‌ 
பட்ட எண்ணங்களில்‌ வாழ்வு-மரணப்‌ 


போராட்டத்தில்‌ ஈறபடத்‌ தேவை 
யான தவிரத்துடன்‌ இவன்‌ மனம்‌ 
ஈடுபடும்‌'13, முக்கியமாகத்‌ தன்னைத்‌ 
துன்புறுத்திக்‌ கொண்டிருக்கும்‌ உணர்ச்சி 
களுக்குச்‌ சரியான வார்த்தைகளைத்‌ 
தேர்ந்தெடுக்கமுடியாமல்‌ இணறுவான்‌ 14, 


இந்த உண்மையைத்தான்‌ படைப்‌ 
பாசிரியர்‌ ஓரிடத்தில்‌ இப்படி வலி 
யுறுத்துகிறார்‌: “சில சமயங்களில்‌ தானே 
எல்லாவற்றையும்‌ அதீதமாய்க்‌ கற்பனை 
செய்து அவற்றுக்கு உருவமும்‌ உயிரும்‌ 
தந்து தன்னையே அரித்துக்‌ கொள்ளும்‌ 
அசட்டுத்தனமோ இவை என்று எண்ணி 
அவன்‌ சிரம்‌ உலுப்பி அவற்றை விலக்‌ 
கவும்‌ முயன்றான்‌. ஆயினும்‌ என்ன? 
குளப்பாசி கல்லெறிதலில்‌ விலகி மீண்‌ 
டும்‌ கூடுவதுமாதிரி இந்த மனப்பாசி 
கவிகிறதிலிருந்து அவனால்‌ விலக முடிய 
வில்லை என்பதையும்‌ உணர்ந்து அவன்‌ 
தவித்தான்‌'”.18 


இந்த மனநோய்‌ தொடர்பான 
இன்னுமொரு செய்தி, பொதுவாக, 
மனநோயாளிகள்‌ தங்கள்‌ குறைபாடு 
களையும்‌ அவற்றிலிருந்து விடுபடத்‌ தாங்‌ 
கள்‌ மேற்கொள்ளும்‌ முயற்சி தோல்வி 
அடைவதையும்‌ நன்கு புரிந்திருப்பர்‌. 
ஆனால்‌ மனம்‌ தான்‌ இயங்கும்‌ முறை 
யில்‌, தன்னுடைய குறைபாடுகளை மற்ற 
வர்களின்மீது ஏற்றிக்‌ குறைப்பட்டுக்‌ 
கொள்ளும்‌. இதனைத்‌ “தலைகீழ்‌ மாற்று 
முறை” (1017215100) என்று கூறுவார்கள்‌. 
ரங்காவின்‌ மனமும்‌ இப்படிச்‌ செயல்படு 
கிறது. தன்னுடைய முதல்‌ மனைவி 
தேவகியை ஒருபெண்‌ துணை வசதியாகக்‌ 
கொண்டு வாழ்ந்து முடித்த ரங்கா, 
இப்பொழுது கல்யாணி தன்னை ஒரு 
ஆண்துணையாக மட்டும்‌ கொண்டிருக்‌ 
கிறாள்‌ என்று நினைக்கிறான: ““ஒருத்தி 
தன்னுடைய மகிழ்ச்சிக்காக, தன்னு 


143 


டைய விருப்பத்துக்காகத்‌ தான்‌ சுவா 
மீம்‌ கொள்கிற பொருள்கள்‌, உடை 
மைகள்‌ போல்‌ ஓரு மனித உறவையும்‌ 
ஏற்படுத்திக்‌ கொள்வது நேர்மைதாலா? 
வவதுிம்தி வசதியான உடன்படிக்கைக்குக்‌ 


காதல்‌ எனறு பெயர்‌ சொல்லுவதா? 


இது 
மாஜிரியாவது அல்லவா?” எனறு ரங்கா 
மேற்கூறிய அவனுடைய 


வெறும்‌ வியாபார ஓப்பந்தம்‌ 
யோசிப்பது 


தவறான கருத்தைப்‌ புலப்படுத்தும்‌. 


அடுத்த கட்டத்தில்‌, கல்யாணியை 
விட்டுப்‌ பிரிந்து தனிமையில்‌ வாழத்‌ 
தொடங்க லை நாள்களுக்குள்ளா 
கவே, தன்‌ மனக்கோளாறு பற்றிய 
உண்மை அவனுக்கு விளங்கிவிடுகிறது. 
தான்‌ நேசிப்பதைக்‌ 
கண்டுகொள்கிறான. கல்யாணியின்‌ 
உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்த 
வுடன்‌, பிடிவாதமும்‌ வறட்டு எண்ணங்‌ 
களும்‌ சிதறிலிடுகின்றன , மனநோயைத்‌ 
தீர்ப்பதற்கு இப்படியொரு “திகைப்பு 
நிலை'' (மலம) நன்கு பயன்படும்‌. 
மனப்பகுப்பாய்வாளர்‌ மன நோயாளி 


கல்யாணியைத்‌ 


யிடம்‌ திறம்படப்‌ பேசிப்‌ பேசி 
அவனுக்குப்‌ புரிய வைப்பதெல்லாம்‌, 


தோயாளியின்‌ ஆழ்மனத்தில்‌ ஒளிந்து 
கொண்டு உருமாறி வெளிவந்து அவ 
னைத்‌ துன்புறுத்திக்‌ கொண்டிருந்த 
சில உணர்ச்சிகளின்‌ உண்மைத்‌ தன்மை 
களைத்தான்‌. நோயாளியே காலப்போக்‌ 
கில்‌ அறிவு மற்றும்‌ உணர்ச்சிகளின்‌ 
முதிர்ச்சி பெற்றுச்‌ சிறிதுசிறிதாக 
அவனாலேயே தன்னை நோயின்‌ பிடியி 
லிருந்து விடுவித்துக்‌ கொள்ளமுடியும்‌. 
வாழ்க்கையில்‌ ஏற்படும்‌ விபத்துக்களும்‌ 
இப்படியொரு நன்மையைச்‌ செய்ய 
முடியும்‌. கல்யாணியின்‌ கடுமையான 
நோய்‌ ரங்காவிடம்‌ நல்ல மாற்றத்தை 
உண்டாக்குகிறது: “நான்‌ இவளைக்‌ 
காதலிப்பது எவ்வளவு உண்மை; அது 


144 


தானே முக்கியம்‌, என்னை அவள்‌ 


காதலிப்பதும்‌ அல்லாததும்‌ என்னைப்‌ 


பொறுத்த விஷயம்‌ அலல. எனக்கு 
இவள்‌ வேண்டும்‌. இவளுடன்‌ நான்‌ 
இருப்பது எனக்காக என்பது இந்த 


காலத்தில்‌ புரிந்ததே... 
வீம்பில்‌ இவளை 


முனறு மாத 
ஒரு பிடிவாதத்தில்‌ 
விட்டு உடல்‌ ரீதியாக என்னால்‌ பிரிந்‌ 
திருக்க முடிந்தது; முடியும்‌. வாழ்நாள்‌ 
பூராவும்‌ அந்தப்‌ பிடிவாதம்‌ தளராமல்‌ 
எனனால்‌ இருந்துவிடமுடியும்‌, அப்படி 
முடிவது எவ்வளவு வெறுமையான, 
சபிக்கப்பட்ட வாழ்க்கை. ஏன்‌ அப்படி 
முடியவேண்டும்‌?''1 நல்ல வேளையாக 
ரங்காவின்‌ வாழ்க்கை அப்படி முடிய 
வில்லை. பாசமும்‌ நேசமும்‌ நிறைந்த 
வாழ்க்கையின்‌ சிறப்பைஅவன உணர்நது 
விட்டான்‌. கருத்து ஒற்றுமைக்கும்‌ காத 
லுக்கும்‌ என்ன உறவு எனபதைப புரிந்து 
கொள்கின்றான்‌. அன்பு, காதல்‌ என்‌ 
பதற்குப்‌ பொருள்‌ *தியாகம்‌' என்று 
மிசவும எளிமையான விதத்தில்‌ புரிந்து 
ரங்காவிற்குக்‌ காதலின்‌ உண்மையான 
பண்புகள்‌ புலனாகின்றன. “உண்மை 
யான அன்பு மனித உறவுகளை அர்த்த 
முடையதாக்கும்‌. மற்றவர்‌ நலனில்‌ அக்‌ 
கறை, மரியாதை, பொறுப்புணர்ச்சி, 
மற்றும்‌ அவர்களைப்‌ பற்றிய சரியான 
அறிவு என்று அது பொருள்‌ கொடுக்கும்‌ 
தான்‌ நேசிப்பவர்களின்‌ மகிழ்ச்சியை, 
வளர்ச்சியை மேலும்‌ வளர்க்கவேண்டி, 
அன்புள்ளம்‌ கடுமையாக உழைக்கும்‌!” .27 
இவ்வாறு உண்மையான அன்பின்‌ நலன்‌ 
களை எளரிக்‌ஃப்ரம்‌ எடுத்துரைக்கிறார்‌. 
கல்யாணியின்‌ உடல்‌ நலக்குறைவு என்ற 
விபத்திற்குப பிறகு ரங்கா முற்றிலும்‌ 
மாறிவிடுகிறான்‌. காதலின்‌ தன்மையை 
உணர்ந்த நிலையில்‌ “ரங்கா தனக்கும்‌ 
கல்யாணிக்கும்‌ ஏற்பட்ட மனத்தாங்கல்‌ 
களையும்‌, எண்ணமாறு பாடுகளை 


யும்‌ உணர்ச்சி விருப்புக்களையும்‌ நினைத்‌ 
துப்‌ பார்த்துக்‌ கொண்டிந்தான்‌. எல்‌ 
லாமே பொருளற்றதாகவும்‌, பேதைமை 
நிறைந்ததாகவும்‌ - எதற்குமே சரியான 
காரணமில்லை போலவும்‌ அவனுக்குத்‌ 
தோன்றி மிகவும்‌ வேடிக்கையாக 
இருந்தது£, எல்லா மனநோய்க்கும்‌ 
காரணமாக ஏதோவொரு பொருளற்ற, 
அபத்தமான உணர்ச்சிதான்‌ இருக்கும்‌. 
அதை ஓரளவு வெளிச்சததிற்குக்‌ 
கொணர்ந்து அதனுடைய பொருளற்ற 
தன்மையைமன நோயாளிக்கு விளக்குவது 
தான்‌ மனப்பகுப்பாய்வாளரின்‌ முதலாக 
பணியெனறு ஃப்ராய்ட்கூறுகிறார்‌.ர.ங்கா 
வாழ்க்கையிலும்‌ இது உண்மை என்று 
நமக்குப்‌ புலனாகின்றது. மனநோய்‌ 
வராமல்தடுக்கஃப்ராய்ட்‌ கூறும்‌ ஒரே வழி, 
பிறரை நேசிக்கத்‌ தெரிந்து கொள்ளுங்‌ 


அடிக்குறிப்புகள்‌ 
1. இரு நடிகை நாடகம்‌ பார்க்கிறாள்‌ (மதுரை, 


மீனாட்‌ி புத்தக நிலையம்‌, 1971), பக்‌, 66. 


2. அதே பக்கம்‌ 


3. ஒஃந.நாவபாப07 


4. J.C. Nemiah “‘Obsessive - compul- 
sive reaction” in Comprehensive 
Text-Book of psychiatry, eds. A.M 
Freedman and H. 1. Kaplan, (Bal- 
timore; Williams and wilking. 1967), 
ற. 916. 


5. Coleman and Broen, Abnormal Psy- 
chology and Modern Life (1950; 
Bombay: D.B. Taraporevala Som 
& Co., 4 edition, 1974), p. 55, 
Also see J. A. C. Broen, Freud and 
the Post-Freudiam 1961; Penguin 
Book, rpr. -1976), pp. 38-41, 


6. Coleman and Broen, ற. 315. 


145 


ள்‌ என்பதுதான்‌. இதையேதான்‌ 
எல்லாச்‌ சமயங்களும்‌ கூறுகின்றன. ஜெர்‌ 
மன்‌ தத்துவஞானி எக்ஹார்ட்டின்‌ சத்தி 
யமான வார்த்தைகளுடன்‌ இந்தக்‌ கட்டு 
ரையை முடிக்கிறேன்‌, 


“நீ உன்னைச்‌ சரியான முறையில்‌ 
நேசித்தால்‌, உன்னைப்‌ போலவே 
மற்றவர்களையும்‌ உன்னால்‌ நேசிக்க 
முடியும்‌; ஆனால்‌ உன்னைவீடச்‌ சற்‌ 
றுக்‌ குறைவாக மற்றவர்களை நீ நேசிக்‌ 
கின்ற வரையில்‌ உன்னை உன்னால்‌ 
சரியாக நேசிக்க முடியாது......எவன்‌ 
ஒருவன்‌ தன்னையும்‌ நேசித்து, 
தனனைப்‌ போலவே மற்றவர்களையும்‌ 
நேசிக்கின்றானோ அவன்தான்‌ 
உண்மையில்‌ மிகச்சிறந்த உயர்ந்த 

மனிதன்‌" ,20 


7. Sigmund Freud, On Psychopatho- 
logy (Penguin Book, rpr. 1979). 
ற. 283. 

8. ஓ.ந,நாஃபர., ப, 140 


9, Coleman and Broen, ற. 134, 


10, ஐ.ந,நா.பாட ப. 163 

1], Erich Fromm, ‘The Act of Loving 
(1956; Bantan Book, rpr. 1963), 
ற. 51. 


12, Sigmund Freud, 4 General Intro= 
duction 10 Psychoanalysis (New 
York: Pocket Books, 2194 printing, 
1970) pp. 269-270. 


13. Ibid 


14, Sigmund Freud, Case Histories 77 
(1909: Penguin Book, xpr. 1979, 
ற. 103.) 


An Introduction’ Freud in ed. 
Robert Maynard Hutchins (Chi- 


15, ஓந.நாயா, ப, 104 


16, ஒததாவாவ்‌ 898-48? cago: Encyclopaedia Britannica, 
17. The Art of Loving, p. 50 2lst printing, 1977), ற. 404. 

2. TT . 299 
A 8 20. The Art of Loving, p. 53, Quoted 
19, Sigmund Freud, ‘On Narcissism: by Fromm. 


146 


தமிழ்க்‌ கலை 
தமிழ்‌ 4, கலை, 3, 4, 


1. எந்த ஒரு மனிதனும்‌ தான்‌ 
வாழும்‌ காலச்‌ சமூகச்‌ சூழலால்‌ பாதிக்‌ 
கப்படாமலிருக்க முடியாது, சமூகத்தில்‌ 
தனது இருப்புக்கு - வாழ்நிலைக்கு ஏற்ற 
முறையில்‌ சமூகப்பரப்பின்‌ பல்வேறு 
பிரச்சினைகள்‌ - பலதுறைப்‌ பிரச்சினை 
களின்‌ பாதிப்புக்கு உள்ளாக நேரும்‌, 
பாதிப்பை அதேவழியில்‌ ஏற்றுக்கொள்‌ 
ளவும்‌ முடியாது. ஏற்கனவே உள்ள 
தனது ஆளுமைக்கு ஏற்ப சமூகப்‌ பிரச்‌ 
சினைகளைச்‌ சந்திப்பதுடன்‌, சந்திக்கும்‌ 
போதே தன்னை மறுவுருவாக்கம்‌ 
செய்துகொள்வதும்‌ சமூகத்தைத்‌ திரும்ப, 
தான்‌ பாதிக்கும்‌ வகையிலான செயல்‌ 


ஈடுபாடுகொள்வதும்‌  உடன்நிகழ்ச்சிக 
ளாகும்‌. தனக்குள்‌ இறுகிப்போகாத 
எந்த ஒரு மனிதனும்‌ சமூகத்துக்கும்‌ 


தனக்குமான இத்தகைய வினை - எதிர்‌ 
வினை யுறவில்‌, தன்‌ ஆயுட்காலம்‌ முழு 
வதும்‌ இருப்பது தவிர்க்க இயலாதது. 


இவ்வகை இடையறாத உறவில்‌ - 
மாற்றத்தில்‌ இருக்கும்‌ இரு எதிர்நிலைக 
ளுள்‌ ஒன்றுதான்‌; மற்றது சமூகம்‌, சமூ 
கம்‌ என்று நாம்‌ குறிப்பிடும்‌ வரைய 
றைக்குள்‌ உலகம்‌, வரலாறு முதலிய பல 
வற்றையும்‌ அடக்கலாம்‌, “தான்‌' என்ற 
எல்லைக்குள்‌ அடங்கும்‌ பலவற்றுள்‌ 
தான்‌ வாழும்‌ சமூகத்தின்‌ முன்கால 
லரலாற்றின்‌ தொடர்ச்சியாகவும்‌, நிகழ்‌ 


ஜெயகாந்தனும்‌ மெய்யியல்‌ மரபும்‌ 


8. பழனிச்சாமி 


கால வரலாற்றுச்‌ சக்திகளின்‌ பகுதி 
யாகவும்‌ இருந்து தனக்குள்‌ வந்து இடம்‌ 
பெற்ற கலாச்சார, கலை, இலக்க, 
மெய்யியல்‌ மரபுகளும்‌ அடங்கும்‌. 


தனக்கும்‌ சமூகத்துக்கும்‌ இடையி 
லான உறவுகள்‌ எப்பொழுதும்‌ சிக்க 
லானதாகவும்‌ நெருக்கடி மிக்கதாகவும்‌ 
முரண்நிலைகள்‌ கொண்டதாகவும்‌ இருக்‌ 
கும்‌. தனக்கும்‌ சமூகத்துக்கும்‌ இடையில்‌ 
மட்டுமல்லாமல்‌ தனக்குள்ளும்‌ சமூக 
நிலைபாடுகளுக்குள்ளும்‌ மூரண்நிலை 
கள்‌ தொடர்கின்றன. எந்த ஒரு சிக்கலின்‌ 
தீர்வின்போதும்‌ தீர்வைத்‌ தொடர்ந்தும்‌ 


புதிய முரண்நிலைகள்‌ தோன்றும்‌, 
தொடரும்‌. முரண்‌ நிலையற்ற ஓரு நிலை 
சாத்தியமும்‌ இல்லை. முரண்நிலை 


களைச்‌ சரிவர எதிர்கொள்வதும்‌ தீர்ப்ப 
தன்‌ மூலமும்தான்‌ சமூகமும்‌ தனிமனித 
னும்‌ வளர்ச்சிபெறமுடியும்‌. 


இவை சில பொதுவான வரை 
யறைகள்‌. இவை முழுமையானவையாக 
இல்லை என்றாலும்‌ நம்மை எதிர்‌ 
கொள்ளும்‌ பிரச்சினை பற்றிய ஆய்‌ 
வுக்கு இநத முன்னுரை தொடக்கநிலை 
யாக அமையும்‌. 


2. ஜெயகாந்தன்‌ தனிமனிதனாகக்‌ 


காட்சியளித்தாலும்‌ அவரது நீண்ட 
காலக்‌ கலை, இலக்கிய, கலாச்சார 


அரடியல்‌ ஈடுபாடுகளையும்‌ அவரது 
பாதிப்புகளையும்‌ வைத்துப்‌ பார்க்கும்‌ 
போது, ஜெயகாந்தன ஒரு இயக்கம்‌ 
என்று சொல்லக்கூடியவராகத்‌ திகழுகி 
றார்‌, மனிதர்கள்மீது ஒரு கலைஞன 
என்ற முறையில்‌ அவர்‌ கொண்டுளள 
ஈடுபாடு, வியக்கத்தக்க முறையில்‌ 
மறந்தது. 


கண்களையும்‌ மலத்தையும்‌ திறந்து 
வைத்து, மனிதர்களை - சமூகததை 
ஆழ்ந்து கவனிப்பவர்‌. அவர்‌ பலமுறை 
குறிப்பிட்டுள்ளதுபோல, தான்‌ பார்த்த 
மனிதர்களை - நிகழ்ச்சிகளைக்‌ கற்பனை 
யோடு கலையழகோடு சித்திரிப்பவர்‌. 
மனிதர்கள்‌ வெளிப்பார்வைககுக்‌ குற்ற 
வாளிகள்‌ போலத்‌ தோனறுனாலும 
அவர்களிடம்‌ காணப்படுவனவாகிய 
தவறுகளுக்கு அவர்களே பொறுப்பல்ல; 
இந்தச்‌ சமூகம்தான்‌ காரணமென்பதால்‌ 
அவர்களின தவறுகள்‌, குற்றங்களும 
அல்ல. சிலசமயம்‌ இவை நோய்கள்‌: 
மனநோய்கள்‌. மனநோயாளிகளை அன்‌ 
போடு, பரிவோடு பேணி அவர்களின்‌ 
மனப்‌ பிறழ்ச்சியிலிருந்து அவர்களை 
விடுவிக்கவேண்டும்‌. உள்ளே இருக்க 
வேண்டியவர்கள்‌ வெளியிலும்‌ வெளியி 
லிருக்க வேண்டியவர்கள்‌ உள்ளேயும்‌ 
இருப்பது காலத்தின்‌ கோளாறு. முற்‌ 
றான தீயவர்‌ எங்கும்‌ இல்லை - முழு 
மையான நல்லவரென்று எவரும்‌ இல்‌ 
லாததுபோல மனிதர்களை, அவர்களின 
புறத்தோற்றம்‌, செயல்பாடு கடந்து 
அகத்தில்‌, ஆழத்தில்‌ பார்க்கவேண்டும்‌. 
இப்படி மனிதர்களைப்‌ பார்க்கும்போது 
தம்மிடம்‌ பொங்கிவழியும்‌ குணம்‌ அன்பு, 
இந்த அன்பு, நமக்கு ஜெயகாந்தன்‌ 
கற்றுத்‌ தரும்‌ மந்திரம்‌, ஒரு கலைஞன்‌ 
என்ற முறையில்‌ ஜெயகாந்தன்‌ தன்‌ 
பாத்திரங்கள்‌ பலவற்றை இந்த 
அன்பு கொண்டு வார்த்தெடுத்திருக்கி 


148 


றார்‌. இந்த அன்பு நிறைந்த மனம்‌ 
கொண்டவர்களுக்கு வாழ்க்கை வெறுப்‌ 
பைத்‌ தராது. நம்பிக்கையைத்தான்‌ 
தரும. ஹென்றி, கங்கா, கல்யாணி 
எத்தனைப்‌ பேர்களைச்‌ சொல்ல! 


அதாவது ஜெயகாந்தனிடம்‌ செறிந்‌ 
துள்ள மனிதநேயப்‌ பார்வை, சமூகச்‌ 
சூழல்‌ பற்றிய படிப்பிலிருந்தும்‌ ஜெய 
காந்தனிடம்‌ வந்து செறிந்துள்ள மெய்யி 
யல்‌ மரபிலிருந்தும்‌ உருவாகியுள்ளது 
என்பதுதான்‌ இங்கு நாம்‌ கவனங்‌ 
கொள்ள வேண்டிய உண்மை, ஜெய 
காந்தனை, அவரது தான்‌ (8618) என்‌ 
பதை உருவாக்கிய சக்திகளுள்‌ முக்கிய 
மானவை, அவரிடம்‌ வந்து செறிந்துள்ள 
மெய்யியல்‌-கலாச்சார மரபுகள்‌, திரும்ப 
வும்‌ சொல்லிக்‌ கொள்வோம்‌ : ஜெய 
காந்தனுக்குள்‌ வந்து செறிந்துள்ள 
இந்த மரபு, முரண்நிலைகள்‌ கொண்‌ 
டதுதான்‌. 


3. ஜெயகாந்தன்‌ என்ற நம்‌ காலத்‌ 
துக்‌ கலைஞர்‌ - சிந்தனையாளர்‌ என்ப 
வரிடம்‌ வநது செறிந்துள்ள மெய்யியல்‌ 
மரபில்‌ சில அழுத்தமான வலுவான 
இழைகளைக்‌ கண்டு குறிப்பிடலாம்‌. 
நெடுங்காலமாக இந்தியாவில்‌ தோன்றி 
வளர்ந்து, காலந்தோறும்‌ தனக்குள்‌ பல 
வற்றை இணைத்துக்‌ கொண்டு புதிய 


மாற்றங்களையும்‌ விளக்கங்களையும்‌ 
காலத்துக்கு ஏற்றவாறு பெற்று, இந்‌ 
திய மக்களில்‌ பெரும்பாலோரின்‌ 


வாழ்க்கை முறையில்‌ கலந்துள்ள இந்து 
மதம்‌ - ஒரு முக்கிய இழை. இன 
னொன்று:, மேலை நாடுகளிலிருந்து 
தோன்றி மனிதர்களிடம்‌ ஏற்றத்தாழ்வை 
அகற்றி சமத்துவமான சமுதாயம்‌ 
தேவை எனபதை வலியுறுத்தும்‌ சோச 
லிசம்‌ - கம்யூனிசம்‌. 


இப்படிச்‌ சொன்ன உடனே-இதனை 


வேறுவகையில்‌ பொருள்‌ படுத்திக்‌ 
கொள்ளக்‌ கூடாது என்பதற்காகச்‌ சில 
விளக்கங்களை உடனடியாகக்‌ கூறிக்‌ 


கொள்ள வேண்டும்‌, 


ஜெயகாந்தன்‌ குறிப்பிடும்‌ இந்து 
மதம்‌ என்பது, ஜெயகாந்தன்‌ தனக்குள்‌ 
செறித்துக்‌ கொண்ட இந்துமதம்‌-௮தா 
வது இந்துமதம்‌ என்றால்‌ இதுதான்‌ 
என்று ஜெயகாந்தன்‌ ஏற்றுக்கொண்ட 
இந்துமதம்‌ பற்றிய கோட்டுபாடு. அது 


போல ஜெயகாந்தன்‌ குறிப்பிடும்‌ 
சோசலிசம்‌ என்பது கூட, தான்‌ புரிந்து 
கொண்ட, தனக்குள்‌ செறிவுபெற்ற 


இந்துமதம்‌ என்பதிலிருந்தே விவேகா 
னந்தரும்‌ பாரதியும தனக்குக்‌ கற்றுக்‌ 
கொடுத்த-தான்‌ மார்க்சை லெனினைப்‌ 
புரிந்து கொண்ட வகையிலான சோச 
விசம்‌, 


ஜெயகாந்தனுக்குள்‌ இடம்பெற்ற 
மெய்யியல்‌ மரபுகளில்‌ மேலும்‌ இரண்டு: 
ஒன்று காந்தியம்‌, மற்றது பெரியாரின்‌ 
பகுத்தறிவு வாதத்துக்கு மறுப்பு. இந்து 
மதம்‌ பற்றிய ஜெயகாந்தனின்‌ பார்வை 
யிலிருந்தே காந்தியம்‌, பகுத்தறிவு மறுப்‌ 


புக்‌ கருத்துகளும்‌ தோன்றுகின்றன 
என்பதையும்‌ குறிப்பிட்டுக்‌ கொள்‌ 
வோம்‌. 


4. மேற்குறித்த விவரிப்புகளின்‌ வழியே, 
இவ்வகைக்‌ கருத்தா க்கங்கள்‌ ஜெயகாந்‌ 
தனிடம்‌ இடம்‌ பெறுவதற்கான வர 
லாற்றுச்‌ சமூகச்‌ சூழல்பற்றி நாம்‌ புரித்து 
கொள்ள முடியும்‌: ஜெயகாந்தனை 
முதன்முதலில்‌ அழுத்தமாகப்‌ பாதித்த 
சக்தி, கம்யூனிஸ்டுக்‌ கட்சி. கம்யூனிஸ்டுக்‌ 
கட்சியோடு நெருக்கமான உறவு 
கொண்ட காலத்தில்‌ தனக்கு ஏற்பட்ட 
அனுபவங்கள்‌ - படிப்பினைகள்‌, கம்‌ 
யூனிஸ்டுக்‌ கட்சியிலிருந்து முற்றாக வில 


149 


காமல்‌, விலக முடியாமல்‌ ஒதுங்கியி 
ருந்து கற்றுக்கொண்ட பல அனுபவங்‌ 
கள்‌ - இவற்றுக்குக்‌ காரணமான பல 
சமூக நிகழ்வுகள்‌, உலகளாவிய நிகழ்ச்‌ 
சிகள்‌ இவை ஒரு தொகுதி, மற்றொன்று 
நேருவின்‌ சோசலிசச்‌ செயல்பாட்டு 
முயற்சிகள்‌. நேருவின்‌ காந்திய நடை 
முறை, அதாவது வன்முறை வழியில்‌ 
லாமல்‌ அன்பு முறையிலேயே சோசலிசும்‌ 
சாதிக்க முடியுமென்ற நம்பிக்கை, இவற்‌ 
றோடு தமிழகத்தில்‌ தி, க, தி.மு, ச. 
வளர்ச்சி - அவர்களின்‌ பார்ப்பனிய 
எதிர்ப்பு, தமிழிலக்கியப்‌ பண்பாட்டுப்‌ 
பெருமை; உலக அளவில்‌ சோசலிசம்‌ 
பெற்றுவரும்‌ வெற்றிகளும்‌ தோல்வி 
களும; இந்தியாவில்‌ நேருவின்‌ சகாப்‌ 
தம்‌. தமிழகத்தில்‌ சிந்தனைத்‌ துறை 
யிலும்‌ அரசியல்‌ துறையிலும்‌ ஏற்பட்டு 
வந்த மாற்றங்கள்‌ - இவற்றுக்கிடையில்‌ 
ஜெயகாந்தன்‌ என்ற ஆளுமை, மேலும்‌ 
இரண்டு: இந்து மதத்துக்குக்‌ கடைசி 
யாக விவேகானந்தர்‌ தந்த விளச்சமும்‌ 
காந்தியார்‌ தந்த விளக்கமும்‌ எல்லா 
வற்றுக்கும்‌ வாயிலாகப்‌ பாரதியார்‌. 
இவற்றோடு ஜெயகாந்தனின்‌ குடும்‌ 


பச்‌ சூழலையும்‌ சேர்த்துக்கொள்ள 
வேண்டும்‌. பரம்பரைச்‌ செல்வப்‌ 
பெருமை, தந்தையோடு முற்றாக 


அழிந்த நிலையும்‌ அதிலிருந்து தன்னை 
நிமிர்த்துக்‌ கொண்ட உறுதியும்‌. இவை 
அனைத்தும்‌ ஒன்றுடன்‌ மற்றது மோதல்‌- 
உரசல்‌ இல்லாமல்‌ பொருந்தக்‌ கூடியன 
அல்ல. இவற்றுக்கடையில்‌ மோதலோ 
டும்‌ இவற்றுக்குள்‌ நெருக்கடிகளோடும்‌, 
ஜெயகாந்தன்‌ உருவாகிய சமூக வர 
லாற்றுச்‌ சூழலின்‌ சில பிரமாண்டமான 
தன்மைகளை நாம்‌ மறந்துவீடக்கூடாது 
இந்தியா அரசியல்‌ “விடுதலை” பெற்று 
நிலையில்‌ மாபெரும்‌ சாதனைகளை 
எதிர்நோக்கியிருந்த நிலை... உலகமே 


வியக்கத்தக்க முறையில்‌ உருவாக்கிக்‌ 
கொண்டது என நேரு முதலியவர்கள்‌ 
பெருமைப்பட்டதும்‌ இந்தியாவுக்கான 
ஒரு ஜனநாயக அரசியல்முறையை ௨௫ 
வாக்கித்‌ தந்ததுமான இநதிய அரசியல்‌ 
சட்டம்‌; இந்திய மக்களை உலுக்கிய 
காந்தியாரின கொலை; இந்திய வானில்‌ 
ஓரே நம்பிக்கை ஒளியாக இருந்து 
இந்திய அரசியல்‌ உயர்பீடமேறிய நேரு; 
சோசலிசம்‌ பற்றி அவர்தட்டிய பல 
வண்ண எழிலோலியங்கள்‌; உலக அள 
வில்‌ ஸ்டாலினுக்குப்‌ பிறகு, போர்வெறி 
யின்‌ தேவையில்லாமலையே உலகத்தில்‌ 
சோசலிச சொர்க்கத்தைச்‌ சாதிக்க 
முடியுமென்ற குருச்சேவின சமாதான 
சகவாழ்வுக்‌ கோட்பாடு; சோசலிசத்‌ 
தைச்‌ செயல்படுத்த நேரு முன வைத்த 
பிரமிக்கத்தக்க ஐநதாண்டுத்‌ திட்டங்‌ 
கள்‌; இந்தியாவில்‌ எழுந்த கனரகத 
தொழில்கள்‌, அணைக்கட்டுகள்‌; தமிழக 
எல்லைக்குள்‌ காமராசர்‌, பெரியார்‌ 
முதலிய குலைவர்கள்‌, அவர்களின செயல்‌ 
பாடுகள்‌; இந்தியாவின்‌ அரசியல்‌ வண்‌ 
ணத்தை மாற்றக்‌ கம்யூனிஸ்டுக்‌ கட்சி 
மேற்கொண்ட பல நிகழ்ச்சிகள்‌... இவை 
மாமனிதர்களின்‌ மலையைப்‌ புரட்டும்‌ 
செயல்களாக வருணிக்கத்தக்கவை. இவ்‌ 
வகை வரலாற்றுச்‌ சூழலில்‌ வாழ்ந்த 
பெருமையை நாம்‌ இகழ்ந்துவிட முடி 
யாது. 


ஒரு இருபது ஆண்டுக்கால அளவில்‌ 
இந்திய மக்களின எதிர்பார்ப்புக்கள்‌ 
எந்த அளவில்‌ நிறைவேறின? தொழில்‌ 
துறையில்‌, கல்வி, விஞ்ஞானம்‌ முதலிய 
துறைகளில்‌ பெரும்‌ சாதனைகள்‌ நிகழ்ந்‌ 
தன. ஆனால்‌ விளைவுகளைப்‌ பொறுத்‌ 
தவரை, நேரு அவர்களே தன்‌ இறுதிக்‌ 
காலத்தில்‌ கண்டபடி, பெருமுதலாளி 
களே தொழில்துறைச்‌ சாதனைகளின்‌ 
பயன்களைப்‌ பெற்றனர்‌. நிலச்சீர்திருத்‌ 


150 


தச்‌ சட்டங்கள்‌ சட்டநூல்களிலேயே 
இருந்தன. தேர்தல்‌ ஜனநாயகம்‌ முதலி 
யவை, இந்திய அரசியல்‌ சட்டம்‌ முதலி 
யவை மக்களிடம்‌ அதிகாரப்‌ பரவலை 
ஏற்படுத்துவதற்குப்‌ பதிலாக அரசு நிறு 
வனங்களிடமும்‌ தொழில்துறைச்‌ சக்திக 
ளிடமும்‌ நிலக்கிழார்களிடமுமே அதி 
காரக்‌ குவிப்பு வந்து சேர்ந்தது. இந்து 
முஸ்லிம ஒற்றுமை என்ற காந்தியக்கனவு 
சிதைந்தது. உழைக்கும்‌ மக்களின்‌ நிலை 
உயர்வடையவில்லை. சமுதாயத்தில்‌ 
கலாச்சாரச்‌ சீரழிவுகள்‌ பெருகின. சாதி 
புதிய வடிவங்களில்‌ தழைத்து மத்திய 
தரவர்க்க அறிவாளிகள்‌, கலைஞர்கள்‌ 
முதலியவர்கள்‌, ஆளும்‌ வர்க்க, வணிக 
வர்க்கச்‌ சேவைக்கே தமமை ஒப்படைக்க 
லாயினர்‌. விடுதலை கேள்விக்‌ குறியா 
யிற்று, தமிழ்ப்பெருமை, பண்பாடு 
பற்றிய ஆரவாரப்‌ பேச்சுகள்‌ வெற்றலங்‌ 
கார மேடைப்‌ பேச்சு என்றாயிற்று. 
பகுத்தறிவுவாதம்‌, வெறும்‌ பார்ப்பனிய 
புராண எதிர்ப்புப்‌ பிரச்‌ 
சாரமாகத்‌ தேய்ந்தது. கம்யூனிஸ்டுக்‌ 
கட்சி வெறும்‌ பொருளாதாரவா தம்‌, 
தொழிற்சங்கவாதம்‌, பாராளுமன்ற 
வாதத்துக்குப்‌ பலியாயிற்று. சமுதாயம்‌ 
கடுமையான நெருக்கடி நிலையில்‌ ஆழந்‌ 
த்து. 

இந்தப்‌ பின்னணியிலிருந்து ஜெய 
காந்தனிடம்‌ இடம்பெற்ற - ஜெயகாந்‌ 
தனை உருவாக்குவதில்‌ பங்குபெற்ற - 


எதிர்ப்பாக, 


ஜெயகாந்தன்‌ தனக்குள்‌ செறித்துக்‌ 
கொண்ட மெய்யியல்‌ மரபுகளைப்‌ 
பார்ப்போம்‌ 

5. ஜெயகாந்தனின்‌ ஒரு கட்டுரையி 
லிருந்து: 

நவீன இந்தியன்‌ தனது கலாச்சார 


வேர்களை அறுத்துக்கொண்டவன்‌ அல்ல. 
நவீனயுகத்தின்‌ பொருள்முதல்‌ வாதக்‌ 


கருத்துகளும்‌ நவீன உற்பத்திமுறை 
வாழ்க்கையும்‌ அவனால்‌ அப்படியே 
அங்கீகரிக்கப்பட வேண்டியது காலத்தின்‌ 
விதி, அதே பொழுதில்‌ இன்றைய நவீன 
ஐரோப்பாவிலும்‌ நமது புராதன இந்தி 
யாவிலும்‌ மனிதவாழ்க்கைக்கு அடிப்‌ 
படையான மனிதநேயமெனும்‌ ஆன்மீகம்‌, 
ஐரோப்பாவில்‌ ஏற்படுகின்ற புதிய 
வேதங்களிலிருந்தும்‌ அந்த வேதங்களை 
அடிப்படையாகக்கொண்ட புதிய சமூக 
வாழ்க்கைகளிலிருந்தும்‌ தரிசனம்‌ தரு 
வதை ஓர்‌ இந்தியன்‌ புரிந்நுகொள்வான்‌. 


சும்யூனிஸ்ட்‌ அறிக்கையே நவீன மனித 
குலத்துக்கு ஐரோப்பா வழங்கிய புதிய 
வேதம்‌, கிறிஸ்தவ மார்க்கம்‌ போல 
வோ, இஸ்லாமிய மார்க்கம்‌ போல 
வோ அல்லாமல்‌ ஹிந்து மதத்துக்கு 
இணையான ஆனால்‌ மிகவும்‌ இளமை 
பொருந்திய செயல்திறனுடைய ஐரோப்‌ 
பாவின்‌ புதிய மதமாக முகிழ்த்ததே கம்‌ 
யூனிசம்‌. கம்யூனிசம்தான்‌ ஹிந்துமதம்‌ 
போல தனிமனித நலன்களை உள்ள 
டக்கிய சமூகம்‌ சார்ந்த ஒரு வாழ்க்கை 
நெறியாகும்‌ (சுதந்திரச்‌ சிந்தனை - 
பக்‌. 157) (அழுத்தம்‌, கட்டுரையாளர்‌ 
தந்தது.) 
தெய்வவெறி ஏறிய ஒரு தீர்க்கதரிசி 
யின்‌ தரிசனம்போல வெளிப்படும்‌ சொற்‌ 
கள்‌ இவை ஒரு வைதிக மதவாதியோ 
ஒரு வைதிக மார்க்சியவா தியோ அதிர்ச்‌ 
சியடையத்தக்கக்‌ கருத்துகள்‌ இவை 
இந்து, இந்திய ஆன்மீகம்‌, கம்யூனிசம்‌ 
ஆகிய எல்லாமே புதிய பொருட்பொலி 
வோடு விளங்குகின்றன. இவ்வரிகளில்‌ 
இந்தியன்‌ தன்‌ கலாச்சார வேர்களிலி 
ருந்து தன்னைத்‌ தழைத்துக்‌ கொண்டா 
னேயானால்‌, அவன்‌ நவீன காலத்தி 
லும்‌ கம்யூனிச உள்ளடக்கத்தோடு தன்‌ 
னைப்‌ புதுப்பித்துக்கொள்ள முடியும்‌ 
என்று கூறுகின்றன இவ்வரிகள்‌. 


151 


ஜெயகாந்தன்‌ தன்‌ 'ஓர்‌ இலக்கேயவாதி 
யின்‌ அரசியல்‌ அனுபவங்களில்‌' எழுதுகி 


றார்‌. 


நமது ஹிந்து தர்மத்தின்‌ பேராலேயே 
இந்த தேசத்தை சோஷலிசப்‌ பாதை 
யில்‌ அழைத்துச்செல்ல முடியும்‌ என்று 
நான்‌ மார்தட்டிச்‌ சொல்லுகிறேன்‌. 
(பக்‌. 256) ஹிந்து தர்மத்தை உண்மை 
யாக நம்புகிறவர்களுக்கு உகந்த சமூக 
அமைப்பு சோஷலிச சமூக அமைப்புத்‌ 
தான்‌ ஓர்‌ இந்தியன்‌ என்பவன்‌ தனி 
மனிதன்‌ அல்லன்‌ சமூக மனிதனே 
அவன்‌. நமது பண்பாட்டு உண்மை 
களாலும்‌ இதிகாச வேதங்களாலும்‌ 
சான்று காட்டி இதனை நான்‌ நிரூ 
பிக்கத்‌ தயார்‌ (257) ரஷ்யாவில்‌ ஏற்‌ 
பட்டு நிலவுகிற ஒரு புதிய சமூக 
அமைப்பை ஒரு ஹிந்து தன்னியல்‌ பா 
கவே ஓர்‌ ஆதர்சமாய்க்‌ காண்பது 
அவசியக்‌ கடமையாகிறது, (பக்‌, 272) 
மனுஷகுல வாழ்க்கையில்‌ இந்தப்‌ 
புவியின்‌ ஒரு பகுதியில்‌ (சோவியத்‌ 
யூனியனில்‌) நிகழ்ந்திருக்கிற மனுஷகுல 
சம்பந்தப்பட்ட, ஒரு ஹிந்துவின்‌ புரா 
தன வாழ்க்கை நெறிகளோடு முழுவ 
தும்‌ சம்பந்தப்பட்ட ஒரு நவீன சமு 
தாய நாகரிகத்தைப்‌ பற்றிய பிரச்சி 
னையே எனது அரசியலுக்கு மட்டு 
மல்லாமல்‌, எனது சொந்த வாழ்க்‌ 
கைக்கும்‌ ஆன்மிகச்‌ சிந்தனைகளுக்கும்‌ 
அடிப்படை (பக்‌. 275). 
மனிதர்களுக்கிடையில்‌ வேறுபாடு 
கள்‌ இல்லாத, எல்லார்க்கும்‌ எல்லாம்‌ 
உரியதாகிற,உடமை பொது என ஆகிற. 
உடைமைப்பற்றை வென்றுவிட்ட ஒரு 
புதிய சோஷலிசச்‌ சமூகமே இந்து என்‌ 
பவனின்‌ இயல்பான சமூகம்‌ என்பதை 
வலியுறுத்தும்‌ ஜெயகாந்தன்‌, இதுவே 
புராதனமான இந்து தருமம்‌ என்பதை 
யும்‌ சேர்த்தே கூறுகிறார்‌. 


நிச்சயமாக நாம்‌ இங்கு ஓன்றை 
உறுதிப்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. இந்து 
மதம்‌ என்பதற்கு எ த்தனையோபேர்‌ 
கூறும்‌ விளக்கங்களிலிருந்து கெய§காந்‌ 


தன்‌ முற்றிலும்‌ வே றுபடுிறார்‌. ஜெய 


சாந்தனின்‌ பார்வை தனித்துவமான 
பார்வை, ஜெயகாந்தன்‌ வியந்தும்‌ 
விரும்பியும்‌ மேற்கோள்‌ காட்டுகிற 
விவேகானந்தர்‌, பாரதி வழிவந்த 


பார்வை எதன்‌ பேராலும்‌ ஆதிக்கம்‌ 
செலுத்த விரும்பாத, எல்லா உடை 


மைப்‌ பற்றையும்‌ அறவே துறந்து விடு 
இற, எல்லாரும்‌ ஓர்‌ நிறை; எல்லாரும்‌ 
ஓர்‌ விலை என்று கூறுகிற ஓர்‌ உயர்‌ 
மனிதனின்‌ பார்வை இது. வேதகாலத்‌ 
இல்‌ நிலவிய, இதிகாசங்கள்‌ கனவு காண்‌ 
கிற ஓர்‌ உயரிய சமுதாயம்‌ இந்துவின்‌ 
சமுதாயம்‌. மார்க்சிய வாதிகள்‌ கூறும்‌ 
புராதனப்‌ பொதுவுடைமைச்‌ சமுதாயம்‌, 
வேதகாலச்‌ சமுதாயம்‌. வருணங்களாக 
வேறுபட்டாலும்‌ மனிதர்களுக்கிடையில்‌ 
ஏற்றத்தாழ்வு இன்னும்‌ ஏற்படாத சமு 
காயம்‌ அல்லது இப்படி விளக்கப்பட்ட 
சமுதாயம்‌ வேதகாலச்‌ சமுதாயம்‌. 


இந்த இடத்தில்‌ மேலுமோர்‌ உண்‌ 
மையைத்‌ தெளிவுபடுத்திக்கொள்ளலாம்‌. 
இந்துமதம்‌ என்ற சொல்லாக்கம்‌ ஏற்பட்‌ 
டது 9. பி, எட்டாம்‌ நூற்றாண்டுக்குப்‌ 
பின்னர்‌. அக்காலத்திலிருந்துஇந்துமதம்‌, 
சாதி முதலியவற்றை -ஏற்றத்தாழ்வை, 
வினைக்‌ கோட்பாட்டைத்‌ தனது அங்க 
மாக ஏற்றுக்‌ கொண்டது. சடங்குகள்‌, 
உருவ வழிபாடுகள்‌ முதலியவை இந்து 
மதத்தின்‌ இன்றியமையாப்‌ பகுதிகள்‌. 
ஜெயகாந்தன்‌ இந்த இந்துமதத்தை மனத்‌ 
இல்கொண்டு இந்து தருமத்தை விளக்க 
வில்லை. அவர்‌ காணும்‌ இந்துதரு 
மத்துக்குமூலம்‌ வேதங்கள்‌ உபநிசத்து 
கள்‌. இம்முறையில்‌ பார்த்தால்‌ சங்கரர்‌ 
கூட இவருக்கு ஆதாரமாக மாட்டார்‌. 


152 


(Indian Thought By K. Damodharan 
page-259-260) 

ஜெயகாந்தன்‌ 
துலங்கும்‌ இந்து தருமம்‌, 20-ஆம்‌ நூற்‌ 
றாண்டுச்‌ சூழலில்‌ மனித சமத்துவம்‌ 
பற்றிய கோட்பாடு செயலாக்கம்‌ 
பெற்றுவிட்ட சூழலில்‌-விவேகானந்தர்‌ 
பாரதி வழியில்‌ புதுப்பிக்கப்பட்ட கருத்‌ 
தாக்கம்‌ அல்லது சித்தாந்தம்‌. 


பார்வையில்பட்டுத்‌ 


இப்படிச்‌ சொல்வதின்மூலம்‌ ஜெய 
காந்தன்‌ இந்து 
தருமம்‌, இந்துக்கள்‌ என்று தம்மை 
நம்பும்‌ நூறுபேர்களில்‌ 99 பேர்‌ மறுத்து 
விடுகிற கருத்தாக்கம்‌ என்றுகூறி, ஜெய 
காந்தனின்‌ கருத்தைப்‌ புறக்கணித்து 
லிடலாமா? இந்தக்‌ கருத்தாக்கம்‌ இந்து 
சமயத்தை வெறும்‌ சடங்காசாரமாக்கி 
விட்ட, இந்துசமயத்தைச்‌ சொல்லி அதி 
காரம்‌ தேடுகிற, தம்‌ செல்வங்களைப்‌ 
பாதுகாத்துக்கொள்கிற எத்தனைப்‌ பேர்‌ 
களைக்‌ கூர்மையாக விமர்சனம்‌ செய்ய 
வல்ல கருவி! இதனை நாம்‌ இழந்துவிட 
முடியாது. தவிர, இந்துசமயத்தின்‌ பகுதி 
யாகிவிட்ட எத்தனையோ மகான்கள்‌, 
முனிவர்கள்‌, அறிஞர்கள்‌, கலைஞர்கள்‌ 
உதாரணமாக இராமகிருஷ்ண பரமஅம்‌ 
சர்‌, இராமலிங்க அடிகள்‌, தாகூர்‌, திரு 
மூலர்‌ முதலியவர்கள்‌ போற்றிய நெறி 
இத்தூய நெறிதானே! சமயத்தின்‌ 
பேரால்‌ செல்வமும்‌ அதிகாரமும்சேர்த்து 
வாழும்‌ “பெரிய' மனிதர்களை விமர்‌ 
சனம்‌ செய்வதற்கும்‌ சோசலிசம்நோக்கி 
மக்களைச்‌ செலுத்துவதற்கும்‌ இக்‌ 
கருத்து பயன்‌ படுமென்‌ பதில்‌ ஐயமில்லை. 


பார்வையில்படும்‌ 


6. வேதம்‌ புதுமை செய்வதைப்‌ 
பற்றிப்‌ பாரதியின்‌ வழியில்‌ பேசும்‌ 
ஜெயகாந்தன்‌ பார்ப்பனியத்துக்குச்‌ சார்‌ 
பாக சண்டமாருதம்போல கிளம்பிய 
வரலாற்றை நாம்‌ நினைவுபடுத்திக்‌ 
கொள்வோம்‌. பெரியாரின்‌ பார்ப்பனிய 


எதிர்ப்பைக்‌ கண்டு அருவருப்பும்‌ 
கோபமும்‌ கொண்ட ஜெயகாந்தன்‌, 
பெரியார்‌ முனனிலையில்‌ ஆவேசமாக, 
பெரியாரே பாராட்டும்‌ முறையில்‌ 
பேசியதுபற்றி நாம்‌ அறிவோம்‌, (ஓர்‌ 
இலக்கியவாதியின்‌ அரசியல்‌ அனுபவங்‌ 
கள்‌ - பக்‌.235-249). இந்த விவாதத்தின்‌ 
போதும்‌ பிற சமயங்களிலும்‌ ஜெய 
காந்தன்‌ விளக்கிய “பிராமணன்‌ யார்‌' 
என்பதை இங்குப்‌ பார்ப்போம்‌, 
பார்ப்பன இளைஞர்‌ மாநாட்டுப்‌ 
பேச்சிலிருந்து:- 
எவன்‌ ஞானத்தைத்‌ தவிர வேறு 
செல்வத்தைத்‌ தேடாமல்‌, தேடிய 
ஞானச்‌ செல்வத்தையும்‌ மனிதரின்‌ 
மேம்பாட்டுக்காக விநியோகம்செய்து 
வருகிறானோ அவனே பிராமணன்‌. 
எவன்‌ அடுத்தவேளை சோற்றுக்‌ 
காகத்‌ தன்‌ வீட்டில்‌ நெல்லைச்‌ 
சேமித்து வைக்காமல்‌ இருக்கிறானோ 
அவனே பிராமணன்‌. 


எவன்‌ தனது புலன்களையெல்லாம்‌ 
அடக்கிக்கொண்டு நெறிப்படுத்திக்‌ 
கொண்டு லெளகக இன்பங்களிலும்‌ 
புலன்‌ நுகர்ச்சியிலும்‌ நெறிகொண்டு 
தறிகெட்டுப்‌ போகாமல்‌ ஒரு சமூகத்‌ 
தைத்‌ தனது ஞானத்தினால்‌ காப்‌ 
பாற்றுறொனேோ அவனே பிரா 
மணன்‌. அவன்‌ ஒரு சமூகத்தின்‌ 
ஆசான்‌. விஞ்ஞானம்‌, கலை, கணிதம்‌, 
சுவிதை, காவியம்‌, இம்மை மறுமைக்‌ 
குரிய வாழ்வின்‌ சீலங்கள்‌ யாவற் 
றையும்‌ தன்னகத்தே கொண்டிருக்கும்‌ 
ஞானக்‌ களஞ்சியம்‌ அவன்‌ (பக்‌. 251) 


ஜெயகாந்தனே கூறுகிறபடி “பிரா 
மண தருமம்‌ என்பது மனுஷத்துவத்தின்‌ 
மகத்தான நிலை' (பக்‌, 298). இப்படி 
ஆவேசமாக ஜெயகாந்தன்‌ பேசும்‌ 
போதே, *நந்தனைப்‌ போலொரு பார்ப்‌ 


பான்‌' என்ற பாரதியின்‌ வரிகள்‌ இடை 
யில்‌ வருகின்றன. சத்திரியராசிய விவே 
கானந்தரைவிட யார்‌ 
என்று கேட்கிறார்‌. விசுவாமித்திரன்‌, 
கண்வர்‌ முதலிய முனிவர்கள்‌ பிரா 
மணர்கள்‌ “பிறவியில்‌ சூத்திரனாகிய 
நான்‌ கடமையில்‌ பிராமணத்‌ தொழி 
லைச்‌ செய்கிறேன்‌” என்றும்‌ கூறுகிறார்‌. 


பிரமாணன்‌? 


ஜெயகாந்தனின்‌ தீவிரமான பார்‌ 
வையிலிருந்து தெறித்து வரும்‌ கருத்து 
களை ஆழ்ந்து பார்த்தால்‌ ஜெயகாந்த 
னேகூடக்‌ கூறுறெமாதிரி, இந்தியர்‌ 
களுக்கு மட்டும்தான்‌ பிராமண 
தருமம்‌ சொந்தமென்று இல்லை, உலகம்‌ 
முழுதும்‌ மக்கள்‌ சமூக மேன்மைச்காகத்‌ 
தன்னலம்‌ துறந்து உழைத்த, உழைக்கும்‌ 
இலட்சக்கணக்கான அறிஞர்‌, கலைஞர்‌, 
போராளிகள்‌ அனைவரும்‌ பிராமணர்‌ 
கள்‌ தாம்‌. அப்புறம்‌ இவர்களில்‌ சத்தி 
ரியர்‌, சூத்திரர்‌ வேறுபாடும்‌ மறைந்து 
விடுகிறது. பின்‌ எதற்காக இந்தப்‌ 
பிராமணன்‌ பற்றிய பேச்சு என்ற 
கேள்வியும்‌ வருகிறது. உலகம்‌ முழுதும்‌ 
எல்லாக்‌ காலங்களிலும்‌ சமயங்கள்‌, 
சித்தாந்தங்கள்‌, மெய்யியல்கள்‌ முதலிய 
துறைகளில்‌ - முன்னைய உண்மை 
மறைந்து பாசிபடிந்து,சபிங்காதாரங்கள்‌ 
அவற்றின்‌ இடத்தைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு, ஆட்சி புரிகின்ற போதெல்‌ 
லாம்‌ ஞானவேல்‌ ஏந்திவந்து, கோயிலை 
வியாபாரக்‌ கூடமாக்கும்‌ கயவர்களை, 
கழாக்கால்‌ பள்ளியுள்‌ வைத்தவர்களை, 
அடித்துவிரட்டி இரும்பவும புதிய 
வெளிச்சம்‌ தரக்‌ கூடியவர்கள்‌ அனை 
வரும்‌ பார்ப்பனர்‌ ஆகின்றனர்‌. பிரும்‌ 
மத்தின்‌ இயல்பறிந்தவர்‌ பிராமணர்‌ 
என்ற கருத்து மாறி புதிய சமுகத்தின்‌ 
வெளிச்சத்தில்‌, பிராமணர்‌ என்ற 
சொல்லுக்கே கூடத்‌ தேவையில்லாமல்‌ 
போகிறது. 


153 


இவை ஒரு புறம்‌ இருக்க, தமிழகத்‌ 
இல்‌ எழுந்த இந்தக்‌ கருத்துப்‌ போராட்‌ 
டத்தில்‌, ஜெயகாந்தன்‌ கருத்தில்‌ இருந்த 
உண்மை போலவே, பெரியார்‌ கருத்தி 
லிருந்த நியாயத்தையும்‌ நாம்‌ பார்க்கத்‌ 
பாரதி வழியில்‌ 
ஜெயகாந்தனின்‌ விமர்சனத்துக்குள்‌ 
ளாகிற, பிறப்பால்‌ பார்ப்பனன்‌ என்ற 
பெருமையும்‌ ஆணவமும்‌ கொண்டு 
ஞானத்தை உதறி எறிந்துவிட்டு பூணூ 
லையும்‌ சாஇப்பெருமையையும்‌ தாங்கித்‌ 
இரிபவர்களைப்‌ பெரியார்‌ தன்வழியில்‌ 
கடுமையாகத்‌ தாக்கினார்‌. அவர்‌ தாக்கு 
தலில்‌ ஆத்திரம்‌ இருந்த அளவுக்கு 
அறிவு இருக்கவில்லை என்று விமர்‌ 
சிப்பது சரியானது. சாதிமதங்கள்‌, புரா 
ணங்கள்‌, சடங்குகள்‌ முதலிய எல்லா 
வற்றுக்கும்‌ பார்ப்பனர்தாம்‌ தோற்றக்‌ 
காரணம்‌ என்று பெரியாரும்‌ அவர்வழி 
நின்றவர்களும்‌ சாடியபோது, வரலாறு 
பற்றி அறிவும்‌ பார்வையும்‌ அவர்களுக்கு 
இல்லை என்பது தெளிவு. தவிர அவர்‌ 
களது தாக்குதலில்‌ பார்ப்பன சாதியைச்‌ 
சேர்ந்த மனிதர்கள்‌ இழிவுபடுத்தப்பட்‌ 
டார்கள்‌. இந்த நாகரிகக்கேடு சமூகநலம்‌ 


குவறிவிடக்‌ கூடாது. 


பற்றிய அக்கறை உள்ளவர்களுக்கு 
வருத்தம்‌ தரக்‌ கூடும்‌. கடவுட்‌ கருத்‌ 
தாக்கம்‌, புராணக்‌ கதைகள்‌ முதலிய 


அனைத்தும்‌ வரலாற்றின்‌ சில கட்டங்‌ 
களில்‌ மனிதர்களோடு சம்பந்தப்பட்டு, 
மனித சமூகச்‌ செயல்பாடுகள்‌ முதலிய 
வற்றைக்‌ கருவாகக்‌ கொண்டு தோன்‌ 
றியவை. இவ்வகைக்‌ கருத்தாக்கங்‌ 
களின்‌ வரலாற்றுத்‌ தொடர்பை மறந்து 
விட்டு தம்‌ நாகரிகம்‌ தரய்மையானது 
என்று முரசு கொட்டுவது பகுத்தறிவாக 
முடியாது. தவிர தமிழகச்‌ சூழலில்‌ இத்‌ 
தகைய விவாதம்‌ தவிர்க்க இயலாததாக 
இருந்தது. எதிரெதிர்‌ நிலையிலிருந்‌ 
தவர்களிடம்‌ நியாயங்களும்‌ உண்மை 


154 


களும்‌ இருந்தன என்பதை இன்று நாம்‌ 
பின்னோக்கிப்‌ பார்க்கும்போது புரிந்து 
கொள்ள முடியும்‌. 


இந்தக்‌ கருத்து மோதலில்‌ தீவிர 
மான எதிர்நிலையில்‌ நிற்க நேர்ந்ததின்‌ 
விளைவாக ஜெயகாந்தன்‌ பல இடங்‌ 
களில்‌ சறுக்க நேர்ந்தது, காந்தியார்‌ 
கருத்தில்‌ கண்ட வருணாசிரமக்‌ கோட்‌ 
பாட்டில்‌ தவறில்லை; சாதியத்தால்‌ 
இங்கில்லை போன்ற கருத்துகளை 
ஜெயகாந்தன்‌ ஆதரித்துப்‌ பேசிக்‌ கொண்‌ 
டிருந்தார்‌. கடவுள்பற்றிய கருத்திலும்‌ 
அவருக்குத்‌ தெளிவு ஏற்படவில்லை. 


7. பகுத்தறிவாளர்களோடு வெளிப்‌ 
படையாக விவாதம்‌ நடத்திக்‌ கொண்டி 
ருந்த ஜெயகாந்தன்‌ மார்க்சியர்களுடன்‌ 
தனிப்பட்ட முறையில்‌: விவாதத்தில்‌ஈடு 
பட்டார்‌. ஒருகட்டத்தில்‌ கம்யூனிஸ்டுக்‌ 
கட்சியுடன்‌ உறவு அறுபட்டநிலை ஏற்‌ 
படுகிறது. கம்யூனிஸ்டுகள்‌ போற்றும்வன்‌ 
முறைக்காகவும்‌ பிறகாரணங்களுக்கா 
கவும்‌ இந்தப்‌ பிரிவு நேருகிறது.நாளடை 
வில்‌ கம்யூனிஸ்டுக்‌ கட்சி பற்றி விரிவான 
விமரிசனங்களைத்‌ தருகிறார்‌. 


இத்தகைய விமரிசனங்களுடே கம்‌ 
யூனிஸ்டுகளின்‌ மெய்யியல்‌ பார்வை 
பற்றிய விமரிசன த்தை முன்வைக்கிறார்‌. 
பொருள்‌ முதல்வாதம்‌ என்றால்‌ வெறும்‌ 
சடவாதம்‌, புலனின்பவாதம்‌ என்று 
மதவாதிகள்‌ விமர்‌சித்த மாதிரிதான்‌ 
இந்தியக்‌ கம்யூனிஸ்டுகளின்‌ பொருள்‌ 
முதல்வாத விளக்கங்கள்‌ இருப்பதை 
ஜெயகாந்தன்‌ காணுகிறார்‌ (இ௮௮ 
224). மெய்யியலைப்‌ பொருள்முதல்வா 
தம்‌, கருத்து முதல்வாதம்‌ என்று பிரிவு 
படுத்திப்‌ பார்த்து, பொருள்தான்‌ இறுதி 
உண்மை என்று கூறும்‌ எல்லாப்‌ போக்‌ 
குகளும்முற்போக்கானவை;பொருளல்ல? 


ஆன்மா - இறைவன்தான்‌ இறுதிவன்மை 
என்று கூறும்‌ எல்லாக்‌ சருத்துமுதல்‌ 
வாதங்களும்‌ பிற்போக்கானவை என்று 
மார்க்சியர்‌ கூறிவந்தனர்‌. காந்தியம்‌ 
பிற்போக்கு, விவேகானந்தர்‌ பிற்போக்‌ 
கர்‌, எல்லாச்‌ சமயவாதிகளும்‌ பிற்போக்‌ 
கர்‌ என்று ஓரேமுத்திரையை எல்லாருக்‌ 
கும்‌ குத்தி வந்தனர்‌. இலட்சியங்களை 
முன்வைக்கும்‌ ஆன்மிகம்‌ கூட இவர்‌ 
களுக்குப்‌ பிற்போக்காகிறது. இப்படிப்‌ 
பட்ட வறட்டு வாதப்போக்கில்‌ கம்‌ 
யூனிஸ்டுகள்‌ - ஈடுபட்டது ஜெயகாந்த 
னுக்கு உடன்பாடாக இல்லை. இந்நிலை 
யில்‌ ஆவேசத்தோடு ஜெயாகந்தன்‌ 
கேட்கிறார்‌. 


இந்தியாவில்‌ மனித வாழ்வையும்‌ சமூக. 
வாழ்வையும்‌ மேம்படுத்திய உண்மை 
ஆன்மிகநெறிகளுக்குச்‌ கம்யூனிஸ்டுகள்‌ 
என்போர்‌ வறட்டுத்தனமான எதிரி 
களாய்‌ இருக்கவேண்டுமென்றால்‌, 
பன்றியைப்‌ பகைக்கிற இஸ்லாமிய 
வெறியர்களின்‌ மூடத்தனத்துக்கும்‌ 
இதற்கும என்ன. வித்தியாசம்‌? (இ௮௮ 
227) 


லோகாயதமும்‌ ஆன்மீகமும்‌ ஒன்றுக்‌ 
கொன்று எதிர்த்‌ துருவங்கள்‌ அல்ல 
என்ற முறையில்‌ குறிப்பிடுகிறார்‌. மார்க்‌ 
ஓட்ம்‌ லோகாயதம்‌ கலந்த ஆன்மசொரு 
பமும்‌- விவேகானந்தரிடம்‌ ஆன்மீகச்‌ 
செறிவில்‌ அடர்ந்த லோசாயதமும்‌' 
இருப்பதைக்‌ (பக்‌. 226) காண்கிறார்‌. 


காரல்‌ மார்க்சை ஓர்‌ ஆன்மிகவாதி 
என்று குறிப்பிட்டுக்‌ காரணம்‌ சொல்லு... 
கறார்‌. “எவனொருவன்‌ தன்‌ வாழ்க்‌ 
கைக்கு அப்பால்‌. ஒருலட்சியத்தைக்‌ குறி 
வைத்து மனிதநேய. அடிப்படையில்‌. 
மனுஷ்குல வாழ்க்கையைப்‌ பற்றிப்‌ 
பெரறுப்போடு சிந்தித்துச்‌ செயலாற்றித்‌ 
தனது. சுய வாழ்க்கையைப்‌ பணயம்‌ 


155 


வைத்து லவுகிக லாபங்களை எல்லாம்‌ 
மறுத்து, அதன்‌ பொருட்டு விளைகிற 
துன்பங்களைக்கூட எதிர்பார்த்து அவற்‌ 
றை எதிர்கொண்டு ஏற்றுக்கொள்கிற 
னோ அவனே ஆன்மிகவாதி. இந்த 


இலக்கணம்‌ மார்க்சுக்கு மிகுதியும்‌ 
பொருந்துகிறது!” (சுதந்திரச்‌ சிந்தனை 
பக்‌. 155), 


இதுபோல லெனினையும்‌ குறிப்பிடு 
கிறார்‌: கோயில்கள்‌ (மதம்‌) சைத்தான்‌ 
குடியிருப்பாக மாறியபோது அந்தக்‌ 
கோயில்களை மக்களின்‌: நலன்கருதி 
இடித்துத்‌ தகர்த்த லெனின்‌ ஆண்ட 
வனுக்குப்‌ பிரீதியான. காரியத்தையே 
செய்தார்‌ (பக்‌. 156). 


மார்க்சோ, லெனினோ கிறிஸ்து 
வைப்‌ பகைத்தவர்கள்‌ இல்லை. கிறிஸ்து 
வின்‌ பேரால்‌ மனித விரோதப்‌ போக்குக்‌ 
கொண்ட மதங்களையே அவர்கள்‌ 
எதிர்த்தார்கள்‌ (பக்‌. 157). 


பாரதி ருசியப்‌ புரட்சியைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிடும்போது “மாகாளி பராசக்தி 
சுடைக்கண்‌ வைத்தாள்‌' என்று. கூறு 
வது போலவே நானும்‌, காரல்‌ மார்க்சை 
ஸ்ரீகிருஷ்ணனின்‌ அவதாரம்‌ என்பேன்‌ 
(பக்‌, 160). 


இதுபோலவே லோகாயத வாதத்‌ 
தை வலியுறுத்த வந்த காரல்‌ மார்க்சின்‌ 
புத்தகத்தைப்‌ படித்தே ஆன்மிகம்‌ என்‌ 
பது என்னவென்று உணர்ந்தேன்‌” என்‌ 
கிறார்‌ (முன்னோட்டம்‌, பக்‌. 207), 


சமயவகைக்‌ கருத்தாகிய ஆன்மாவை 
முதன்மைப்‌ படுத்தாமல்‌ மனிதரின்‌ 
உயரிய லட்சியங்களை பண்புகளை, 
முதன்மைப்படுத்துகிற ஆன்மிகம்‌, மார்க்‌. 
சியத்துக்கு எதிரானதாக இருக்கமுடி 
யாது. வெறும்‌ யொருளாதிக்கமாக, 
அரசியலதிகாரமாக மார்க்சியத்தைக்‌ 


குறைக்கும்‌ போக்கிலேயே மார்க்சிய 
மெய்யியல்‌ விமர்சனத்துக்கு உள்ளா 
றது. கலாச்சாரத்துக்கு அழுத்தம்‌ தரும்‌ 
பொருள்‌ முதல்வாதத்துக்‌ 
குள்ளேயே விளக்கம்பெற முடியும்‌, 
இவ்வாறு விளக்க இயலாத லோகாயத 
வாதம்‌, மார்க்யெநோக்கில்‌, வறட்டு - 
யந்தூவாதப்‌ பொருள்‌ - முதல்வாதம்‌ 
என்றே பெயர்‌ பெறும்‌, 


ஆன்மிகம்‌, 


மதம்‌ மக்களுக்கு அபின்‌ என்ற ஒரே 
சூக்திரத்துக்குள்‌ மதம்பற்றிய மார்க்சிய 
விமர்சனத்தை அடக்கும்போது மார்க்‌ 
யர்‌ பெரும்‌ அவலத்துக்கு உள்ளாகின்‌ 
றனர்‌, இந்திய வரலாற்றில்‌ மட்டுமல்‌ 
லாமல்‌ உலகம்‌ முழுவதும்‌, குறிப்பிட்ட 
காலச்‌ சூழல்களில்‌ மதம்‌ முற்போக்கான 
பாத்திரம்‌ வதித்ததையும்‌ வேறுகாலச்‌ 
சூழல்களில்‌ மதம்‌ ஆளும்‌ வர்க்கக்‌ கருவி 
யாக மாறியதையும்‌ வேறுபடுத்திப்‌ 
பார்க்கத்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌. அல்‌ 
லாமலும்‌ மதத்துக்குள்ளேயே வர்க்கப்‌ 
போராட்டம்‌ தொடர்கிறது என்பதை 
யும்‌ புரிந்துகொண்டால்‌ மதம்‌ பற்றிய 
சரியான அணுகலைக்‌ கொள்ள இய 
லும்‌, மதத்தின்‌ முற்போக்கான பாத்‌ 
இரம்‌ இந்தியாவுக்கு மட்டுமே சொந்‌ 
தமும்‌ அல்ல. ஆனால்‌ ஜெயகாந்தன்‌ 
போலப்‌ பார்வை கொள்ளும்‌இந்துவைப்‌ 
பொறுத்தவரை, மார்க்சியம்‌, புரட்‌ 
முதலியவை ஏற்கத்‌ தக்கவைதாம்‌, புத்‌ 
தரை கிருஷ்ண அவதாரம்‌ என்று ஏற்‌ 
பது போல இயேசு, நபிநாயகம்‌, 
மார்க்ஸ்‌, லெனின்‌, காந்தி, பெரியார்‌ 
முதலியவர்களையும்‌ ஏற்க முடியும்‌. பிர 
பஞ்சநேயம்‌ என்று டால்ஸ்டாய்‌ போன்‌ 
றோர்‌ கூறிய மனிதநேயவிரிவு ஓர்‌ இந்‌ 
துக்கு இயல்பாகிவிட முடியும்‌, ஜெய 
காந்தன்‌ உருவாக்கிய சங்கரர்‌, அத, 


156 


ஹென்றி முதலிய பாத்திரங்களை 
இங்கு நினைத்துக்‌ கொள்ளலாம்‌, 


8. ஜெயகாந்தனுடைய கருத்தாக்‌ 
கங்கள்‌ இலக்கியப்படைப்புகள்‌ இவற்‌ 
றின்‌ வழியே நம்மை வந்து தாக்கும்‌ 
பார்வைகள்‌ முதலியவற்றை ஒருசேரப்‌ 
பார்க்கும்‌ போது, ஓர்‌ உண்மை நமக்‌ 
குப்‌ பளீர்‌ எனப்படுகிறது. ஓங்கூர்ச்‌ 
சாமியார்‌, ஒரு சித்தர்‌. அவர்‌ அழுக்குச்‌ 
சாமியார்‌. பாவம்‌ -- புண்ணியம்‌ என்‌ 
றெல்லாம்‌ மற்றவர்களுக்குப்‌ படும்‌ 
பார்வைக்கு அப்பாலிருப்பவர்‌, வேசி 
என்று ஒருத்தி இகழப்பட்டாலும்‌ அவ 
ளும்‌ குழந்தைப்பேறு அடைய விரும்பிய 
போது, உலதிற்கு ஒரு புதியமலர்‌ பூப்‌ 
பதை வரவேற்பது போல ஏற்பவர்‌. 
மனிதர்கள்‌ மலர்கள்‌ மாதிரி. அவர்‌ 
களிடம்‌ எங்கே இருக்கிறது பாவ புண்‌ 
ணியங்கள்‌! ஒரு மனிதன்‌ ஒரு வீடு 
ஒரு உலகம்‌, நாவலில்‌ வரும்‌ ஹென்றி 
ஓர்‌ சித்தன்‌. உடைமைப்‌ பற்று அவ 
னிடம்‌ ஓட்டவேயில்லை. கட்டுகளற்ற 
நிர்வாண நிலை அவனுக்கு இயல்‌ 
பானது, அவனுக்கு மின்விளக்குத்‌ 
தேவையில்லை. வாழ்க்கை வசதிகள்‌ 
தேவையில்லை. அவன்‌ அன்பே உரு 
வானவன்‌. அவனது பார்வைபட்டால்‌ 
பைத்தியம்‌ தெளிவுறும்‌. இதேபோலப்‌ 
பார்த்தால்‌ ஜெயகாந்தனில்‌ நீக்கமற 
நிறைந்திருக்கும்‌ எத்தனையோ சிறிய 
பெரிய சித்தர்களைப்‌ பார்க்கமுடியும்‌. 
கல்யாணி, கங்கா, அம்மாசிக்‌ கிழவன்‌, 
சாரதாமாமி இப்படி ஒரு நீண்ட 
பட்டியல்‌ தொடரும்‌. இந்தச்‌ சித்தர்‌ 
மரமென்பது இந்துமதத்தின்‌ பல்வேறு 
பிரிவுகளில்‌ மட்டுமல்லாமல்‌ உலக முழு 
வதும்‌ உள்ள சமயங்களில்‌ ஆழ்ந்த 
நீரோட்டமாக இருப்பதை நாம்‌ காண 
முடியும்‌. பொருட்களின்‌ நிகழ்ச்சி 
களின்‌ புறத்‌ தோற்றங்களைக்‌ கடந்து 


அகத்தே இயங்கும்‌ நீரோட்டத்தில்‌ 
இளைப்பவர்கள்‌ இந்தச்‌ சித்தர்கள்‌. 
ஒடும்‌ செம்பொன்னும்‌ ஓக்கவே நோக்கு 
பவர்கள்‌. அன்பே சிவமாவதை அறிந்‌ 
தவர்கள்‌. சாதிமத பேதங்கள்‌, சடங்கு 
கள்‌ முதலியவற்றை உதறியவர்கள்‌. 
தமிழகத்தைப்‌ பொறுத்தவரை இந்தச்‌ 
சித்தர்‌ மரபு காலம்தோறும்‌ தொடர்ந்து 
வருசிறது. இர ஈமலிங்கருடன்‌ முடிவதல்ல 
இந்தப்‌ பரம்பரை. புதுமைப்பித்தன்‌? 
நா. பிச்சமூர்த்தி, க.நா.சு, தி. ஜானகி 
ராமன்‌ முதலியோர்‌ படைப்புகளிலும்‌ 
இவர்கள்‌ தடம்‌ பதித்திருக்கிறார்கள்‌, 
இந்த மரபின்‌ தொடர்ச்சி, ஜெயகாந்தன்‌, 
தர்க்கத்தால்‌ இவர்களை அறியமுடியாது. 
அளக்கமுடியாது. இவர்களிடம்‌ முரண்‌ 
கள்‌ இருக்கும்‌. அவற்றைத்‌ திருத்தி நேர்‌ 
படுத்த முயன்றால்‌, மனித சமூகத்தின்‌ 
வலுவார்ந்த, புதிய ஆற்றல்களைத்‌ 
தோற்றுவிக்கிற ஓர்‌ ஊற்றுக்‌ கண்ணைத்‌ 
தூர்த்தது மாதிரியாகும்‌. தவிர 
இதனைத்‌ தூர்க்கவும்‌ முடியாது. 


இறுதியாக: நமது சமுதாயம்‌ கடு 
மையான நெருக்கடிகளைத்‌ தாங்கி, 
தனக்குள்‌ முட்டி மோதித்‌ இணறிக்‌ 
கொண்டிருக்கிறது. பழைய கூட்டை 
உடைத்துக்கொண்டு புதியதாய்‌ நம்‌ 
சமூகம்‌ பிறப்பெடுக்கக்‌ காத்திருக்றெது. 
இந்த நெருக்கடிநிலையின்போது எத்‌ 
தனையே வடிவத்தில்‌, வண்ணங்க 
ளில்‌ புதிய கருத்துகள்‌, செயல்‌ முறைகள்‌ 
உருக்கொள்ளும்‌. இந்த வடிவங்களுள்‌ 
வண்ணங்களுள்‌ தற்காலச்‌ சமூசும்‌ முகம்‌ 
காட்டும்‌. ஒருபக்கம்‌ ஹென்றி, ஆதி 
முகங்கள்‌. மற்றொரு பக்கம்‌ சேஷாத்ரி, 
சத்தியமூர்த்தி, உமா முகங்கள்‌. இடை 
யில்‌ எத்தனையோ! எல்லாமே இந்த 
வரலாற்றுக்‌ கொந்தளிப்பிலிருந்து 
முகிழ்ப்பவை. ஜெயகாந்தன்‌ வழியே 


257 


நமக்குப்‌ புலப்படும்‌ சமூகம்‌, சமூக 
நெருக்கடிகள்‌ நமது ஆழ்ந்த சிந்தனைக்‌ 
குரியவை. தன்னைப்பற்றி அறிதலின்‌ 
மூலம்‌ வரலாற்றையும்‌, வரலாற்று 
நீரோட்டத்தை அறிதலின்மூலம்தன்னை 
உருவாக்கிக்கொள்வதும்‌ மெய்யியல்‌ 
செயல்பாடு, ஜெயகாந்தனைப்‌ பற்றி 
அறிதலும்‌ இந்நோக்கில்‌ நமக்கான 
முகங்களை உருவாக்கும்‌, 


கிறித்துவ மதத்தில்‌ விடுதலை இறை 
யியல்‌ மாதிரி இந்து மதத்தில்‌ புத்‌ 
தாக்கம்‌ இல்லை.இங்கு இன்று வளர்வது 
அடிப்படையியல்‌ போச்சே. இத்த 
5.5. போக்குக்குக்‌ கிராமத்திலுள்ள 
மடங்களும்‌ பலியாகின்றன. நம்‌ காலத்‌ 
தில்‌ விவேகானந்தர்‌ இல்லை. 


கோயில்களைச்‌ சார்ந்து ஆசிர 
மங்கள்‌ - ஆசிரமங்களிலிருந்து புரட்சிக்‌ 
காரர்கள்‌ தோன்ற முடியும்‌ - இந்து 
மதம்‌ தன்னை நவீன காலப்‌ போக்கில்‌ 
புதுப்பித்துக்‌ கொண்டால்‌ நிலைமை 
இப்படி. இல்லை. 


தோற்றுவிக்க விரும்பும்‌ 
கூடத்‌ தோன்றாது 


ஆதி 
காந்தி இல்லம்‌ 
போலத்‌ தெரிகிறது. 


ஜெயகாந்தன்‌ படைப்பில்‌ இடம்‌ 
பெறும்‌ சங்கரர்‌ நாம்‌்காணும்‌ யாவையும்‌ 
குறிப்பதாக இல்லை. பெரியார்‌ மரியா 
தைக்கு உரியவராகக்‌ கொண்டாடப்‌ 
படலாம்‌. அவர்‌ நெறி தீவரம்‌ பெற 
வில்லை, 


"மதம்‌ சாகாது. காலம்‌ தோறும்‌ 
புதிய விளக்கங்களை மதம்‌ பெறும்‌. 
ஆனால்‌, சமூக மாற்றத்தைச்‌ சாதிக்கும்‌ 
திறன்‌ இனி மதத்துக்கு இல்லை. 


தமிழ்க்‌ சகலை 
தமிழ்‌ ஏ, கலை, 3,4 


நேரடியாகக்‌ கட்டுரைப்‌ பொருள்‌., 
பற்றிய விஷயத்திற்குச்‌ செல்ல முடியாத . 


அளவுக்கு நவீனத்துவம்‌, . (Modernism), 
பற்றிய வரையறை அல்லது அதன்‌, அடிப்‌ 
படையைப்‌ புரிந்து கொள்ளல்‌ முதலில்‌ 
தேவையாகிறது. பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டின்‌ கற்பிதங்கள்‌ உயிரற்ற 
சடங்குகளானபோது கலைகள்‌ யாவும்‌ 
அவற்றிலிருந்து தம்மைப்‌ பிரித்துக்‌. 
கொள்ள ஏற்பட்ட வரலாற்று இயக்கப்‌ 
போக்கின்‌ ஒரு பகுதியையே நவீனத்‌ 
துவம்‌ எனலாம்‌. சமூக ரீதியாக, இவ்‌ 
வியக்கம்‌ முதல்‌ உலகப்‌ போரையும்‌, 
உலக நாடுகளில்‌ நிலவத்‌ தொடங்கிய 
பொருளாதாரத்‌ தேக்கத்தையும்‌ குறிக்‌ 


கிறது. நவீனத்துவக்‌ காலக்கட்டத்தின்‌ 


தொடக்கத்தில்‌ மனிதனுக்கு தன்னைப்‌ 
பற்றிய புரிந்து கொள்ளல்‌ என்பது மாறு 
தலுக்கு உட்பட்டுக்கொண்டிருந்தது." 
மதத்தின்‌ புராதன வேர்களைத்‌ தேடி, . 
யது மானுட ஆய்வியல்‌ (Anthropology). 
அறிவைவிட உள்ளுணர்வின்‌. , முதன்‌ 
மையை நீட்ஷே மற்றும்‌ 
போன்ற தத்துவவாதிகள்‌ வலியுறுத்தத்‌ . 
தொடங்கி இருந்தனர்‌. நினைவிலி 
மன த்தின்‌, (unconscious) முக்ய த்துவத்‌ 
தையும்‌, அம்மன த்‌இின்‌ அளவற்ற ஆற்றல்‌... 
களையும்‌ பற்றி உளவியல்‌ ஸிக்மண்ட்‌. 
அறிஞர்களான _ 


பெர்க்ஸன்‌ - 


ஃபிராய்டும்‌, கார்ல்‌... 


நவீனத்துவ மரபும்‌ ஜெயகாந்தனும்‌ 


ஆ. இராஜாராம்‌ (பிரம்மராஜன்‌) 


யூங்கும்‌ எழுதத்‌ : துவங்கினர்‌. பொது 
வான, எளிமையான.. விளக்கத்திற்குச்‌ 


செல்வோமானால்‌, பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டுக்கால இலக்கியத்தில்‌ 
சித்தரிக்கப்பட்ட ஒருங்கிசைவான 


அனுபவ உலகிற்கு -மாறாக - 1910-ஆம்‌ - 
ஆண்டின்‌ உலகம்‌ஒழுங்குஇழந்ததாகவும்‌, 
சிக்கலானதாகவும்‌ உணரப்பட்டது. 


1914-18- இன்‌ உலகப்போர்‌, மாறு 
தல்களை . விரைவுபடுத்தி,, அவற்றை 
நாடகயமான முறையில்‌ உருவத்துக்கும்‌ 
கொண்டு வரக்‌ காரணமாயிற்று. சிக்க 
லான தன்மை பற்றிய ஓர்மை (பிரக்ஞை) 
நவீனத்துவ எழுத்தாளர்களின்‌ அடிப்‌ 
படையான அறிந்தேற்றல்‌.. ஆகியது?, 
நவீன.த்துவமான : முதலீடாக . இருந்‌ 
தவை, அதற்குச்‌ சற்று முற்பட்டு நிலவிய 
கலைத்துவமான. கடந்த காலம்‌ பற்றிய 
அதிருப்தியும்‌ அதற்கேற்பச்‌ சரிசெய்து .: 
கொள்ளும்‌. அறிவார்ந்த திறனுமேயாம்‌. 
அடிப்படைக்‌  குணாம்சத்தில்‌. நவீனத்‌: - 
துவம்‌. ஒரு. சர்வதேசக்‌: கலை. இயக்க. 
மாகியது. முதன்மையான . கருத்தரக்‌: - 
கங்கள்‌, வடிவங்கள்‌, மற்றும்‌: மதிப்பீடு 
கள்‌_தொடர்ச்சியாகக்‌ கிடைக்கக்‌ :கூடிய -- 
னவாசக இருந்தன...இம்மதிப்பீடுகள்‌ ஒரு- ' 
தேகத்திலிருந்து..மற்றொரு தேசத்திற்கு ' 
விரைவில்‌ பரவி மேலை நாட்டு (Western) - 


மனிதனின்‌ மையமான 
பாரம்பரியமாயிற்று, ஆழ்ந்த அறி 
வார்ந்த மறுமதிப்பீடுகள்‌ நிகழ்ந்து 
கொண்டிருந்த ஒரு காலக்‌ கட்டத்தில்‌ 
நவீனத்துவம்‌ சமூக மாற்றங்களையும்‌ 
விளைவித்துச்‌ சிறிது சிறிதாக வாசகர்‌ 
களின்‌ அழகியல்‌ உணர்வுகளையும்‌ 
புரட்சிகரமாக்கியது. சமூக, கலை உலகின்‌ 
மாறுதல்களை உட்கிரகிக்கும்‌ புதிய 
சக்தியை நவீனத்துவ வாசகனும்‌ சரி 
செய்துகொள்ள வேண்டிய கட்டாயம்‌ 
உண்டாயிற்று, 


சிந்தனைப்‌ 


எனினும்‌, நவீனத்துவம்‌, ஒரு 
கோணத்தில்‌ தனித்துவக்‌ கலை யாவும்‌? 


மறைபொருள்‌ போன்றும்‌ இருக்கிறது. 
ஓர்த்தேகா (0ரtega y Gasset) என்பவர்‌? , 


தன்‌ Dehumanization of Art என்ற 
நூலில்‌ இவ்வாறு கூறுகிறார்‌: “நவீனத்‌ 
துவக்‌ கலை தன்‌ வாசகர்களை! 
பார்வையாளர்களை இரு குழுக்களாகப்‌ 
பிரிக்கிறது. ஒன்று அக்கலையைப்‌ புரிந்து 
கொள்ளும்‌ குழு. மற்றது புரிந்து கொள்‌ 
ளாதது. புரிந்து கொள்பவர்கள்‌ அதற்‌ 
கான பயிற்சியைப்‌ பெற்றிருக்கிறார்கள்‌. 
மேலும்‌ அதன்‌ உத்திகளுக்குத்‌ தயக்கம்‌ 
இன்றி உடன்படுபவர்கள்‌. புரிந்து 
கொள்ளாத குழுவுக்கு நவீனத்துவக்‌ 
கலை புரிதல்‌ சாத்தியமற்றுப்‌ போவது 
மின்றி, பகையானதாகவும்‌ இருக்‌ 
கறது,**, 


இந்தப்‌ புள்ளியிலிருந்து, இனி அடுத்து 


நவீனத்துவம்‌ ஏன்‌ நமது இன்றைய 


சலையாக இருக்கிறது என்ற இடத்திற்‌ 
குச்‌ செல்லலாம்‌. ஹைஸன்பெர்கி என்ப 


வரின்‌ ' “'நிச்சயமின்மைக்‌ கொள்கை” 


(uncertainty principle)’ யின்படி முதல்‌ 
உலகப்‌ போரினால்‌ அழிந்த நாகரிகமும்‌, 


காரண ரீதியான அறிவும்‌ நவீனத்துவக்‌ 


கலையை உண்டாக்கின, முதல்‌ உலகப்‌ 


பாருக்குப்‌ பிந்திய உலகம்‌ பெரும்‌ 
மாறுதல்‌ அடைந்த உலகம்‌. இவ்வுலகம்‌ 
கார்ல்‌ மார்க்ஸாலும்‌, ஸிக்மண்ட்‌ 
ஃபிராய்டினாலும்‌, டார்வினாலும்‌, 
முதலாளீயத்தாலும்‌, தொடர்ந்து 
பெருசிவந்த தொழில்‌ உற்பத்தியாலும்‌ 
மறு விளக்கத்திற்குட்படுத்தப்பட்டது. 
எனவே, தொழில்‌ நுணுக்க வளர்ச்சிப்‌ 
போக்கின்‌ இலக்கியமாகிவிடுகிறது 
நவீனத்துவ இலக்கியம்‌, மனிதன்‌ தன்‌ 
இருத்தலில்‌ (Existence) அர்த்தமின்மைக்‌ 
கும்‌, அபத்தத்திற்கும்‌ அறிமுகப்படுத்தப்‌ 
படுகிறான்‌. 

நவீனத்துவம்‌ என்பது கலையின்‌ 
விடுதலை என்பதைவிட நவீன வாழ்க்‌ 
கைக்கான கலையின்‌ தேவை என்பதே 
பொருத்தமாக இருக்கும்‌, ஓவியத்துறை 
யில்‌ அnti-representationalism’, இசைக்‌ 
கலையில்‌ 80081150,7 நாவலின்‌ விவ 
ரணை முறையில்‌ நனவோடை உத்தி”, 
(Stream-of-consciousness), கவிதைத்‌ 
துறையில்‌ விடுதலைக்‌ கவிதை? (vers 
நbre) ஆகியவை முதன்மையான புதிய 
முத்திரைகளாகிவிடுகின்றன. 

நுண்மையையும்‌ சேய்மையையும்‌ 
நோக்கிய நகர்வு, உள்முகத்‌ தேடலுக்‌ 
கான பார்வை, உள்வயமான சுய கேள்‌ 
விகள்‌, உத்தியின்‌ முதன்மை போன்ற 
அமிசங்கள்‌ நவீனத்துவத்தின்‌ பொதுமை 
யானதொரு வரையறைக்கு அடிப்படை 
எனலாம்‌. ஆனால்‌ இந்த இடத்தில்‌ ஒரு 
விஷயம்‌ தெளிவாக்கப்பட வேண்டிய 
தாறெது.ஒரு காலக்கட்டத்தின்‌ இலக்கிய 
இயக்கத்திற்கும்‌, இன்னொரு காலக்‌ 
கட்டத்தின்‌ இலக்கிய இயக்கத்திற்கும்‌ 
சல... உத்திமுறைகள்‌ பொதுவாகக்‌ 
காணப்படுகின்றன. ஆகவே உத்திமுறை 
களின்‌ முனைப்பு நிலைகளைக்‌ கவனித்து 
மட்டுமே நவீனத்துவத்தைத்‌ தீர்மானிட்‌ 
பது தவறாகிவீடும்‌. 


159 


நவீனத்துவ அழநியல்‌ இயக்கம்‌ 
மேலும்‌ சுதந்திரமான கலைஞனை 
உருவாக்கி, அவனைத்‌ (தேவை' என்கிற 
வட்டத்திலிருந்து *ஒளியின்‌' ராஜ்யத்‌ 
இற்ற இட்டுச்செல்லக்கூடிய சக்தியுடன்‌ 
இருக்கிறது, இங்கு மனிதக்‌ குணச்‌ 
சித்திரங்களின்‌ மாறுதலடைந்த நிலைக்‌ 
கான ஒரு வரலாற்று ரீதியான வாய்ப்‌ 
பாகக்‌ கலைஞன்‌ எனும்‌ தனிமனிதன்‌ 
நவீன த்துவத்தை நோக்குகிறான்‌. இருத்‌ 
தூலியல்‌ (Existential) காரணங்களும்‌, 
சமூகக்‌ காரணங்களும்‌ புதுவிதத்தில்‌ 
அணுகப்பட வேண்டியவை என்று 
உணர்ந்து அதற்கேற்பச்‌ செயல்பட, 
மிகுநிலைச்‌ சுதந்திரத்தையும்‌ கலை 
ஞூனுக்குத்‌ தருறெது நவீனத்துவம்‌, இத 
னால்‌ கலைஞனின்‌ நடையியல்‌ (Stylistics) 
புரட்சிகரமாக அகும்‌ சாத்தியக்‌ கூறு 
களும்‌ அதிகரிக்கின்றன. 


“நவீனத்துவத்தின்‌ தொடர்ச்ச, 
நடப்பியலால்‌ உந்தப்பட்ட பிற கலை 
வகைகளின்‌ (Impressionism; Post - 
Impressionism, Expressionism; Dada & 
Surrealism; Cubism; Vorticism; Futurism) 
வழியாக ஊடுருவிச்‌ செல்கிற ஒரு 
தொடர்ச்சி என்பதை ஒப்புக்கொள்ள 
வேண்டி இருக்கிறது. நவீனத்துவத்தை, 
பிந்திய பூர்ஷ்வா அழூயலாகப்‌ பார்க்‌ 
கும்‌ திறனாய்வாளர்கள்‌ உள்ளனர்‌. 
அண்மையில்‌, தன்னையே தான்‌ உணரும்‌ 
நவீனத்துவக்‌ கலையை, நடப்பியலின்‌ 
ஓர்‌ இனமாகவே கருதுகிறார்‌ நவீன 
ஹங்கேரியத்‌ இறனாய்வாளரான ஜார்ஜ்‌ 
லாகாக்ஸ்‌ (George 1.012808)19 


இந்தப்‌ பின்னணியுடன்‌ இனி, ஜெய 
காந்தனின்‌ எழுத்துக்களில்‌ உள்ள நவீ 
னத்துவ அமிசங்கள்பற்றிப்‌ பார்க்கலாம்‌. 
இந்த 20 நிமிடக்‌ கட்டுரைக்குள்‌ அவரின்‌ 
படைப்புக்களில்‌ காணப்படும்‌ எல்லா 


விதமான நவீனத்துவ அமிசங்களையும்‌ 
எடுத்துச்சொல்லிவிட முடியாது, சிறு 
கதை, நாவல்‌, உரைநடை, நினைவுக்‌ 
குறிப்புகள்‌ என விரிந்து கடக்கும்‌ களத்‌ 
தில்‌ இந்தக்‌ கட்டுரைக்கான எல்லையை 
வகுத்துக்‌ கொள்வதின்‌ மூலமே ஒருவித 
நியாயத்தைச்‌ செய்ய முடியும்‌. எனவே, 
நேரடியாக ஜெயகாந்தனின்‌ நாவல்‌ 
களுக்குச்‌ செல்லலாம்‌. 


‘For Paris is a movable feast’ 
என்ற வரியிலிருந்து ஹெமிங்வேயின்‌ 
நினைவுக்குறிப்புகள்‌ அடங்கிய நூலுக்‌ 
குத்‌ தலைப்பு பெறப்பட்டிருக்கிறது. 
பாரிஸிலிருந்து இருபது வருட இடை 
வெளிக்குப்‌ பிறகு தமிழ்நாடு திரும்பு 
கிறான்‌ சாரங்கன்‌. அவன்‌ ஒரு வயலின்‌ 
கலைஞன்‌ (வைலினிஸ்ட்‌). தன்‌ துறை 
ஞானம்‌ முழுமையடைந்தால்‌ போதும்‌ 
என நினைக்கும்‌ ஒற்றைப்‌ பரிமாண 
மனிதன்‌ (006 dimenstional man) அல்ல 
அவன்‌, இந்தியாவுக்குத்‌ திரும்பிய சில 
மாதங்களில்‌ ஓவியக்‌ கல்லூரி முதல்வர்‌ 
மேனனும்‌ எழுத்தாளர்‌ லலிதாவும்‌ 
சாரங்கனை ஓலியக்‌ கல்லூரியில்‌ 
பேசுவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள்‌. 
மேனன்‌ சாரங்கனை அழைத்ததற்கான 
காரணத்தைச்‌ சொல்கிறார்‌. “ஒரு 
சங்கீதக்காரரான சாரங்கனை நமது 
கல்லூரியில்‌ பேச அழைத்ததற்கான 
காரணம்‌ அவர்‌ சங்கதத்‌ துறையில்‌ மட்டு 
மல்லாமல்‌ வாழ்க்கையின்‌ சகல துறை 
கள்‌ பற்றியும்‌ புதுமையான கருத்துக்‌ 
களைக்‌ கொண்டுள்ளவர்‌”' (பாரீஸுக்‌ 
குப்‌ போ. பக்‌. 19). நவீன கலைத்‌ 
துறைகளில்‌ எல்லாவற்றிலும்‌ இல்லா 
விட்டாலும்‌ கூட சிந்தனைத்‌ துறைகளில்‌ 
கண்டிப்பாக நவீன மனிதன்‌ தொடர்பு 
கொண்டிருக்க வேண்டும்‌ என்று நம்பு 
கிறான்‌ சாரங்கன்‌. கலைகளின்‌ நவீனத்‌ 
துவம்‌ பற்றி மட்டுமின்றி, நவீனத்து 


160 


வத்தை வாழ்க்கைமுறையா சக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்பது சாரங்கனின்‌ உரை 
யின்‌ சாராம்சம்‌, இப்பேச்சு டி. எஸ்‌, 
எலியட்டின்‌ Tradition and the Indivi- 
மேவி Talent என்ற கட்டுரையின்‌ கருத்‌ 
துக்களுடன்‌ சில அமிசங்களில்‌ ஒன்று 
படுகிறது. தொன்மையான கலைப்‌ 
படைப்புகளுக்கும்‌ நவீனத்துவக்‌ கலைப்‌ 
படைப்புகளுக்கும்‌ பகைமைப்‌ போக்கு 
கள்‌ எதையும்‌ சாரங்கன்‌ காண்ப 
தில்லை. பழைமையான கலைகளின்‌ 
வேர்களை நவீனத்துவக்‌ கலைப்‌ படைப்‌ 
புகளில்‌ அடையாளம்‌ காண முடிகிறது 
சாரங்கனால்‌, நவீன அரூப ஓவியரான 
Kandinsky, ஒவியம்‌ இசையைப்போல 
இருக்கவேண்டும்‌ என்று வற்புறுத்திய 
கலைஞர்‌ ஆவார்‌. உணர்த்தும்‌ சக்தி 
_கொண்ட நவீன ஓவியங்களை, வரை 
படங்களில்‌ இருந்தும்‌, Representation 
இல்‌ இருந்தும்‌ பிரித்து உணர வேண்டும்‌ 
என்கறொன்‌!2, சாரங்கன்‌ குறிப்பிடும்‌ 
நவீன ஓவியம்‌, “கவிதை மாதிரி-சங்கீதம்‌ 
மாதிரி''யானது, நவீன ஓவியத்தைப்‌ 
“புரிந்து கொள்ளும்‌ சிரமத்தை மேற்‌ 
கொள்ளாமல்‌ *உணர்ந்து' கொள்ள 
முயற்சி செய்யுங்கள்‌ என்று “இந்த 
மாடர்ன்‌ ஆர்ட்‌ விவகாரமெல்லாம்‌ 
புரியாத விஷயம்‌” என்று கூறுபவர்‌ 
களுக்குச்‌ சொல்கிறான்‌ சாரங்கன்‌, 


“பழமைக்கும்‌ பழமையான ஒன்றுக்‌ 
கும்‌-புதுமைக்கும்‌ - புதுமையான ஒன்றுக்‌ 
குமிடையே கலையின்‌ ஆத்மா எவ்வி 
தம்‌ பின்னமுறாமல்‌ புற வளர்ச்சியில்‌ 
மாற்றம்‌ காட்டி அக அழகை இழக்கா 
மல்‌ பாலம்‌ கட்டிப்‌ பாதுகாத்து 


வருகிறது பார்த்தீர்களா?" என்ற சாரங்‌ : 


கனின்‌ கேள்வி (பாரிசுக்குப்‌ போ பக்‌. 
195) நவீன ஓவியத்திற்கு மட்டுமல்லா 
மல்‌ நவீனத்துவக்‌ கலைகள்‌ அனைத்திற்‌ 
கும்‌ பொருந்தும்‌, தனித்துவத்திறன்‌ 


161 


(Individual Talent) மற்றும்‌ மரபு (Tradi- 
tion) ஆகியன இவற்றின்‌ ஒன்றின்‌ மீது 
ஒன்றான செயல்பாட்டின்‌ விளைவே 
கலை என்கிற டி. எஸ்‌. எலியட்டின்‌ 
கருத்து சாரங்கனின்‌ பேச்சில்‌ எதிரொலி 
யாகக்‌ காணக்‌ கிடைக்கிறது. மேலும்‌ 
ஒருங்கிணைக்கப்பட்ட மென்‌ உணர்வு 
களுக்கானதும்‌ (Unified sensibility) 
முழுமையான ஆளுமைக்கானதுமான 
ஒன்றே சாரங்கனின்‌ அறைகூவல்‌. 


இலக்கியத்திலும்‌ இசையிலும்‌ நவீ 
னத்துவம்‌ இருக்க வேண்டும்‌ என்று பேசு 
பவர்கள்‌, வாழ்க்கை பற்றிய பார்வை 
களிலும்‌, சிந்தனைகளிலும்‌ நவீனத்து 
வப்‌ பார்வையை இழந்து நிற்கிறார்கள்‌ . 
குறிப்பாகப்‌ பெண்களை அணுகுவதில்‌ 
ஆண்‌ மேலாதிக்க மனோபாவத்துடனும்‌ 
(male chaunist), நிலப்‌ பிரபுத்துவ 
மனோபாவத்துடனும்‌ இருக்கிறது 
இந்திய வாழ்க்கை. திருமணம்‌ என்பது 
விரும்பிப்‌ பூட்டிக்கொள்ளும்‌ சிறையாக 
இருந்தாலும்‌ திறந்து கொள்ள வழி 
வேண்டும்‌. பண்புகளின்‌ பெயரால்‌ மண 
வாழ்க்கை வெறும்‌ கேவலமான த்ர 
வதையாக ஆகிவிடக்கூடாது. சாரங்‌ 
கனின்‌ திருமண ரத்து பற்றிய கருத்துக்‌ 
கள்‌, தனி நபர்‌ உரிமை பற்றிய அவனது 
ஆய்வுகளேயாம்‌, இந்திய இசை, குறிப்‌ 
பாகக்‌ கர்நாடக இசை பற்றிய சாரங்‌ 
கனின்‌ மதிப்பீடுகள்‌ இத்துறையில்‌ 
இன்று செயல்படுபவர்கள்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டிய அளவு கூர்மை 
யானவை. சமூகக்‌ கண்ணோட்டத்துட 
னும்‌, வரலாற்றுப்‌ பார்வையுடனும்‌ 
பார்க்கப்பட்டால்‌, கர்நாடக இசை 
என்பது மதம்‌ சார்ந்த கலையாக, 
அதன்‌ மதமும்‌ நம்பிக்கைகளும்‌ தேங்கிப்‌ 
போன அளவுக்குத்‌ தேங்கிப்‌ போயிருக்‌ 
கின்றது. கடவுள்‌ என்கிற மையப்‌ 
புள்ளியைத்‌ தவிர வேறு எங்கும்‌ 


செயலாக்கப்பட முடியாத கீர்த்தனை 
களைக்‌ கொண்டிருக்கிறது நமது 
கர்நாடக இசை, மேற்கு நாடுகளில்‌ 
தற்கால இசை (Contemporary Music) 
என்ற ஓர்‌ இசை இருக்கிறது." ஆனால்‌ 
இன்றைக்கும்‌ கர்நாடக இசை சமூக, 
கலாச்சாரக்‌ காரணிகள்‌ எவற்றாலும்‌ 
பாதிக்கப்படாமல்‌ தேங்கித்தான்‌ கடக்‌ 
இறது. இவ்விசை மனிதனையும்‌ பாட 
வேண்டும்‌ என்று அறிலிப்புச்‌ செய்து 
நிறைய எதிர்ப்புகளைச்‌ சந்தித்தவர்‌ 
இன்று நம்மிடையே உள்ள டாக்டர்‌ 
பாலமுரளிகிருஷ்ணா அவர்கள்‌. 


அடுத்து, உளவியல்‌ புதினத்தில்‌ 
ஜெயகாந்தனின்‌ பங்களிப்புப்‌ பற்றிப்‌ 
பார்க்கலாம்‌. வாசகனுக்கும்‌, கதைப்‌ 
போக்குக்கும்‌ இடையில்‌ நூரலாசிரியன்‌ 
இடையீடு செய்யும்‌ முதன்மையான 
முறையை நாம்‌ “உளவியல்‌' என்று 
கூறலாம்‌. மிக எளிமையான விவரணைக்‌ 
கதையைத்‌ தவிர மற்ற எல்லா வகைப்‌ 
புதினங்களுக்கும்‌ ஒவ்வொரு அளவில்‌ 
“உளலியல்‌' தேவையாகிறது. கதையை, 
செயல்களின்‌ சீர்‌ ஓழுங்கு அல்லது 
நிகழ்ச்சிகளின்‌ ஒழுங்கு என்று இறனாய்‌ 
வாளர்கள்‌ கூறுகின்றனர்‌.* இந்த 
நிகழ்ச்சித்‌ தொடர்கள்‌ மனிதர்களால்‌ 
நிகழ்த்தப்படுபவை. அல்லது மனிதர்கள்‌ 
சம்பந்தப்பட்டவை. எனவே கதா 
பாத்திரங்கள்‌ எப்படிப்பட்டவர்கள்‌ 
என்பதை வாசகர்கள்‌ என்ற முறையில்‌ 
கீழ்க்கண்ட நிலைகளில்‌ அறிய விரும்பு 
கிறோம்‌. 

(1) அவர்களின்‌ கடந்த காலம்‌ 
என்னவாக இருந்தது? (வெளிப்‌ 
படுத்துதல்‌-Exposition) 

(2) அவர்கள்‌ எப்படித்‌ தெரிவார்‌ 
கள்‌? (விவரணை-Description) 


(3) என்னவிதமான மனிதர்கள்‌ 


அவர்கள்‌? (குணச்சித்திரிப்பு- 
characterisation) 


நூலாசிரியன்‌, பல வேறுபட்ட 
உத்திகளைக்‌ கொண்டு தன்‌ வெளிப்‌ 
படுத்துதலை, விவரணையை, மற்றும்‌ 
குணக்‌ சித்திரிப்பைச்‌ செய்கிறான்‌. 
ஆனால்‌ வெறும்‌ வெளிப்படுத்துதல்‌, 
விவரணை, குணச்‌ சித்திரிப்பு ஆகியவை 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டு இறுதி 
யில்‌ எழுதப்பட்ட நாவல்களுக்கே கூடப்‌ 
போதுமானவையாக இருக்கவில்லை, 
அவ்வப்பொழுது, ஒரு குறிப்பிட்ட சூழ்‌ 
நிலையில்‌,ஒரு குறிப்பிட்ட பிரச்சினைக்கு 
என்னவிதமான உணர்வுகளை ஒரு 
கதாபாததிரம்‌ காட்டுகிறது என்பதைத்‌ 
தெரிந்துகொள்ள விரும்புகிறான்‌ வாச 
கன்‌. பொதுவில்‌, ஒரு சூழ்நிலையில்‌ 
கதாபாத்திரம்‌ பிரதிபலிக்கிற உணர்வு 
கள்‌ அப்பாத்திரத்தின்‌ பொதுச்சித்திரிப்‌ 
பினை எங்ஙனம்‌ வெளிப்படுத்துறெது 
என்பதைத்‌ தெரிந்து கொள்ளும்‌ ஆர்‌ 
வமும்‌ இயல்பானதுதான்‌. நாவலில்‌ ஒரு 
கதாபாத்திரத்தின்‌ உள இயக்கங்களை 
யும, உணர்வு நிலைகளையும்‌ விரிவாகச்‌ 
சித்திரிப்பதே “உளவியல்‌ ஆகும்‌. இதற்‌ 
கும்‌ உளவியல்‌ எனும்‌ அறிவுத்துறைக்கு 
ஒப்புமைகள்‌ இருந்த போதிலும்‌ வேறு 
பாடுகள்‌ உண்டு. தமிழில்‌ கு. பா. ராஜ 
கோபாலனுக்குப்‌ பிறகு உளவியலை” 
கலாபூர்வமாகப்‌ பயன்படுத்தியவர்களில்‌ 
ஜெயகாநதன்‌ முக்கியமானவர்‌. கு. பா, 
ராஜகோபாலன்‌, பெண்களின்‌ உளம்‌ 
(Psyche) பற்றிய நுண்ணிய ஆய்வுகளில்‌ 
கவனம்‌ செலுத்தினார்‌. ஜெயகாந்தன்‌ 
ஆண்களின்‌ உளப்‌ போக்குகளைப்‌ 
பதிவு செய்கிறார்‌. 


“ரிஷிமூலம்‌” என்ற நாவலின்‌ 
இரண்டாவது அத்தியாயத்தில்‌ பிளவு 
வட்ட மன நிலையில்‌ (Sehizoid) 


நிலையில்‌!” இருந்தபடி ராஜாராமனே 
தன்‌ இன்னொரு அகத்தினை(86]£)$ஸைச்‌ 
கோ அனாலிஸிஸ்‌' (ஆசிரியரே பயன்‌ 
படுத்தும்‌ சொல்‌) செய்கிறான்‌. இக்‌ 
கோணத்திலிருந்து ராஜாராமனின்‌ முழு 
உள வியாபகமும்‌ வெளிப்பாடு அடை 
கிறது. தாய்சார்நிலை (Mother Fixated) 
நபராக! நாவலின்‌ தொடக்கத்தில்‌ 
இருக்றொன்‌ ராஜாராமன்‌. இத்தகைய 
நபர்கள்‌ தாங்கள்‌ உண்மையில்‌ வளர்ந்‌ 
திருக்க வேண்டிய மன வளர்ச்சிக்குச்‌ 
சற்று முந்திய கட்டத்திலேயே நின்று 
விடுகின்றனர்‌. எனவே, ஒருநிலையிற்‌ 
படுதல்‌ (FiXation) என்பது உளநிலை 
வளர்ச்சிக்குத்‌ தடையாக இருக்கிறது. 


ராஜாராமனின்‌ குழந்தைப்‌ பருவத்தில்‌ ' 


அவனுக்கு அவன்‌ அம்மா இந்துவிடம்‌ 
ஈர்ப்பு இருந்தபோதிலும்‌, அதற்கணை 
யான பரிவும்‌ பாசமும்‌ அவளிடமிருந்து 
கிடைப்பதில்லை.௮மமாவின்‌ அறைக்குள்‌ 
ஒவ்வொரு முறையும்‌ நுழைந்து அவன்‌ 
அப்பா தாழிட்டுக்கொள்ளும்போது 
“இங்கே ஏதோ அனாதைப்‌ பிச்சைக்‌ 
காரன்‌ மாதிரி' ராஜாராமன்‌ உணர்‌ 
கிறான்‌. இதன்‌ காரணமாக எப்பொ 
முதும்‌ தந்தைசார்‌ பொறாமை (0௦00 
pal Jealousy) யுடன்‌ தன்‌ அப்பாவைப்‌ 
பார்க்கிறான்‌. தன்‌ கனவுகளின்‌ உலகில்‌ 
அம்மாவின்‌ அறைக்குள்‌ நுழையும்‌ ராஜா 
ராமன்‌ தன்னைத்‌ தன்‌ அப்பாவுக்குச்‌ 
சமமாக உணர்கிறான்‌. தன்‌ அம்மா 
இறந்த பிறகு அப்பா முகத்திலே துண்‌ 
டைப்‌ போட்டுக்கொண்டு அழுகிறார்‌. 


“அப்பொழுதெல்லாம்‌ என்‌ மனசுக்‌ 
குள்ளே சுகமாயிருக்கும்‌ 

“நன்னா வேணும்‌'னு மனசுக்குள்ளே 
சொல்லிண்டேன்‌” 

(பக்‌, 66) 


இந்த ஸாடிஸச்‌ சிந்தனை? ராஜாராம 


163 


னிடம்‌ நன்றாக உருவாச்கப்படுறெது. 
கல்லூரிப்‌ படிப்புக்காகச்‌ சாம்புவையர்‌ 
வீட்டிற்குச்‌ சிதம்பரம்‌ சென்றவன்‌ 
சாரதா மாமியின்‌ பிம்பத்தில்‌ தன்‌ தாய்‌ 
சார்‌ பிம்பத்தைக்‌ (Mother Substitute)! 
கண்டுபிடிக்கிறான்‌. அம்மாவின்‌ அறை 
யில்‌ ராஜாராமனும்‌ அம்மாவும்‌ மட்டுமே 
இருப்பது போன்ற கனவுகள்‌ மாறி இப்‌ 
போது அம்மாவின்‌ இடத்தில்‌ சாரதா 
மாமி வந்துவிடுகிறாள்‌. முன்பு கனவுகள்‌ 
கண்டபொழுது இருந்த குற்ற உணர்வு 
இப்போது இருப்பதில்லை. இன்ப 
உணர்வு (01088072) குற்ற உணர்வை 
(ஜ்‌!) நீக்கி விடுகிறது. 


“பட்டுப்‌ புடவையில்‌ மாமியின்‌ 
மனமும்‌ 

அவள்‌ உடம்பின்‌ மென்மையும்‌ 
அவள்‌ 

மனசின்‌ ஆதரவும்‌ அவள்‌ ௮ணைப்‌ 
பின்‌ 


சுகமும்‌ அவன்‌ அனுபவிக்காத ஒன்று 
அப்போதும்‌ ௮வன்‌ மாமியைத்‌ தன்‌ 


தாயோடு 

மனசில்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்துக்‌ 
கொண்டான்‌” 

(ரிஷிமூலம்‌. பக்‌. 23). 

தாய்சார்‌ நிலைப்படுத்தப்பட்ட சிறு 


வனாக இருந்த ராஜாராமன்‌ நாவலின்‌ 
இறுதியில்‌ சாரதா மாமியின்‌ கெஞ்‌ 
சல்கள்‌ அனைத்தையும்‌ ஒதுக்கி விட்டு 
அவளை நிராகரிக்கும்‌ அளவுக்கு எப்படி 
வளர்ந்தான்‌? அவன்‌ உளம்‌ (Psyche) 
வளர்ச்சி அடைவது நாவலில்‌ காட்டப்‌ 
படுகிறது. Resolution of the Odepiplus 
complex!’ நாவலின்‌ உச்சத்தில்‌ நிகழ்‌ 
கிறது. சாரதா மாமியை உண்மையில்‌ 
ராஜாராமன்‌ அடைந்தபிறகு கனவுகள்‌ 
அவனைத்‌ தொந்தரவு செய்வதில்லை. 
சாரதா மாமியை அடிப்படையாய்‌ 


வைத்து வளர்ந்த உள சக்தியைக்‌ 
கொண்டு அவளையே இறுதியில்‌ நிரா 
கரிக்கிற முழுமையான ஆளுமை கொண் 
மிருநிலையான புற வயத்‌ 
தன்மையைத்‌ தன்னைத்‌ தான்‌ பார்ப்பதி 
லேயே அடைந்துவிட்ட ரிஷியாகவே 
இறுதியில்‌ ராஜாராமன்‌ காட்சியளிக்‌ 
றான்‌, 


டவனாக, 


அடும்‌ நாற்காலிகள்‌ ஆடுகின்றன” 
என்ற நாவல்‌ சிறந்த நாடகமாகக்‌ கூடிய 
நாடகத்‌ தன்மைகள்‌ கொண்டிருக்கிறது. 
ஐந்து நிகழ்ச்சிகளாக / காட்சிகளாகப்‌ 
பிரிக்கப்‌ பட்டிருக்கும்‌ இந்நாவலை உளப்‌ 
பேதலிப்புக்கு உள்ளான பாத்திரங்‌ 
களைப்‌ பற்றிய ஆய்வு என்று கூறமுடி 
யும்‌, அலங்காரவல்லியம்மாளின்‌ நெறி 
யுணர்வுகள்‌ (MலOாals) மத ரீதியானவை. 
வாழ்க்கையை வாழ்தலில்‌ இருந்து பெறப்‌ 
படும்‌ சாராம்சமான நடைமுறை நெறி 
களாக அவை இருப்பதில்லை. தனி 
நபர்களாக அகும்‌ அளவுக்கு வய 
குடைந்து விட்ட தன்‌ இரண்டு மகள்‌ 
களையும்‌, மகனையும்‌ வீட்டில்‌ வைத்துப்‌ 
பூட்டிவிட்டு, பூட்டிய சாவியை அவர்‌ 
கலிடமே கொடுத்துவிட்டுச்‌ செல்கிறாள்‌ 
அலங்காரவல்லியம்மாள்‌. மத ரீதியான 
நெறியுணர்வுகள்‌ அலங்கார வல்லியின்‌ 
பார்வையைச்‌ சிதைத்து, எல்லாவற்றை 
யும்‌ நல்லது அல்லது கெட்டது என்று 
பிரிக்கச்‌ செய்கிறது. அவளைப்‌ பொறுத்‌ 
தவரை பாலுணர்வு என்பது அனுபவ 
மாய்‌ அன்றி ஒரு காட்டுமிராண்டித்தன 
மான செயலாகவும்‌, பாவச்‌ செயலாகவும்‌ 
பார்க்கப்படுகிறது. வயதுக்கு வந்த, 
வேலை பார்க்கிற, பொறுப்புகளை நிர்‌ 
வூக்கற மகள்களையும்‌ மகனையும்‌ திரு 
மணம்‌ செய்து கொள்ளாமல்‌ இருக்க 
வைக்கக்‌ கூடிய அளவுக்கு அவனின்‌ 
பாலுணர்வு பற்றிய கருத்துருவாக்கல்‌ 
(once) வக்கரப்பட்டுப்‌ போயிருக்‌ 


164 


கிறது. இப்படிப்பட்ட சூழலில்‌ வளர்க்‌ 
கப்படும்‌ அவளின்‌ முதல்‌ மகன்‌ முத்து 
தன்‌ மனைவியாலேயே பாலுறவுக்குத்‌ 
தகுதியற்றவன்‌ என அவமானப்படுத்தப்‌ 
படுகிறான்‌. இக்குடும்ப நபர்கள்‌ எல்‌ 
லோரும்‌ தம்‌ உணர்ச்சிகளுக்கு வடிகா 
லாய்‌ ஆடும்‌ நாற்காலிகளில்‌ அமர்ந்து 
ஆடிக்‌ கொண்டிருக்கின்றனர்‌. முதல்‌ 
மகள்‌ செல்லம்‌ தன்‌ கம்பளி ஆடை பின்‌ 
னுதலின்‌ மூலம்‌ உணர்வுகளை $ஸ்‌[11-4 
mate? செய்கிறாள்‌. ஒரு நிகழ்வில்‌ அவ 
ளுக்குப்‌ பின்னுவதற்குக்‌ கம்பளி நூல்‌ 
இல்லாமல்‌ போகவே, முடிக்கப்பட்ட 
கம்பளி ஆடையைப்‌ பிரித்து, பதற்றத்‌ 
துடன்‌ மீண்டும்‌ பின்னுவதில்‌ தன்னை 
மறக்கிறாள்‌. 


இப்படிப்பட்ட பிறழ்வுநிலை (௨௦௦௦- 
11) பாத்திரங்களின்‌ சுழல்‌ வட்டத்தி 
லிருந்து ஒரே ஒரு பாத்திரம்‌ வெளி 
யேற முயல்கிறது. அவள்தான்‌ அலங்‌ 
காரவல்லியின்‌ இளைய மகள்‌ ஜானகி. 
ஜானகி சற்றே அறிவார்ந்த தளத்தில்‌ 
சிந்திக்கும்‌ ஒரு பெண்‌. இந்தச்‌ சுழல்‌ 
வட்டத்தில்‌ நுழையக்‌ கூடிய, இதன்‌ 
இறுகச்‌ சாத்தியிருக்கும்‌ கதவுகளுக்குத்‌ 
திறவுகோல்‌ கொண்டவனாய்‌ வரு 
கிறான்‌ ஜானகியின்‌ பழைய கல்லூரி 
நண்பனான சுந்தரம்‌. தற்போது அவன்‌ 
ஒரு புகைப்படக்காரன்‌. வீட்டின்‌ மற்ற 
நபர்கள்‌ இல்லாதபோது ஜானகியால்‌ 
வரவழைக்கப்பட்டு, பூட்டைத்‌ திறந்து 
உள்ளே நுழைகிறான்‌. மூன்று முறை 
வீட்டுக்கு வருகை தரும்‌ சுந்தரம்‌ ஆடும்‌ 
நாற்காலியில்‌ அமர்வதைத்‌ தவிர்த்து 
சாதாரண நாற்காலியைத்‌ தேர்கிறான்‌. 
இப்படிப்பட்ட ஆரோக்கிய மனநிலை 
கொண்ட நபர்‌, ஜானகியை அவளின்‌ 
சுழல்‌ வட்டத்திலிருந்து மீட்சி அளிக்கக்‌ 
கூடியவனாக இருக்கிறான்‌. சுந்தரத்‌ 
திடம்‌ மாத்திரமே ஜானகி தன்‌ மனத்‌ 


இறப்பினைச்‌ செய்கிறாள்‌. தான்‌ 
காணும்‌ கனவுகளைப்‌ பற்றிச்‌ சொல்‌ 
கிறாள்‌. அடக்கி வைக்கப்பட்ட சூழ்‌ 


நிலையில்‌ வாழும்‌ அவளை, மொட்டை 
மாடியிலிருந்து தெரியும்‌, வலிய இளை 
ஞர்கள்‌ விளையாடும்‌ வாலிபால்‌ ஆட்டம்‌ 
ஈர்க்கிறது. அவளுக்கு அசாதாரணமான 
கனவு வருகிறது. அக்கனவிலும்‌ இளை 
ஞர்கள்‌ வாலிபால்‌ விளையாடுகிறார்கள்‌. 


ஆனால்‌ கனவில்‌ பந்துக்குப்‌ பதிலாக 
ஜானகி தன்னையே காண்கிறாள்‌. 
ஸிக்மண்ட ஃபிராய்டைப்‌ பொறுத்த 


வரை பூர்த்தி செய்யப்படாத இச்சையே 
கனவாக மாறுகிறது. மேலும்‌ பெண்‌ 
களின்‌ கனவுகளைப்‌ பற்றிய சமீபத்திய 
ஆய்வு இவ்வாறு கூறுகிறது. 


‘«,,.Orgastic dreams are simply the 
result of sexual tension demanding 
relief, and that women are more 
dependent on sexual experience 
than men for discovering how to 
relieve tension by autistic hallucin- 
ation during slcep’’” 


ஜானகியின்‌ உருவக்‌ கனவின்‌ அடிப்‌ 
படை தன்னை வதைத்துக்கொள்ளல்‌ 
(masochism) என்பதாகும்‌. ஒரு நபர்‌ 
தன்‌ மீது[தன்‌ மனத்தின்‌ மீது வலியைத்‌ 
தானாகச்‌ சுமத்தப்‌ பெறுகிற இன்ப 
உணர்வு மொஸோக்கிஸம்‌ என்‌ றழைக்‌ 
கப்படுறெது. மற்றொரு நிகழ்வில்‌ துணி 
களைத்‌ தேய்த்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
ஜானகி சூடான இஸ்திரிப்‌ பெட்டியைத்‌ 
தன்‌ விரல்‌ மீது வேண்டுமென்றேவைத்து 
அழுத்திக்‌ கொள்கிறாள்‌. ஓர்‌ ஆளுமை 
யின்‌ மெஸோக்கியப்‌ போக்கிற்கு இச்‌ 
செயல்‌ முன்னுதாரணமாகும்‌. இதனால்‌, 
சுந்தரத்தின்‌ உதவியைக்‌ கொண்டு 
அவள்‌ வீட்டின்‌ சுழல்‌ வட்டத்திலிருந்து 
தப்பிக்காமல்‌, தன்‌ அம்மாவின்‌ உளவியல்‌ 


165 


அடக்கு முறைக்குச்‌ சரணடைந்து, 
மெஸோக்யெத்தாலேயே தன்‌ சுதந்திரத்‌ 
தையும்‌, விடுதலை தர வந்த மனிதனை 
யும்‌ இழக்கிறாள்‌ ஜானகி, 


அடுத்து தனிநபர்‌ சுதந்திரமும்‌ 
பொதுமை அமைப்புகளும்‌ பற்றிப்‌ 
பார்க்கலாம்‌. நிறுவனங்களுக்கு (Iப5tit- 
tion) எதிரான தனிநபர்‌ பற்றிய எழுத்‌ 
துக்கள்‌ மேற்கு நாட்டில்‌ நிறைய இருக்‌ 
கின்றன. அந்ரே மீத்‌ (Andre Gide) 
என்ற நவீன பிரெஞ்சு நாவலாசிரியர்‌ 
எழுதிய The Immoralist என்கிற நாவல்‌ 
தனிநபர்‌ தன்‌ பாலியல்‌ நிறைவேற்றங்‌ 
களைச்‌ செய்துகொள்ள எவ்வளவு 
தூரம்‌ சமூகத்தைக்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌ அல்லது புறக்கணித்‌ 
தல்‌ செய்யவேண்டும்‌ என்பதைச்‌ 
சித்திரிக்கிறது. அந்ரே மீத்‌ ஒருகாலத்தில்‌ 
கம்யூனிஸ்ட்‌ கட்சியில்‌ இருந்து சில 
கசப்பான அனுபவங்களுக்குப்‌ பிறகு 
விலகியவர்‌. மீத்‌ தன்‌ அனுபவங்களை 
The god that failed என்ற நாலில்‌ 
Stephen spender Ignatio Silone மற்றும்‌ 
Arthur Koestler ஆகியோருடன்‌ பகிர்ந்து 
கொள்கிறார்‌. 


“யாருக்கு வேண்டும்‌ இந்தச்‌ சொந்த 


மில்லாத 

உரிமை இல்லாத செளகரியங்கள்‌? 
“மனிதனுக்குச்‌ 

சுதந்திரத்தை விடவும்‌ விலை 


யுயர்ந்த செளகரியம்‌ உண்டோ? 


என்று கேட்கிறாள்‌ பாரிசுக்குப்‌ போ 
நாவலில்‌ வரும்‌ பெண்‌ எழுத்தாளர்‌ 
லலிதா. இந்தக்‌ கருத்தாக்கம்‌, அநேக 
மாய்‌ ஜெயகாந்தனின்‌ சிறந்த பல 
நாவல்களில்‌ முக்கிய கதாபாத்திரங்‌ 
களால்‌ உரத்துச்‌ சிந்திக்கப்படுறெது, 
பாலுணர்வு (88) ஒரு பிரச்சினையாகக்‌ 
கருதப்படும்‌ சமுதாயத்தில்‌ சிறந்த தனி 


மனிதர்கள்‌ உருவாவது முடக்கப்படு 
றது. குறிப்பாக அரசியலிலும்‌, 
பொருளாதாரத்‌ துறையிலும்‌ முற்போக்‌ 
குச்‌ சிந்தனாவாதிகள்‌ என்று சொல்‌ 
பவர்கள்‌, பாலுணர்வு பற்றியும்‌ தனி 
மனித நெறிகள்‌ பற்றியும்‌ ஒரு முத 
லாளித்துவச்‌ சமுதாயத்தில்‌ கடைப்பிடிக்‌ 
கப்படுகிற வளர்ச்சிக்‌ கண்ணோட்டத்‌ 
தைக்‌ கட கொண்டிராததைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறார்‌ ஜெயகாந்தன்‌. வெறும்‌ 
வரட்டுவாதிகள்தான்‌ இத்தகைய கண்‌ 
ணோட்டத்தைக்‌ கொண்டிருக்கின்றனர்‌. 
இன்றைய சுதந்திர மார்க்சிஸ்டுகள்‌ 
(Open marxists)eஎன்ற பிரிவினர்‌ மார்க்‌ 


சியத்துடன்‌ ஸிக்மண்ட்‌ ஃபிராய்டின்‌ 


அடிக்குறிப்புக்கள்‌: 

ந்‌, “There can be no valid disagree- 
ment about the extent of the inter 
action between culture and society, 
but it is evident that modernist arts 
is very much aware of the state of 
the world around it ... In general, 
what was happening can be seen as a 
breaking up of the nineteenth 

century consensus’” 
— Modernism,- Peter Faulkenr 
பக்‌, 13-14. 


2. A science developed into Philo- 
sophy, after the first world war. 
Later took the form of ‘structurali- 
sm’ in France under Claude Levi- 
strauss. Anthropology studies the 
science of man and his culture in its 
widest sense. In particular it studies 
the correlation between the biol- 
ogical (in born) and the social in 
man’s behaviour. Anthropologists 
have found a close link between a 
race’s mythologies and its culture. 


166 


மனித உள இணைத்தே 
புதிய மார்க்சியத்தை உருவாக்கி வருகின்‌ 
றனர்‌. Eric Fromm என்பவர்‌ தன்‌ My 
Encounters with Marx and Freud 
என்ற நூலிலும்‌, Herbert Marcuse என்ப 
வார்‌ தன்‌ 13208 and Civilization என்ற 


ஆய்வுகளை 


நூலிலும்‌ மேற்குறிப்பிட்ட இணைவு 
களைச்‌ செய்திருக்கின்றனர்‌.”? 
பெர்ட்ரான்ட்‌ ரஸ்ஸல்‌ ஆங்கிலே 


யர்களுக்காக Marriage and Morals 
என்ற நூலை எழுத வேண்டி வந்தது. 
தமிழர்களுக்கு ஜெயகாந்தன்‌ எழுத 
வேண்டு. வந்த நூல்‌ “சமூகம்‌ என்பது 
நாலு பேர்‌' எனலாம்‌. 


3. The characteristic demandingness 
of Modernism arose from the 
writer’s sense of the difficulty of 
their task,only a complex and deman- 
dingart it was felt, could adequately 
render a modern consciousness of 
the world 

—Modernism - Peter Faulkner பக்‌, 


20-21. 


4. *. it (Modernism) tends to 
divide its audience aristocratically 
into two groups - thosewho under- 
stand it and those who do not, 
those trained in and aquiescent 
to its techniques and premises, and 
those who find it not only incompre- 
hensible but hostile”’. 


The Dehumanisations of Art, 

and other writing on Art and 
culture -1956 

JOSE ORTEGA Y GASSET 


5. Heisenberg developed the uncer- 
tainty principle which says that the 


product of the uncertainties of our 


7. 


knowledge (Such as position and 
momentum, or energy and time) is 
always greater than PLANCK'S 
Constant. 


~The Fontana Biographical 
companion to Modern thought- 
Eds.Alan Bullocks RB. Wood- 
ings. 
இம்ப்ரஷ்விஸ்டுகளுக்றாப்‌ பிறகு தோன்றிய 
Abstract Painters (Picasso, Braque, 
Jackson Pollock, Kandinsky) வடிவம்‌, 
மற்றும்‌ சுதந்திரமாகக்‌ 
கையாண்டனர்‌. இந்த ஓவியர்களின்‌ படைப்‌ 
புகளை 808(180% என்று கூறுவது முற்றி 
லும்‌ சரியாகாது. பொருள்களைச்‌ சித்திரிப்ப 
தற்கு எதிரான (Non-Figurative), புற 
வயச்‌ ஏத்திரிப்புக்கு எதிரான (Non: Objec- 
௫17/6) ஓவியங்கள்‌ என்பதே சரியாக இருக்க 
முடியும்‌. இந்த ஓவியர்கள்‌ இயற்கை வாழ்வி 
லிருந்து எந்தவித வடிவம்‌ அல்லது உருவம்‌ 
எதையும்‌ தமது ஓவியங்களில்‌ பிரதிநிதித்‌ 
துவம்‌ (Representation) செய்வதில்லை, 
இயற்கை வடிவங்கள்‌, உயிர்கள்‌ ஆகியவற்‌ 
றுக்கான எவ்வித நேரடிக்‌ குறிப்பீடும்‌ இல்‌ 
லாத ஓவியங்களை Ati - ரepresentati- 
onal Paintings என்று கூறலாம்‌. 
மேற்கத்திய சாஸ்த்ரீய (Classical) இசை 
யின்‌ அடிப்படையான Major—Minor 
Key System என்பதை முதன்‌ முதலில்‌ 
நிராகரித்து Aton! ஆன இசைக்‌ குறிப்புச்‌ 
சுவடிகளை எழுதியவர்‌ &10010 Schoen- 
berg (1874-1951) என்ற ஆஸ்‌இிரிய சாகித்‌ 
யகர்த்தா. Major Key - Minor Key 
என்ற அடிப்படைகளை விட்டு விலக 561181 
composition களாக Second string 
Quarter (1908) மற்றும்‌ Expectation 
(1909) ஆகியவற்றை உருவாக்கினார்‌. இதை 
non-tonal method என்றும்‌ Serial 
method என்றும்‌ மேற்கில்‌ அழைக்கிறார்கள்‌. 


வண்ணங்களைச்‌ 


நனவோடை உத்தி எனத்‌ தமிழில்‌ அழைக்கப்‌ 


167 


9. 


10. 


படுறது. ததன்‌ முதலில்‌ William James 
என்பவரால்‌ தனது Principles of Pycho- 
logy (1890) என்ற நூலில்‌ இப்பீரயோசம்‌ 
பயன்படுத்தப்பட்டது, விழிப்பு நிலையில்‌ 
உள்ள மனிதன்‌ நினைவின்‌ தடையற்ற ஓட்‌ 
டத்தை (ஒழுங்குபடுத்த வேண்டும்‌ என்ற 
தர்க்கத்திற்கு இங்கு இடமில்லை) யும்‌, 

பிரக்ஞை நிலைகளையும்‌ நாவலின்‌ விவரிப்பு 
முறையில்‌ James Joyce, Virginia 

wolf போன்ற எழுத்தாளர்கள்‌ பயன்படுத்‌ 

தினார்கள்‌. இந்த முறையில்‌ பாதிப்‌ பிரக்ஞை 

நிலையில்‌ உருவாரும்‌ சிந்தனைகள்‌, கலியும்‌ 

ஞாபகங்கள்‌, உணர்வுகள்‌, யதேச்சையான 
மனத்தொடர்புகள்‌ போன்ற யாவும்‌ நாவல்‌ 
களில்‌ பதிவாகின்றன. சில விமர்சகர்கள்‌ 
stream - of-consciousness-g Inter- 
ior-Monologue உடன்‌ இணைப்படுத்து 
கிறார்கள்‌. 


Free Verse என ஆங்கிலத்திலும்‌, Vers 
11016 என பிரெஞ்சு மொழியிலும்‌ அழைக்‌ 
சுப்படுகற.து. வசனம்‌ போலத்‌ தோன்றினா 
லும்‌ வசனத்தைவிட கட்டுப்படுத்தப்பட்ட 
லயத்தன்மை (111300) கொண்ட சம்பீர 
தாய பா அமைப்புகளில்‌ புதிய சிந்தனையின்‌ 
இயலாமல்‌ 
போனதால்‌ வால்ட்‌ விட்மன்‌ என்ற அமெ 
ரிக்கக்‌ கவிஞர்‌ சுதந்திரக்‌ கவிதையில்‌ தன்‌ 
Leaves of Grass என்ற காவியத்தை 
எழுதினார்‌. 


GEORG LULACS (1885-1971) 
ஹங்கேரிய தத்துவவாதி, மார்க்‌ய இலக்கியக்‌ 


தாக்கங்களை வெளிப்படுத்த 


கொள்கையாளர்‌. லூகாக்ஸ்‌ நவீனத்துவத்‌ 
இற்கு எதிர்ப்புத்‌ தெரிவித்தவர்‌. இறுதி 
வரை விமர்சன யதார்த்தமே (Critical Real 
15m) சரியான எழுத்துமுறையாக இருக்க முடி 
யும்‌ என்று வாதிட்டார்‌. ரஷ்யாவில்‌ தங்‌ 
யிருந்து 10 வருடங்களில்‌ கூட மார்க்ியே 
வாதிகளுக்குப்‌ பிடித்தமான சோஷலிஸ்ட்‌ 
யதார்த்தத்திற்கு மூகாக்ஸ்‌ ஒப்புதல்‌ அளிக்க 
வில்லை, பூர்வா சித்தனை என்பது 


11, 


28. 


பொய்யான பிரக்ஞை என்றும்‌ உண்மை 
யான அறிவுக்‌ 
உழைக்கும்‌ வர்க்கத்துடன்‌ தொடர்பு படுத்‌ 
இருக்‌ 
இவருடைய 


“பிரபஞ்ச காரணியை 


தும்போதே “நிஜமான பிரக்ஞை” 
கிறது என்றும்‌ விவாதித்தார்‌. 
The Ideology of Modernism என்ற 
கட்டுரை கவனத்திற்ருரியது, 

புரட்சியைக்‌ கொண்டு 
வரம்‌ காரணமாக இருந்தவர்களில்‌ ஒருவர்‌ 
Wassily Kandinsky (1866-1939). 
ரஷ்யாவில்‌ பிறந்து பிரஞ்சுப்‌ பிரஜையாக 


நலீன ஓவியத்தில்‌ 


நவீன ஓவியர்களில்‌ கொள்கை 
பூர்வமாக விவாஇித்தவர்‌ Kandinsky. 
‘Improvisations’ என்ற உத்தி முறையை 
ஓவியத்தில்‌ புருத்தினார்‌. 
எவ்வித இசைச்சுவடியும்‌ (161) இல்லாமல்‌ 
ஓர்‌ இசைக்‌ கோவையை அளிக்க முடியும்‌, 
எடுத்துக்காட்டாக நம்‌ நாட்டுச்‌ சிதார்‌ 
ரவிஷங்கரும்‌, அமெரிக்க 
Yehudi Menuhin ம்‌ 
இணைத்து West Meets East- Volume 
111 என்ற இசைத்தட்டில்‌ இந்திய ராகங்‌ 
களை எடுத்துக்கொண்டு எவ்வித இசைச்‌ 
சுவடியும்‌ இன்றி Raga Moods என்ற 
வகை இசையைத்‌ தந்திருக்கறார்கள்‌. Kan- 
dinsKy ஏறத்தாழ இவ்வளவு சுதந்திரமான 
ஓர்‌ ஓவியத்தை முவ்னோக்கினார்‌. Ka- 
dinsky எழுதிய ஒன்றின்‌ 
தலைப்பு: The yellow Sound. இத்‌ 
தலைப்பு ஓரளவு 
விளக்கும்‌. 


மாறியவர்‌, 


இசைக்கலையில்‌ 


மேதையான 


வைலினிஸ்டான 


நாடகம்‌ 


அவரின்‌ கொள்கையை 


வரைபடங்கள்‌ ஓர்‌ உருவத்தை, 
மிருகத்தைக்‌ காட்டுகிறது. கப்பல்கள்‌ நிற்‌ 
ரும்‌ துறைமுகத்தைக்‌ காட்டுறது. Repre- 
sentation என்பது ஏறத்தாழ குறியீடு 
போல (இறப்புக்கு மனித மண்டை ஓட்டை 
யும்‌, வாழ்வுக்கு இலைகள்‌ -க£ர்கள்‌ நீறைந்த 
தானியப்‌ பயிரையும்‌ பயன்படுத்துதல்‌) மறு 
மலர்ச்சிக்கால ஓவியங்களில்‌ பயன்பட்டது. 
தலீன ஓவியங்கள்‌ வரைபடங்களை (8%6- 


மனிதனை 


168 


13. 


14. 


15 


16, 


ches) யும்‌, பிரதிநிதித்துவத்தையும்‌ மறுக்‌ 
இன்றன. 

மேற்கத்திய சாஸ்த்ரீய (classical) இசை 
யில்‌ தொடர்ந்த வளர்ச்சியைக்‌ காண முடி 
யும்‌, 8 
Symphony என்ற வடிவம்‌ 
இசை Beethoven இன்‌ 
காலத்தில்‌ செம்மையடைந்து 4 பகுதிகளைக்‌ 


34. 


பகுதிகளைக்‌ கொண்டிருந்த 
ஜெர்மானிய 


மேதையான 


கொண்ட ஸிம்பனியாக மாறியது. 
Bach இடம்‌ ஆரம்ப நிலையிலும்‌, முழு 
சார்ந்தும்‌ இருந்த இசை 
மதத்தை விட்டு வில இசையைப்‌ பாடியது 
Beethoven: The Pastoral Symph- 
ony. No.6. Moussoursgy 
நவீன ரஷ்ய சாடுத்யகர்த்தா (Compover) 
தன்‌ நண்பரான Haran இன்‌ 
ஓவியங்களைப்‌ 
பார்த்த அனுபவத்தை இசையாக மாற்றி 
யிருக்றொர்‌._—KMலoussourgsky: Pictures 
at an Exhibition 1922. Tchaikovsky 
தனது Symphony No: 6 இல்‌ மனோநிலை 
களைச்‌ சித்திரிக்கிறொர்‌. பின்லாந்தின்‌ நவீன 
சாடத்யா கர்த்தாவான SIBELIVS ஃபின்‌ 
லாந்துக்‌ காடுகளின்‌ குளிர்கால மெளனத்தை 
ஸிம்பனி எண்‌! 3 இல்‌ பதிவு செய்திருக்கிறார்‌. 


“To begin with, a story is a 
series of acts or events’’ 
~ The Twentieth century Novel 
= J.W. Beach பக்‌. 25. 


Schizoid character: A person who 
is detached, withdrawn, or whose 
intellectual and emotional func- 
tions seem divorced 


வதும்‌ மதம்‌ 


என்ற 


ஓவியக்‌ 


கண்காட்ரிக்குச்‌ சென்று 


“த Critical Dictionary of ஜூ 
choanalysis - charles Rycroft 
பக்‌. 146. 


Mother fixation என்றும்‌ Oedipus 
Complex என்றும்‌ கூறப்படுகிறது. நினை 
விலி மனத்தின்‌ (CONSCIOUS) உணர்வுகள்‌, 


17. 


18 


19. 


பெற்றோரில்‌ எதிர்பால்‌ நபரிடம்‌ தன்‌ பாலு 
ணர்வுத்‌ துணையைத்‌ தேடும்‌ விருப்ப நிலை 
என்று இதற்கு விளக்கம்‌ தரலாம்‌. அதே 
சமயத்தில்‌ இந்த மனநிலையைக்‌ கொண்ட 
தன்‌ 
விரும்பும்‌ பொறாமை எண்ணமும்‌ உண்டா 
கிறது என Classical Theory of Psy- 
chology கூறுறது. Melain Klein 
என்ற உளவியலாளர்‌ கூற்றுப்படி ஒருவரின்‌ 


ஆண்‌, தந்தையைக்‌ கொன்றுவிட 


முதல்‌ வயதில்‌ தொடங்க, அகம்‌ (1380) 
வளர்ச்சி அடையும்‌ ச ௮வது வயது வரை 
நீடிக்கிறது. இந்த மனச்சிக்கலைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌, புராணக்‌ கதையில்‌ 060108 மன்ன 
னின்‌ பெறப்படுகிறது. 
Oedipus தன்‌ தந்தையைக்‌ கொன்றுவிட்டுத்‌ 
தன்‌ தாயைத்‌ திருமணம்‌ செய்து கொள்கி 


பெயரிலிருந்து 


றான்‌ “ அவர்கள்‌ தன்‌ பெற்றோர்‌ என்று 
அறியாமலேயே. Sophocles ன்‌ ‘(c. 496- 
406 B.C) நாடகமான King Oedipus 
இதற்கு ஆதாரமாக அமைதிறது. ்‌ 
Sadism: 
“«], Sexual perversion in which 
the subject claims to get erotic 
pleasure from inflicting pain on 
his subject. 
2. Pleasure in cruelty” 
-~A critical Dictionary of 
Psycho-analysis-charlesRycroft. 
பக்‌. 145, 


Mother Substitute: 
ஓர்‌ ஆண்‌ தன்‌ தாயைப்‌ 
ஒருவரிடம்‌ தன்‌ தாயின்‌ 
தல்‌. மேலும்‌ சerontophilia என்ற 
மனச்சிக்கலை உடையவர்கள்‌ இப்படிப்பட்ட 
பதிலிகளை (Mother Substitutes)த 
தன்னைவிட வயதில்‌ மூத்த பெண்களைப்‌ 


போலத்‌ தோன்றும்‌ 
பிம்பத்தைக்‌ காணு 


பாலுணர்வுத்‌ துணையாகக்‌ கண்டடைவதில்‌ 
திராப்தியடைகின்றனர்‌. 


Resolution of the oedipus complex 
is achieved typically by identifica- 


69 


20. 


21, 


22, 


tion with the parent of the same 
sex and temporary renunciation of 
the pardnt of the same sex, who 
is rediscovered’ in his adult sexual 
object, 
-~A critical Dictionary of Psychs- 
analysis-Charles Rycroft, பச்‌,102. 


கறக Freud lists sublimation as 
a Defence on the ground that it 
provides a progressive solution to 
infantile conflicts which might 
otherwise lead to Neurosis. 

அதே நூல்‌. பக்‌. 160. 


The Innocence of Dreams, Charles 
Rycroft, OPVS. 

HERBERT MARCUSE(1898-1979) 
இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ மற்ற மார்க்சிய 
வாதிகளை விட மனோவியல்‌ ஆய்வுக்கு 
நினைவிலி 
பிரக்ஞைபூர்வமான 


அதிக மரியாதை அளித்தவர்‌. 
மனத்தின்‌ உணர்வை, 
மனத்தின்‌ கட்டுப்பாடுகளில்‌ இருந்து விடுவிக்க 
தன்‌ எழுத்துக்களில்‌ முயற்‌? செய்தவர்‌, 
29௪௪-ஆம்‌ ஆண்டு எழுதிய EROS and 
CIVILIZATION என்ற நூல்‌ மார்க்‌ 
கருத்துக்களுக்கு 
இன்பத்நின்பால்‌ 
கொள்ளும்‌ ஈர்ப்பு முதாலாளிய யந்ிரத்தின்‌ 
இயக்கத்திற்‌ 
குப்‌ பாதகமாக அமையும்‌, மேலும்‌ பாலியல்‌ 


யூஸின்‌ முதன்மையான 
விளக்கம்‌ தந்தது. மக்கள்‌, 


தொடர்ச்சியான; தடையற்ற 
உணர்வுகளின்‌ புரட்சிகர சக்தியை ஆளும்‌ 


உணர்ந்திருந்தன. எனவே 
தகவல்‌ தொடர்புச்‌ சாதனங்களின்‌ உதவி 


வர்க்கங்கள்‌ 


யுடன்‌ மக்களின்‌ பொருள்‌ சார்ந்த விருப்பத்‌ 
தற்குத்‌ தாண்டுதல்‌ அளித்து அவற்றை 


நிறைவு செய்வது முதலானியத்‌இற்ருச்‌ 
சுலபமாக இருந்தது. மேலும்‌ பாலியல்‌ 
உறவுகளின்‌ தூய்மையையும்‌, பாலியல்‌ 


நடத்தைச்‌ சட்டங்களை உருவாக்‌ வைத்த 
தும்‌ முதலானியமே. அதே சமயம்‌ பாலிறுல்‌ 
உணர்வுகளுக்கு நிறைவு அளிக்கக்‌ கூடிய 


4 ன அ இப்தார்‌ ல “இண்டு % 


சாதாரண மாழ்றுக்களான (substitutes) உணர்வுகள்‌ இசை இருப்பப்பட்டன. 
விளையாட்டு; பொதுஜன பொழுது போக்கு ஹெர்பர்ட்‌ மார்க்யூஸ்‌-பிரம்மராஜன்‌- 
ஆயெவற்றைத்‌ தந்திரமாக முன்‌ நிறுத்தி வானொலி, மே, 1988 பக்‌, 8. 


தமிழ்க்‌ கலை 
தமிழ்‌ 4, கலை, 3 4, 


அழகிய ரோஜாச்‌ செடிகள்‌ வளர்ப்‌ 
பது பற்றி ஒரு விவாதம்‌ நிகழ்கிறது, 
ஒரு நடிகை நாடகம்‌ பார்க்றோள்‌ என்னும்‌ 
ஜெயகாந்தன்‌ நாவலில்‌, அதன்‌ மைய 
அத்தியாயத்தில்‌. ஒரு லாரி நிறைய 
ரோஜாப்பூத்‌ தொட்டிகளைக்‌ கொண்டு 
வந்து, ஒழுங்காக வைத்து, நாள்தோறும்‌ 
நீர்வார்த்து சிரத்தையுடன்‌ பராமரித்து, 
அழகுபார்த்து சந்தோஷப்படுகிறாள்‌ 
கல்யாணி, பதினாறுவகை ரோஜாக்கள்‌. 
ஐம்பத்து நான்கு தொட்டிகள்‌. ஓவ்‌ 
வொன்றும்‌ முப்பது ரூபாயிலிருந்து நாற்‌ 
பது ரூபாய்வரை செலவழித்து வாங்கி 
யவை. “இது ரொம்பக்‌ “காஸ்ட்லி” 
ஹாபிதான்‌, பணக்காரர்களுக்குத்தான்‌ 
கட்டிவரும்‌, நாய்‌ வளர்க்கிறமாதிரி இது 
வும்‌ ஒருஃபாஷன்‌ போல இருக்கு. எனக்‌ 
கென்னமோ இது ஒரு விரயம்‌ மாதிரி 
தான்‌ இருக்கு, இதுக்குப்பதிலாக காய்‌ 
கறித்தோட்டம்‌ போடலாம்‌. அழ 
குன்னா அது யாருக்கும்‌ பயன்படாம பூ 
பூவாப்‌ போகணுமா என்ன?..."” என்று 
எதிர்‌ உரையாக ஒரு கேள்வியை வைக்‌ 
கிறான்‌ ரங்கா, அவளுடைய காதற்‌ கண 
வன்‌. சமூக அக்கறையுள்ள பத்திரிக்கை 
யாளன்‌, விமர்சகன்‌. 

அவர்கள்‌ உறவு, சட்டரீதியாகக்‌ 
கல்யாணமாகப்‌ பதிவாகி இரண்டு நாள்‌ 
கள்தான்‌ ஆகின்றன. தான்‌ மிக விரும்‌ 


ஜெயகாந்தனின்‌ அழகியற்‌ கோட்பாடு 


எஸ்‌. ஆல்பர்ட்‌ 


பிச்‌ செய்யும்‌ ஒரு காரியத்தைத்‌ தன்‌ 
கணவன்‌ இப்படி மதிப்பிடுகறானே 
என்ற வருத்தமிருந்தாலும்‌ தான்‌ மதிக்‌ 
கிற ஒரு பொறுப்புள்ள அறிவாளியா 
யிற்றே அவன்‌ என்று அவள்‌ நெடுநேரம்‌ 
யோசித்துப்‌ பதில்‌ சொல்கிறாள்‌. 
“பூச்செடி வளர்க்கிறதை ஒரு டம்பத்துக்‌ 
காக செய்யறவங்க இருக்கலாம்‌; நான்‌ 
இல்லேன்னு சொல்லலே...... அது உண்‌ 
மையிலே எவ்வளவு ஆனந்தமான காரி 
யம்னு ஒரு புல்லையாவது வளர்த்துப்‌ 
பார்த்தால்தான்‌ புரியும்‌, கத்திரிக்காய்‌ 
செடியும்‌ வைக்கத்தான்‌ வேணும்‌. 
ஆனால்‌ கத்திரிக்காயை விட ரோஜா 
அழகு இல்லையா?...நான்‌ சொல்றேனே 
இப்ப எனக்கு இவ்வளவு அதிகமான 
அளவிலே செடி வளர்க்க முடியுது, 
அதுக்கான வசதியான சூழ்நிலை இருக்கு 
செய்யறேன்‌. இதுவே போதாது. 
இன்னும்‌ எத்தனையோ வகைகள்‌ வெச்‌ 
சுக்கு வேணும்னு ஆசைப்படறேன்‌... 
ஆனா அது வசதி இருக்கிறதனாலே ஏற்‌ 
படற டம்பம்‌ இல்லே, உங்களோடு ஒரு 
சின்ன ஓலைக்குடிசையிலே இருந்து கூழ்‌ 
குடிக்கிற வாழ்க்கை எனக்கு ஏற்பட்டி 
ருந்தாலும்‌ அங்கே ஒரு சின்னத்தொட்‌ 
டியிலே, தகர டப்பாவிலேயாவது ஒரு 
பூச்செடி வெச்சு வளர்க்கிறதிலே நான்‌ 
சந்தோஷப்படுவேன்‌”", 


-இதுவரை கல்யாணியுடைய வாதம்‌ 
புரிகிறது. செடிகளை வைத்து அவைகள்‌ 
வளர்கிறதைப்‌ பார்ப்பதே ஆனந்தம்‌, 
பயனற்ற செடியானாலும்‌ ரோஜாதான்‌ 
அழகு. அது பேரானந்தம்‌. இந்த அழ 
குக்காகவும்‌, ஆனந்தத்துக்காவும்‌, அவள்‌ 
என்னதான்‌ வறுமைப்பட்டாலும்‌, 
பூச்செடி வளர்ப்பதை நிறுத்தமாட்டாள்‌. 
அழகிலே மிமும்‌ மென்மையான பெண்‌, 
அவள்‌ அழகுணர்வைக்‌ கொச்சைப்‌ 
படுத்துவதற்கில்லை. அவளைப்‌ புரிந்து 
கொள்ள முடிகிறது. ஆனால்‌ இதைத்‌ 
தொடர்ந்து கல்யாணி பேசும்‌ வாசகங்‌ 
கள்‌ பிரமிப்பில்‌ ஆழ்த்துபவை, அழகின்‌ 
சார்பில்‌ ஒரு வரையரையற்ற கோரிக்‌ 
கையை (Absolute claim) வைக்கிறாள்‌. 
“(இது விரையம்னா வாழ்க்கையே ஒரு 
விரயம்‌. கத்திரிக்காய்கூட விரயம்தான்‌. 
மனுஷ வாழ்க்கையே விரயம்தான்‌....'' 


அழகு இல்லையென்றால்‌ அனைத்‌ 
தும்‌ வீண்‌. பிரபஞ்சம்‌, மனிதன்‌, வாழ்க்‌ 
கை யாவும்‌ வீண்‌. அழகை ஏற்றுக்‌ 
கொண்டாலே இவை யாவற்றுக்கும்‌ 
அர்த்தம்‌ உண்டாகும்‌ என்று உறுதி 
பேசுகிற இத்தரிசனத்தை எங்ஙனம்‌ 
புரிந்து கொள்வது? சர்வ நிச்சயத்துடன்‌ 
கெளிந்து பிரகடனம்‌ செய்கிற நடையில்‌ 
அமைந்திருக்கிறதே இந்த வாசகம்‌! இப்‌ 
பெண்‌ மிகுந்த நிதானத்துடன்‌, எச்சரிக்‌ 
கையுடன்‌, தன்னை இழக்காமல்‌ நன்கு 
யோசித்து, எதிர்வாதம்‌ செய்கிறவனை 
யும்‌ அவன்‌ பேசுவதையும்‌ மதித்து, 
ரசித்து இச்சொற்களைப்‌ பேசுவதாக 
நாவல்‌ காட்டுகிறது. எதிர்வாதம்‌ 
செய்கிற ரங்காவே புத்தகத்தில்‌ கடன்‌ 
பெற்ற கருத்துக்களை, மூடிய மனத்‌ 
துடனும்‌ பிடிவாதத்துடனும்‌, “பிரசங்‌ 
கம்‌ செய்கிறவன்‌ மாஇரி'”, “நாடகத்தில்‌ 
வருகிற வசன த்தை ஒரு நடிகன்‌ ஒத்திகை 
பார்த்துக்‌ கொள்திறமாதிரி”” ஒப்பிக்‌ 


172 


கிறான்‌. “வறட்டு அரசியல்வாதி” என்று 
நினைக்கிறாள்‌ கல்யாணி, 


இன்னொரு கோணத்தில்‌, அர்த்தப்‌ 
படுத்துகிறமாதிரி, ரோஜாவைப்‌ பாது 
காத்து வாதிடுகிறாள்‌. மனிதர்கள்‌ 
எல்லாரும்‌ சாப்பிடுகிறார்கள்‌ என்பதற்‌ 
காக எல்லாரும்‌ சாப்பிடற பொருளை 
மட்டும்‌ உற்பத்தி செய்யமுடியுமா? அப்‌ 
படின்னா நான்‌ ஏன்‌ நாடகம்‌ போட 
னும்‌? நீங்க ஏன்‌ பத்திரிகையிலே விமரி 
சனம்‌ எழுதணும்‌? “அப்படியானால்‌ 
ரோஜா வளர்ப்பதும்‌ நாடகம்‌ போடு 
வதும்‌ விமரிசனம்‌ எழுதுவதும்‌ ஒரு வகை 
என்றாகிறது. அதாவது நாடகம்‌ போடு 
வதும்‌ விமரிசனம்‌ எழுதுவதும்‌ கூட 
அழகைப்‌ பராமரிக்கிற விஷயம்தான்‌. 
இவையெல்லாம்‌ ஆத்மாவுக்குத்‌ தேவை 
யானவைகள்‌. ஆனால்‌ ஓர்‌ அடிப்படை 
வேறுபாடு. ரோஜா உயிருள்ள ஒரு 
தூய அழகு, அதனுள்‌ அறிவுசார்ந்த 
விவாதங்களுக்கு இடமில்லை. நாடகமும்‌ 
விமரிசனமும்‌ உயிருள்ள அழகாயிருத்தல்‌ 
வேண்டும்‌. அவை நாடகமும்‌ விமரி 
சனமுமாய்‌, கலைப்‌ படைப்புக்களாய்‌ 
இருப்பின்‌, ஆனால்‌ அவை தூய அழகு 
என்று சொல்ல இயலுமா? 


மற்றோர்‌ பரிமாணத்தில்‌ ரோஜாச்‌ 
செடி. ஓர்‌ அடிப்படைக்குறியீடாகிறதை 
நாவல்‌ முடியுமுன்‌ பார்க்கிறோம்‌. 
ரோஜாச்செடிபற்றிய அறிவார்ந்த விவா 
தம்‌ இத்துடன்‌ முழுமை பெறுகிறது. 
முதலுரையை (108515) வைக்கிறவள்‌ கல்‌ 
யாணிதான்‌. இந்த விவாதத்தை நாவல்‌ 
தித்திரிக்கிறபடியே முழுவதும்‌ பார்ப்பது 
நல்லது. 


“நம்ம வீட்டிலே பூக்கற ரோஜாப்பூ 
இருக்கு பாருங்க, இதை நான்‌ ரொம்ப 
ரசிக்கிறேன்‌ ... நீங்களும்‌ ரசிப்பீங்க. 
ஆனா யாரும்‌ ஒரு ரோஜாப்பூவை வீமரி 


சனம்‌ பண்றது இல்லை, இல்லீங்களா?!" 
என்று அவள்‌ கேட்பது எதற்காக, எது 
சம்பந்தமாக என்று புரியாமல்‌ அவன்‌, 


“இப்ப எதுக்கு இதைப்பத்தி 
சொல்றே? என்று கேட்டான்‌. 


“ஏன்னா ஒருரோஜாப்பூவிலே இன்‌ 
னும்‌ ஒரு இதழ்கூட இருந்தாத்‌ தேவலான்‌ 
னோ, இந்த வாசனையோட கொஞ்சம்‌ 
மல்லிகை வாசனை கலக்காம இருக்கிறது 
ஒரு குறைன்னோ நாம்‌ நெனைக்காமல்‌ 
இருக்கிறதுக்குக்‌ காரணமே- ஒரு ரோஜா 
வை நாம்ப ரோஜாவாகவே எடுத்துக்‌ 
கிறதுதான்‌. அதைப்பத்திக்‌ கற்பனை 
களோ, எதிர்பார்க்கிற காரியமோ ஓண்‌ 
ணும்‌ இல்லை, நாம்ப ரோஜாகிட்டே 
எதிர்பார்க்கிற தெல்லாம்‌ ஒரு ரோஜா 
தான்‌. அந்த மாதிரி மனுஷாள்‌ கிட்ட 
யும்‌ இருந்துட்டா - அவங்க இருக்கிற 
மாதிரியே அவங்களை ஓப்புத்துக்கிற 
துன்னு இருந்தா இந்தமாதிரிப்‌ பிரச்‌ 
சினையே இருக்காது, 


“கல்யாணம்‌ பண்ணி மனை 
வின்னோ புருஷன்னோ ஆனவுடனே 
அவங்களைப்பத்தி எதிர்பார்க்கிறதும்‌ 
கற்பனைகளும்‌ அதிகமாகிக்‌ கஷ்டம்‌ 
வருது...” என்று அவள்‌ பேசிக்‌ 
கொண்டே இருந்தாள்‌. 

ரங்கா சொன்னான்‌, “ரோஜா 


கிட்டே அதுஇப்படி இருக்கணும்‌ அப்படி 
இருக்கணும்னு நாம்‌ எதிர்பார்க்காமல்‌ 
இருக்கிறதும்‌, அதை விமரிசனம்‌ செய்‌ 
யாம இருக்கிறதுக்கும்‌ காரணம்‌ என்ன 
தெரியுமா? அதுவும்‌ நம்பகிட்ட எதை 
யும்‌ எதிர்பார்க்கிறதில்லே; விமரிசனம்‌ 
செய்யறதில்லே; நாம்‌ இப்படி. இப்பிடி. 
இருக்கணும்னு நம்மை நிர்ப்பந்தப்படுத்‌ 
தறதில்லேங்கறதுதான்‌. ஆனா மனுஷ 
உறவு அப்படி இருக்கறதுன்னா நடை 


173 


முறைக்கு ஒத்துவராது... அதனாலே 
இதிலே பிரச்சினைகள்‌ வரதும்‌, 
சிக்கலுகங்க வரதும்‌ இயற்கை - அதனா 
லேதான அதிலே ஜாக்கிரதையா இருத்‌ 
இருக்கலாம்னு எனக்குத்‌ தோணுது- 
என்ன நான்‌ சொல்றது சரிதானா?'”. 


“நான்‌ உங்ககிட்டே என்ன எதிர்‌ 
பார்த்தேன்‌? “என்று *நறுக்‌' கென்று 
கேட்டாள்‌ கல்யாணி, அவனால்‌ உடனே 
அதற்குப்‌ பதில்‌ சொல்ல முடியவில்லை, 


நீ என்கிட்டே எதையாவது 
எதிர்பார்க்கணும்னு நான்‌ எதிர்பார்த 
தேன்‌." 


(ஏன்‌? நீங்க என்கிட்ட எதிர்பார்க்‌ 
கிறதெல்லாம்‌ நியாயம்னு ஆச்கிக்ட்டு 
“இன்னும்‌ எதிர்பார்க்கத்தானே? 


“அதுக்கு பயந்துதான்‌ நீ ரொம்ப 
ஜாக்கிரதையா என்கிட்டே எதிர்பார்க்‌ 


காம இருந்தியா?!” 


“இல்லே, அப்பிடி நான்‌ இருந்தி 
ருந்தா இந்நேரம்‌ நாம்ப பிரிஞ்சிருப்‌ 
போம்‌. ஒருத்தரை ஒருத்தர்‌ வெறுத்து 
இருப்போம்‌. இப்ப பிரச்சினைகளும்‌ 
சிக்கல்களும்‌ உங்களுக்குத்தான்‌; எனக்‌ 
கில்லே. நான்‌ நிறைவா இருக்கேன்‌. 
நான்‌ பேசறதெல்லாம்‌ உங்க பிரச்‌ 
சினைக்கும்‌ உங்க சிக்கல்களுக்கும்‌ ஏதா 
வது வழி காண்கிறதுக்குத்தான்‌. எனக்கு 
வருத்தமில்லே, ஏமாற்றமில்லே, உங்க 
ளைப்பத்தி பயமும்‌ இல்லே, நான்‌ உங்‌ 
களுக்கு ஒன்னு சொல்லணும்னு நினைக்‌ 
கிறேன்‌. நாம்‌ இனிமே டைவர்ஸைப்‌ 
பத்தியோ சேர்ந்து வாழறதைப்‌ 
பத்தியோ அதிகமாகப்‌ பேசவேண்‌ 
டாம்‌; வேணுங்கறவரைக்கும்‌ நாம்ப 
பேசியாச்சு, இனிமே எப்படி வேணு 
மாலும்‌ வாழ்வோம்‌, திட்டம்‌ போட 


வேண்டாம்‌, எதுசரி, எது தப்புன்னு 
விவாதம்‌ பண்ணவேண்டாம்‌. நீங்க எப்‌ 
படி வேணுமானாலும்‌ இருங்க, சந்தோ 
வுமா இருங்க.....அதுக்கு நான்‌ என்‌ 
னாலே ஆனசைச்‌ செய்வேன்‌...” என்று 
சொல்லிக்கொண்டே தாக்கம்‌ கண்ணை 
அமுக்க. அவனை அணைத்தவாறே 
பேசிக்கொண்டே உறங்கிப்போனாள்‌ 
கல்யாணி, 


“அவள்‌ உடம்பு ஜுரம்‌ காய்வது 
மாதிரி சுட்டது, 


"அப்போதே பொழுது விடிகிற 
நேரமாகிவிட்டது. 


ரங்கா சற்று நேரம்‌ கழித்துப்‌ படுக்‌ 
கையில்‌ கூங்கக்‌ கொண்டிருக்கும்‌ கல்‌ 
யாணியின்‌ அருகே உட்கார்ந்து புகை 
பிடித்துக்கொண்டிருந்தான்‌'", 


- இந்த அறிவார்ந்த விவாதத்து 
டன்‌ நான்காவது அத்தியாயம்‌ முடி 
வடைகிறது. இன்னும்‌ ஓர்‌ அத்தியாயத்‌ 
துடனும்‌ *பின்கதை' என்ற சிறிய பகுதி 
யுடனும்‌ நாவலும்‌ நிறைவு பெறுகிறது, 


இந்தத்‌ தளத்தில்‌ ரோஜா ஒரு குறி 
யீடாக முழுமை பெறுகிறது. குறியீடு 
தானும்‌ விளங்க இருக்கும்‌; தனக்கு முற்றி 
லும்‌ சம்பந்தமே இல்லாததாகத்தோன்று 
பவையுடனும்‌ உறவு கலந்து அவற்‌ 
றையும்‌ லிளக்கமாக்கும்‌. வாழ்க்கையில்‌ 
மலித உறவு பற்றி அறிந்து அதனைச்‌ 
செப்பம்‌ செய்து வாழ, ரோஜாச்செடி 
பற்றிய இந்தனை அல்லது தியானம்‌ வழி 
செய்கிறது. ரோஜாவுக்கும்‌ மனிதனுக்‌ 
கும்‌ உள்ள உறவே இலக்கணம்‌ தருக 
றத, மனிதனுக்கும்‌ மனிதனுக்கும்‌ இருக்க 
வேண்டிய உறவுக்கு, எதையும்‌ எதிர்‌ 
பார்க்காது, பயன்‌ கருதாது ரோஜாவை 
ரோஜாவாக ஏற்றுக்கொள்வது மாதிரி, 
விமரிசக்காமல்‌ ௪௧ மனிதர்களையும்‌ 


174 


அப்படியே அவர்கள்‌ இருக்கிறமா திரியே 
ரசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. அப்‌ 
போது மனித சமூக வாழ்க்கைக்கு அடிப்‌ 
படையிலேயே ஆரம்பத்திலேயே பெரிய 
சுவராயிருக்கும்‌ ஒரு பிரச்சினை தகர்ந்து 
விடும்‌. லாப நஷ்டக்‌ கணக்குப்‌ பாராத, 
மனந்திறந்த, பற்றற்ற, இருபுறமும்‌ 
பரிவு நிறைந்த கலந்துரையாடலுக்குக்‌ 
கதவு திறந்துவிடும்‌. வேறென்ன? 
பிரித்துப்‌ பிரித்துப்‌ பார்க்கும்‌ ரங்கா 
வின்‌ பகுத்தறிவு ஒரு பொருத்தமான 
கேள்வியை வைக்கிறது. குறியீடு ரோஜா 
வாக இருப்பதனாலேயே அதிலிருந்து 
நிர்ப்பந்தமாக எழும்புகிறது இந்த எதிர்‌ 
உரை (tரthesi5), ரோஜா வேறு 
மனிதன்‌ வேறல்லவா? எனவே இருவேறு 
இலக்கணங்கள்‌ இருக்கவேண்டுமே, 
ரோஜா-மனிதன்‌ உறவில்‌ எதிர்பார்த்‌ 
தல்‌ இல்லாமையும்‌ பயன்‌ கருதாமையும்‌ 
பரஸ்பரமானது. இது மனிதனுக்கு 
ரோஜா விஷயத்தில்‌ சாத்தியமானது. 
ரோஜாவுக்குத்‌ தவிர்க்க முடியாதது, 
இயல்பானது. ஆனால்‌, மனிதனுக்கு 
மனிதன்‌, கற்பனைகளும்‌, எதிர்பார்ப்பு 
களும்‌, கணக்குப்போடும்‌ வியாபாரமும்‌ 
இல்லாமல்‌ வாழ்வது நடைமுறை வாழ்‌ 
வில்‌ சாத்தியமாவது எங்ஙனம்‌? இக்க 
அம்‌ பிரச்சினையும்‌ விமரிசனமும்‌ மனித 
வாழ்க்கையில்‌ இயல்பானதல்லவா? 


இந்தக்‌ கேள்விக்குக்‌ கல்யாணியின்‌ 
பதில்‌ அருவமான (abstract) விளக்‌ 


கம்‌ அல்ல, , நிதர்சனமான மெய்ப்‌ 
பொருள்‌. கல்யாணிதான்‌ இறுதியான 
பதில்‌. இந்த விவாதத்துக்கு முரண்‌ 


பாடுகள்‌ கல்யாணியில்‌ தீர்ந்து வீடு 
கின்றன. கல்யாணியே இவ்விவாதத்‌ 
துக்கு முடிவான உயர்தர முழுஉரை 
(higher synthesis). “நான்‌ நிறைவா 
இருக்கேன்‌”', என்று தன்னைவெளிப்‌ 


படுத்துகிறாள்‌. எதையும்‌ எதிர்பாரா 
மல்‌ பயன்கருதுதற்கு அப்பால்‌ இருக்கிற 
மனுஷி அவள்‌, குறியீடான ரோஜா கல்‌ 
யாணியில்‌ யதார்த்தமாறெது. கல்யாணி 
ரோஜாவின்‌ நிலையை அடைந்தவள்‌ 
என்று தெளிவாகிறது. se has achieved 
the condition of a rose. விவாதத்துக்கு 
ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உறக்‌ 
கத்தில்‌ ஆழ்கிறாள்‌ கல்யாணி. பொழுது 
விடிகிறது. ரங்காவுக்கு, விவாதத்தில்‌ 
கழிந்த இரவு, பிரச்சினைத்‌ தெளிவில்‌ 
விடிறெது, 


அவன்‌ கல்யாணியைப்‌ பிரிந்து 
சென்று, ஒருவகைத்‌ துறவறத்தில்‌ 
வாழ்ந்து, அவளைத்‌ தியானித்து, தெளி 
வடைகிற விசேஷத்தை அழகாகச்‌ சொல்‌ 
கிறது அடுத்த அத்தியாத்தின்‌ முதல்‌ 
பகுதி. விம்சகனாகத்‌ தொடங்கி ரசிக 
னாக வளர்ந்து பக்தனாக முதிர்கிறான்‌ 
ரங்கா. கல்யாணியின்‌ படம்‌ தேவியின்‌ 
படமாகிறது. 


மேக்கப்‌ எதுவுமில்லாமல்‌ எளிய 
உடையும்‌ எண்ணெய்‌ தேய்த்துக்‌ 
குளித்து, வாராமல்‌ விரிந்த கூந்தலுமாய்‌ 
இருக்கும்‌ அவளுடைய அந்தப்படத்தைப்‌ 
பார்க்கிற போதெல்லாம்‌ அவள்‌ தன்‌ 
னிடம்‌ காட்டிய அன்பும்‌, தனக்களித்த 
ஆதரவும்‌ இனிமையாய்‌ விவாதம்‌ 
புரிகின்ற முறையும்‌ அன்பு மார்க்கத்தை 
உபதேசிக்கின்ற இனிய அவளது குரலும்‌ 
அவனுக்கு நினைவில்‌ வந்து நிற்கிறது. 
அவளைத்தான்‌ காதலிக்கிறோம்‌ என்‌ 
றல்ல; தான்‌ அவளை வழிபடுவதையே 
அவனால்‌ இப்போது புரிந்து கொள்ள 
முடிகிறது”. 

இவ்வாறாக மனிதவாழ்க்கையில்‌ 
அழகுக்கு என்ன இடம்‌ இருக்கமுடியும்‌ 
என்ற விசாரத்தில்‌ தொடங்கும்‌ விவாதம்‌ 
செளந்தர்யோபாசனையே வாழ்க்கை 


175 


யின்‌ சாராம்ச ரகசியம்‌ என்று நிறைவு 
பெறுகிறது! 


ஜெயகாந்தன்‌ எழுதும்‌ ஓவ்வொரு 
நாவலும்‌ இனிமையாய்‌ நிகழ்த்தப்படும்‌ 
ஒரு விவாதம்‌. செம்மையாகத்‌ தொடஙகி 
வளர்ந்து முழுமையடையும்‌ ஒவ்வொரு 
விவாதமும்‌ வாழ்க்கை அழதியது உன்னத 
மானது என்று வெளிப்படுத்துகின்றது. 
ஒவ்வொன்றும்‌ ஒரு மனிதன்‌ ஒரு *நான்‌” 
(Self) வளர்ந்த, விகசித்த அழகை 
நிகழ்த்திக்‌ காட்டுகிறது. 


இருப்பதெல்லாம்‌ நானும்‌ மற்ற 
மனிதரை உள்ளடக்கிய பிரபஞ்சமும்‌ 
தான்‌, ஒருபுறம்‌ நான்‌, மறுபுறம்‌ பிர 
பஞ்சம்‌. தானே௮து, அல்லது அதுவே 
நான்‌ என்று, இரு நிலைகளுக்கும்‌ பங்கம்‌ 
வராமல்‌ பராமரித்து, ஓருநிலையாக 
என்னை நான்‌ உணரும்‌ இசைவு நிலை 
கடந்த நிலை. ஞானம்‌ பிறக்கிறது. 
இதுவே அழகு. இந்த நான்‌, “அசம்‌ 
பிரம்மாஸ்மி' அல்லது *தத்துவமஸி” 
என்று அத்துவைத நிலையில்‌ புரிந்து 
கொள்ளப்படும்‌ பிரம்ம நான்‌!. இந்த 
நிகழ்வில்‌ ஒரு விவாத வடிவம்‌ காணக்‌ 
கிடைக்கிறது. “நான்‌', முதல்‌ உரை; அது” 
எதிர்‌ உரை (Anீரthesis.) இரண்டுக்கும்‌ 
ஊறு நேராமல்‌ கலந்த “பிரம்ம நான்‌” 
முழு உரை (5ynthesis)” 


வாழ்க்கைப்போக்கின்‌ கதிபோல்‌, 
சந்தம்போல்‌, ரிதம்‌ போல்‌ இந்த மும்மைக்‌ 
கோலம்‌ அமைந்திருக்கிறது. முதல்‌ உரை- 
எதிர்உரை - முழுஉரை என்று முறை 
வைக்கப்பட்டிருக்கும்‌ ஓவ்வொரு மும்மை 
யும்‌ ஒரு குறைந்தபட்ச விவாதம்‌. 
வாழ்க்கை ஒரு நீண்ட விவாதத்‌ தொடர்‌. 
இந்தச்‌ சந்தத்தின்‌, இந்தக்‌ கோலத்தின்‌ 
அழகை அனுபவித்துத்‌ தன்‌ படைப்பின்‌ 
வழியாக ரசிகனுடன்‌ பகிர்ந்து கொள்‌ 


றான்‌ கலைஞன்‌," இந்த அனுபவம்‌ 


அனத்தமானது, 


ஜெயகாந்தனுக்கு வா ம்க்கைதான்‌ 
பிரம்மம்‌, தேடிச்சோறு நிதம்நின்று 
இன்னக்கதைகள்‌ பேித்திரியும்‌ வாழ்வுச்‌ 
மும்‌ அதற்கும்‌ சம்பந்தமே இல்லை என்‌ 
ஹும்‌ அளவுக்கு. இடைவெளி, ஆனால்‌ 
ஒவ்வொரு மனிதனுள்ளும்‌, கடையனி 
லும்‌ கடையனுக்குள்ளும்‌, அதன்‌ பொறி 
யொன்று நீறுபூத்த நெருப்பாக இருக்‌ 
இன்றது*. மிகவும்‌ மோசமான மனிதன்‌ 
கூட, நல்லதைச்‌ செய்யவேண்டுமென் று 
தான்‌ உள்ளுர ஆசைப்படுகிறான்‌ என்‌ 
பார்‌. சற்றேனும்‌ இப்பொறி தனக்குள்‌ 
கனன்று கொண்டிருப்பதை ஒருவன்‌ 
உணர்ந்துவிட்டானாகில்‌, அவன்‌ தனக்‌ 
குள்‌, தன்னைச்‌ சூழ்ந்துள்ள உலகுடன்‌ 
விவாதத்‌ தொடர்பு கொள்கிறான்‌. அது 
அவன்‌ தன்னையும்‌ உலகையும்‌ சரிவரப்‌ 


புரிந்துகொண்டு இசைவில்‌, அழகில்‌, 
வாழும்‌ ஒளியைப்‌ பெற்றுவிடுகிறான்‌. 
* சுயதரிசனம்‌”” என்னும்‌ கதையில்‌ 


கணபதி சாஸ்திரிகள்‌ தனக்குள்ளோ, 
தன்னைச்‌ சுற்றியுள்ளவர்களுடனேயோ, 
தான்‌ மனப்பாடம்‌ செய்த காயத்திரி 
மந்திரத்துடனேயோ விவாதம்‌ மேற்‌ 
கொள்ளாததால்‌ அந்நியமாகி நடைப்‌ 
பிணமாயிருக்கிறார்‌ அவருக்குச்‌ சொல்‌ 
லிக்கொடுத்த ஆசிரியர்‌ கூட அவருடன்‌ 
விவாத உறவு கொள்ளவில்லை. 
அவரும்‌ பயத்தில்‌ அதை முயன்றதே 
யில்லை. ஆனால்‌, ஒரு நாள்‌ அவருக்கும்‌ 
அவர்‌ ஆசிரியருக்கும்‌ மோதல்‌ நிகழ, நீ 
பிராமணனா? எங்கே காயத்திரி மத்தி 
ரத்தின்‌ அர்த்தம்‌ சொல்‌?” என்று விட்ட 
சவாலில்‌ வெட்கி, ஊரைவிட்டு வெகு 
தூரம்‌ ஓடிப்போய்‌, தன்னுள்‌ விவாதம்‌ 
நடத்தி தன்னைப்‌ புரிந்து மனிதனாகி 
றார்‌. அவர்‌ அந்த அனுபவத்தை எழுதி 
வைத்துத்‌ தன்‌ பிள்ளைக்கு அனுப்ப அவ 


176 


னும்‌ அவன்‌ மனைவியும்‌ அவன்‌ தம்பியும்‌ 
படி.த்து அவர்கள்‌ அனைவருமே ஒருவர்‌ 
ஒருவரை அறிந்துகொள்ளவும்‌ பெரு 
மிதம்‌ கொள்ளவும்‌ அன்பு செய்யவும 
அது காரணமாகிறது. 

கடைகழிந்த மிருகம்‌ போல்‌ வாழும்‌ 
ஒரு மனிதன்‌, விவரம்‌ தெரியாத ஒரு 
மடப்பள்ளி வேலைக்காரன்‌ தன்னைக்‌ 
குருவாகப்‌ பாவித்து சமரஷணை செய்து 
வர, “குரு என்னும்‌ அந்தக்‌ கருத்துடன்‌ 
தன்னுள்‌ விவாதத்துக்கு நிர்பந்திக்கப்‌ 
பட, அவன்‌ குருவாகவும்‌, தன்‌ சீடனே 
தனது குருவென்று உணர்ந்து தேடவும, 


அறபுதம்‌ நிகழகிறது “குருபீடம்‌” 
கதையில்‌, 
எவருடனும்‌ சரியான விவாதம்‌ 


நடத்தாது தன்னைப்‌ பற்றியே தன்‌ 
ஊனத்தைப்பற்றியே எண்ணி எண்ணித்‌ 
தற்கொலை செய்ய முடிவு செய்து, 
எத்தனிக்கிறான்‌ ஒரு நொண்டி, அவனை 
விவாதத்துக்கு இழுக்கிறான்‌ ஒரு 
பிச்சைக்காரத்‌ தொழுநோயாளி. விவா 
தத்தின்பின்‌, வாழும மன உரமும்‌ 
ஆரோக்கியமும்‌ பெறுகிறான்‌ நொண்டி. 
இதுவே **நான இருக்கிறேன்‌" என்னும்‌ 
கதை. ஆனால்‌ மனநோய்‌ கொடிதிலும்‌ 
கொடிது. அது நொண்டியிடமிருந்து 
தொழுநோயாளியிடம்‌ தொற்ற அந்தப்‌ 
பாவி உயிரை மாய்த்துக்‌ கொள்கிறான்‌. 
விவாதம்‌ மேற்கொள்ளாதவனை விவா 
தத்துக்கு அழைத்துக்‌ குணப்படுத்துகிற 
வனையே அந்த விவாதம்‌ கொல்லு 
கிறதே என்ன, வினோதமாயிருக்கிற 
தல்லவா?சிறுகதையைக்‌ கூர்ந்து பார்க்க, 
அவனைப்‌ பொறுத்தவரை அந்த விவா 
தம்‌ ஆரோக்கியமானதல்ல என்று புல 
னாகிறது. நொண்டி வாழ்வதற்கான 
காரணங்களை நோயாளி கண்டு 
சொல்லச்‌ சொல்ல,அதே நேரத்தில்‌, தன்‌ 
னிரக்கம்‌ கொண்டு அழிவைத்‌ தேடிக்‌ 


கொள்கிறான்‌. காலக்‌ கண்ணாடிக்‌ 
கூண்டில்‌  தீழ்க்கண்ணத்தில்‌ மண்‌ 
நிறைய, மேற்கிண்ணத்தில்‌ மண்தர்ந்து 
முடிவது போல்‌ அவன்காலம்முடிறெது. 


ஆரோக்கியமான விவாதம்‌ நிகழ்வ 
தெங்ஙனம்‌ என்று காட்டுவதும்‌ ஜெய 
காந்தன்‌ இலக்கியத்தின்‌ இலக்கணம்‌ 
என்று பார்க்கலாம்‌. மேலே கண்ட 
வாறு ஒரு நடிகை நாடகம்‌ பார்க்கிறாள்‌ 
நாவல்‌ முழுவதும்‌ இந்த இலக்கணத்‌ 
துக்கு உருவான வடிவம்‌ என்று சொல்‌ 
லக்‌ காண்கிறது. கல்யாணிதான்‌ கனிந்த 
விவாதத்தின்‌ நாயகி, ஒரு சமூகம்‌ முழு 
வதும்‌ இத்தகைய விவாதம்‌ நிகழு 
மானால்‌ வானகம்‌ வையத்தில்‌ காணப்‌ 
படும்‌. அதுவே பயன்கருதாது அழகு 
கருதும்‌ ஆனந்த நிலை, 


விவாதத்‌ தொடர்புதான்‌ உயிர்த்‌ 
தொடர்பு, உயிர்தரும்‌ தொடர்பு, 
சிருஷ்டித்‌ தொடர்பு. பிறநாட்டு நற்‌ 
கலைகளனத்தையும்‌ இங்கு இறக்குமதி 
செய்தாலும்‌ இங்குள்ள கலை அவற்‌ 
றோடு விவாதத்‌ தொடர்பு கொள்ள 
வில்லை எனில்‌ வீண்‌. புதிய படைப்பு 
நிகழாது. தமிழ்‌ நாட்டில்‌ இந்த அவலம்‌ 
தான்‌. தெய்வீகமானது என்று சொல்லி 
நம்‌ கர்நாடக சங்கீதத்துக்கும்‌ மனித 
வாழ்க்கைக்கும்‌ விவாத உறவற்றுத்‌ தேங்‌ 
இக்டெக்றெது. பாரிஸிலிருந்து தாயகம்‌ 
திரும்பும கலைஞன்‌ இங்கே சிருஷ்டி 
கரமான விவாதத்தொடர்பை யாருட 
னும்‌ கொள்ள இயலாது தோல்வியுற்று 
பாரீஸுக்கே திரும்ப முயற்சி செய்கிற 
வன்‌, கல்கத்தா செல்கிறான்‌. அவன்‌ 
எழுதிய கட்டுரைகள்‌ மூலம்‌ அவனை 
அறிந்து, கல்கத்தாவிலிருந்து பதில்‌ 
கடிதம்‌ எழுதிய சஹிருதயவாதியான 
இசைக்கலைஞன்‌ சுந்தரம்‌, கர்நாடக 
இசையும்‌ ரவீந்திர சங்கீதமும்‌ பயின்ற 


வன்‌, சாரங்களைச்‌ சிருஷ்டிகரமான ஒரு 
விவாத உறவுக்கு அழைக்கிறான்‌. அவர்‌ 
கள்‌ அங்கே ஓர்‌ இசைப்பள்ளி தொடங்கி 
மாணவர்களை இசைபற்றிய விவாதத்‌ 
துக்கு இழுக்கும்‌ நம்பிக்கை, புதிய 
சிருஷ்டிக்கான நம்பிக்கை. 
ஜெயகாந்தனின்‌ அழகியல்‌ பற்றி 
ஆய்வ தற்குப்‌ பாரீஸூக்குப்மோவும்‌ மிகவும்‌ 
செளகரியமான களம்தான்‌. அதில்‌ கதா 
நாயகன்‌ இசைக்கலைஞன்‌. வேறெந்தக்‌ 
கலையாவது வாழ்க்கையை ஓரளவா 
வது பிரதிபலிக்கும்‌ இசைக்கலை? 
மிகவும்‌ நூயகலை, அழகை மட்டுமே 
தேடும்‌ கலை. ஆனால்‌ மிகவும்‌ நுண்‌ 
ணிய வகையில்‌ ஜீவாதாரமான வகை 
யில்‌ வாழ்க்கையில்‌ சகலதளங்களிலும 
இரண்டறக்‌ கலந்திருக்கும்‌ கலை, 


மனித வாழ்க்கை, சமூகம்‌, தனிமனி 
தன்‌, கலை, இலக்கியம்‌ இவற்றுடனெல்‌ 
லாம்‌ ஜெயகாந்தன்‌ கொண்டிருக்கும்‌ 
உறவு ஒரு விவாத உறவு. விவாதம்‌ 
தான்‌ அழகியது. அழகைத்‌ தியானிககத்‌ 
தான்‌ சரியான மனித உறவுகளும்‌ அழ 
இய சமூகமும்‌ உருவாகும்‌. 
அடிக்குறிப்புகள்‌: 

1 “என்னைப்‌ பொறுத்தவரை - நான்‌ என்பது 
நத0 எனின்‌ இந்த 1820 தான்‌ மாயை 
எனின்‌, இந்த மாயை தான்‌ பொய்‌ எனின்‌, 
இந்தப்பொய்‌ தான்‌ அநித்தியம்‌ எனின்‌, இந்த 
அநித்நியம்தான்‌ - சாசுவதமான, மெய்யான, 
உன்னதமான வாழ்க்கையின்‌ அர்த்தமாகும்‌. 
“அஹ்ம்‌ பிரம்மாஸ்மி - தான்தான்‌ பிரம்மம்‌. 
நான்‌ என்று பேசும்‌ போது உன்னையோ 
நம்மையோ மறக்கவில்லை. உன்னையும்‌ 

இருப்பதற்கே 

என்னை நான்‌ நம்புகிறேன்‌. உன்னையும்‌ 


தம்மையும்‌ மறக்காமல்‌ 


தம்மையும்‌ மதிக்கறவன்‌ என்பதனாலேயே 
நான்‌ உன்னோடு பேசுகிறேன்‌. 


177 


2. 


3. 


*உளக்கும்‌ எனக்கும்‌. உள்ள முரண்பாட்டில்‌ 
கான்‌ நீயே மாறி வளர்வாய்‌. இந்த முரண்‌ 
பாட்டை முனைப்பாசக்‌ காட்டியவர்கள்‌ தான்‌ 
உள்னை மாற்றியும்‌ வளர்த்துமிருக்றொர்கள்‌. 
(றெயகாற்கனின்‌ முன்னுரைகள்‌. பக்‌. 
129) 


அத்துவிதம்‌ மகாகலி பாரதிக்கும்‌ ஜெயகாந்‌ 
தணுக்கும்‌ நெருக்கமான தொடர்பைத்‌ தருழ 
தத்துவம்‌, ஆனால்‌, அத்துவித தத்துவத்தை 

இருவரும்‌ புரிந்துகொள்வதற்கும்‌ 
வறட்டு வேதாந்திகள்‌ புரிந்துகொள்வதற்கும்‌ 
அத்து 
வித நிலையை யதார்த்தமாக, மனித சாத்தி 


இவர்கள்‌ 


அடிப்படையான வேறுபாடு உண்டு. 


யமாக இயற்கைக்ருள்ளான அனுபவமாக 
இவர்கள்‌ கொள்ளுறொர்கள்‌. பாரதியின்‌ 


மெய்யோ?) **காட்டி'” 
போன்ற குறிப்பாக, இந்த 
அத்துவிதத்தின்‌ பொருளைத்தரும்‌, ஸ்ரீ விவே 
இப்புரித 
தலுக்கு நெருக்கமானது என்றும்‌ தோன்று 
கிறது. 


“பொய்யோ, 


கவிதைகள்‌, 


கானந்தரின்‌ *புதிய வேதாந்தம்‌" 


முதல்‌ கரை (130518) - எதிர்‌ உரை (8௨0(1- 
thesis) முழுகரை (synthesis) என்ற 
மும்மைத்தொடரான விவாதமே (018160 
tics) பிரபஞ்ச 
இயக்குகின்ற, ஒரு நான்‌ (5611), முழுமுதலை 
(absolute) தன்னில்‌ உணர்ந்து தெளிவாக 
உதவும்‌,அடிப்படைக்கோலம்‌, வழி, ஹெகல்‌, 
அத்துவிதம்‌, ஜெயகாந்தன்‌- மூன்று எந்தனை 
களும்‌ ஒப்பிட்டு வாசிக்கப்‌ பயன்தரும்‌. 


வாழ்க்கையனைத்தையும்‌ 


விவாதம்‌ என்னும்‌ போது பகுத்தறிவு 
சார்ந்த விவாதமே கருதத்தோன்றும்‌. 
ஹெகலின்‌ டயலெக்டிக்ஸாம்‌ அத்தகையதா 
கத்தான்‌ பெரும்பாலும்‌ தெரிலறது. 
ஆனால்‌, பகுத்தறிவு சார்த்த விவாதம்‌ 
மனிதனுக்கு மட்டுமே உரியது, மனிதனல்‌ 


லாத ஒன்றுக்கும்‌ மனிதனுக்கும்‌ ஏற்படும்‌ 
விவாதம்‌? பீரபஞ்சமனைத்தும்‌ இடையறாது, 
பல்வேறு தளங்களில்‌, நிகழ்ந்து கொண்டி 


178 


ருக்ராம்‌ விவாதம்‌ வெறும்‌ பருத்தறிவினால்‌ 
மட்டுமே புரிந்து கொள்ளத்தக்கதல்ல. பகுத்‌ 
தறிவு செம்மையான விவாதம்‌ நடைபெறு 
வதற்ருத்‌ தடையாகவும்‌ இருக்கக்கூடும்‌. 

பிரபஞ்சத்தின்‌, மனிதன்‌ இயற்கை முதலிய 
பல்வேறு கூறுகளையும்‌ ஒன்று மற்றொன்றை 
அழித்துவிடாமல்‌, ஒன்றை ஒன்று புரிந்து 
கொண்டு கலந்துறவாடும்‌ கலந்துரையாடலே 


“விவாதம்‌” என்று நான்‌ குறிப்பிடுவது. 


பருத்தறிவை உள்ளடக்கிய மொழியைக்‌ கை 
யாளுவதாலும்‌, மனித வாழ்க்கையைப்‌ பிரதி 
நிநித்துவப்‌ படுத்துவதாலும்‌ இலக்கெமென்‌ 
னும்‌ கலையில்‌ பகுத்தறிவு சார்ந்த விவாதங்க 
ளுக்கு நிறைய இடமிருக்கிறது. ஆனால்‌ இத்‌ 
தகைய விவாதங்கள்‌ ஆரோக்கியமாக நிகழ 
வேண்டும்‌ என்னும்‌ அக்கறை உணர்வையும்‌ 
இலக்யெம்‌ தரும்‌, 


சாரங்கன்‌ ..ஃதுயரச்‌ சூழ்நிலையில்‌ நான்‌ 
கதறிக்‌ நேரத்திலும்கூட 
என்னுள்‌ ஏதோ ஒன்று எதனாலுமே பாதிச்‌ 


கொண்டிருக்கும்‌ 


கப்படாமல்‌ தெளிந்த அமைதியான பேரா 
னந்த சாகரத்தில்‌ குதூகலமாக மிதந்து 
கொண்டிருப்பதுபோல்‌ இருக்கும்‌, ஃ நான்‌ 
ஏதோ மாயா வாதம்‌ பேசுவதாக எண்ண 
வேண்டாம்‌. இது மிகவும்‌ யதார்த்தமான, 
அர்த்தமுள்ள ஓர்‌ உணர்ச்சி.” 


(பாரிஸுக்குப்‌ போ, பக்‌. 336-337) 


இது ஒரு கலைஞனுக்கு அல்லது ஒரு 
ஞானிக்கு ஏற்படக்கூடிய அனுபவம்‌, ஆனால்‌, 
ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும்‌ இப்பொறி 
இருக்றெது. ““சூரியனின்‌ கதிர்கள்‌ எல்லாப்‌ 
பொருள்களின்‌ மீதும்‌ படுகிறது. ஆனால்‌ 
ஒரு கண்ணாடியோ அல்லது கையளவுத்‌ 
தண்ணீரோதான்‌ திரும்பவும்‌ காட்டும்‌. அப்‌ 
படி ஒரு கண்ணாடி நம்முள்‌ 
ஒட்டிக்கொண்டிருப்பது சர்வசத்தியம்‌,”” 
(ஜெயகாந்தன்‌ முன்னுரைகள்‌, பக்‌, 
173). 


எங்கேயோ 


தமிழ்க்‌ கலை 
தமிழ்‌ 4, கலை, 3, 4 


முன்னுரை: ஜெயகாந்தனின்‌ முதற்‌ 
சிறுகதை 'செளபாச்சியம்‌' இதழில்‌ 
பிச்சைக்காரன்‌ என்ற பெயரில்‌ வெளி 
வந்தது, 1954-ஆம்‌ ஆண்டில்‌ ஜெயகாந்‌ 
தனின்‌ இருபதாம்‌ வயதில்‌ (1954 ஆம்‌ 
ஆண்டு ஏப்ரல்‌ மாதம்‌) ஆனும்‌ 
பெண்ணும்‌ என்ற முதற்‌ சிறுகதைத்‌ 
தொகுப்பு வெளிவந்தது," அதே ஆண்டு 
செப்டம்பர்‌ மாதத்தில்‌ உதயம்‌ என்ற 
சிறுகதைத்‌ தொகுப்பு வெளிவந்தது.” 
இத்தொகுப்பில்‌ ஏழு சிறுகதைகள்‌ உள்‌ 
ளன. இச்சிறுகதைத்‌ தொகுப்பு அச்‌ 
சான போது ஜெயகாந்தன்‌ அவர்கள்‌ 
சென்னை பவானி அச்சகத்தில்‌ கம்பாஸி 
டராகவும்‌ பழங்கால “டிரெடில்‌' மிஷி 
னில்‌ காலால்‌ ஓட்டி அச்சுப்பதித்த டிரெ 
டில்‌ மேனாகவும்‌' பணியாற்றிப்‌ பெற்ற 
அனுபவத்தை அவரே கூறுகிறார்‌.” 
உதயம்‌ சிறுகதைத்‌ தொகுப்பு முதல்‌ 
சக்கரம்‌ நிற்பதில்லை முடிய 13 தொகுப்‌ 
புக்களாக அவருடைய 128 சிறுகதைகள்‌, 
வெளிவந்துள்ளன. இவற்றுடன்‌ 
“ஆணும்‌ பெண்ணும்‌ (*தர்க்கம்‌' என்ற 
பெயரில்‌ எழுத்து இதழில்‌ வெளி 
வந்தது)*, *சினம்‌ என்னும்‌ த: (சரஸ்வதி 
1957-ஜுன்‌), “கண்ணம்மா” (ஆகஸ்ட்‌ 
1958, சரஸ்வதி), *கேட்டவரம்‌' (சரஸ்‌ 
வதி-அக்டோபர்‌ 1958) “கேரக்டர்கள்‌” 
(ஆனந்தவிகடன்‌ 15-1-1978) ஆகிய 5 


ஜெயகாந்தனின்‌ சிறுகதை வடிவம்‌ 
ச. வேங்கடராமன்‌ 
சிறுகதைகளையும்‌ சேர்த்து 133 சிறு 


சுதைகளை அடிப்படையாகக்கொண்டு 
இக்கட்டுரை அமைகிறது. ஜெயகாந்தன்‌ 


செளபாக்கியம்‌, சரஸ்வதி, எழுத்து, 
பிரசண்ட விகடன்‌, சமரன்‌, தமிழ்க்‌ 
காவேரி, புதுமை, கங்கை, சாந்தி, 


தாமரை, அமுதசுரபி, ஆனந்தவிகடன்‌, 
சுலைமகள்‌,கல்கி, தினமணிக்கதிர்‌, ஞான 
ரதம்‌ ஆசிய இதழ்களில்‌ சிறுகதைகளைப்‌ 
படைத்துள்ளார்‌. தொடக்கக்‌ காலத்தில்‌ 
சரஸ்வதி, சாந்தி, சமரன்‌, தாமரை 
போன்ற பொதுவுடைமை இயக்கச்‌ 
சார்பு இதழ்களில்‌ எழுதியபோதும்‌ 
பின்னர்‌ ஆனந்தவிகடன்‌, கல்கி, தின 
மணிகதிர்‌ போன்ற முதலாளித்துவ 
வெகுஜன இதழ்களிலும்‌ அவர்‌ சிறுகதை 
களை எழுதியுள்ளார்‌. அவரைப்பொறுத்‌ " 
தவரையில்‌ எழுதும்‌ இதழ்‌ எதுவாயினும்‌ 
மக்களைச்‌ சென்றடைவதாக இலக்கி 
யம்‌ அமைய வேண்டும்‌ என்பதே அவரது 
படைப்புக்‌ கொள்கையாகும்‌. ஜெய 
காந்தனின்‌ சிறுகதை வடிவம்‌ என்ற 
இக்கட்டுரையில்‌ வடிவம்‌ என்பதன்‌ 
விளக்கம்‌, வடிவம்‌ பற்றி ஜெயகாந்த 
னின்‌ கொள்கை என்பவற்றை அடியாகக்‌ 
கொண்டு அவருடைய கலைக்கொள்கை 
யில்‌ வடிவம்‌ விளக்கப்படுகிறது. அவரு 
டைய சிறுகதைக்‌ கலைவளர்ச்சி இதன்‌ 
வழி தெளிவுறுத்தப்பெறுகிறது. 


வடிவம்‌ என்பது பற்றித்‌ திறனாய்‌ 
வாளர்களிடையே ஒருமித்த கருத்து 
இல்லை. “உள்ளடக்கம்‌ என்பது இலக்‌ 
இயத்தின்‌ உயிராக - ஆன்மாவாக 
இருக்க, வடிவம்‌ அது விளங்கி ஓளி 


பெறும்‌ உடலாக உள்ளது. வடிவமும்‌ 


உள்ளடக்கமும்‌ ஒன்றின்‌ இருபக்கங்க 
ளாகப்‌ பிரித்தறியலியலா ததாக,இணைந்‌ 
இயங்குவதாக உள்ளது'' என்பார்‌ 
ரெனிவெல்லாக்‌. சதையும்‌ குருதியும்‌ 


போல இணைந்துள்ளதாக விளக்குவார்‌ 
ஹியூகோ. உள்ளடக்கம்‌ வெளிப்படும்‌ 
போதே உடன்தோன்றித்‌ தன்னுடன்‌ 
வளர்ந்து தன்னில்தான்‌ வெளிப்‌ 
படுவது வடிவம்‌ என்பார்‌.” வடிவம்‌ 
என்பதைக்‌ கதையின்‌ அமைப்பு, 
இணைவு, அழுத்தம்‌, சொல்லாட்சி, 
குறியீடு உள்ளிட்ட அனைத்தும்‌ உள்ள 
டக்யெதாக விளக்குவர்‌. வடிவம்‌ 
என்பது கதையின்‌ அமைப்பையும்‌ 
படிக்கும்‌ வாசகரிடம்‌ ஏற்படுத்தும்‌ மனப்‌ 
பதிவையும்‌ உள்ளடக்கியதாகக்‌ கூறு 
வார்‌ ரோஜர்‌ பெளலர்‌!, அமைப்பு என்‌ 
பதில்‌ கதைப்பின்னல்‌ உள்ளிட்ட கதை 
யின்‌ வெளிப்பாட்டையும்‌ மனப்பதிவு 
என்பதில்‌ சொல்‌, மொழி, நடை உள்‌ 
ளிட்ட கூறுகளையும்‌ அவர்‌ கொள்வார்‌, 
எனவே சிறுகதையாசிரியன்‌ கதையின்‌ 
தலைப்பு முதல்‌ முடிவுச்‌ சொற்கள்‌ வரை 
எந்தவித விலகலும்‌ விடுபடுதலும்‌ 
இன்றி ஒரே சீரான நிலையில்‌ தொய்‌ 
வின்றி ஒருமைப்பாட்டுடன்‌ வெளிப்‌ 
படுத்தும்‌ கலையாக்கம்‌ வடிவம்‌ என்று 
பெயா்பெறுகிறது என்று கொள்ளலாம்‌. 
பிற இலக்கிய வகைகளை விடவும்‌ சிறு 
கதையின்‌ எல்லை - பரப்பு - மிகச்‌ 
சுருங்கியதாக உள்ளதால்‌ அக்கலை 
யாக்கத்தில்‌ வடிவம்‌ என்பது செறிவான 
அமைப்பும்‌ திட்பநுட்பமான இழை 
யோட்டத்தையும்‌ உடையதாகின்றது. 
“எஇறுகதையில்‌ இடப்படும்‌ புள்ளிகளும்‌ 


180 


இடாமல்‌ விடப்படும்‌ வெற்றிடங்களும்‌ 
பேசாதன பேசி, காட்டாதன காட்டும்‌ 
ஆற்றல்‌ உடையன”? என்பதற்கேற்ப 
அக்கலையாக்கத்தில்‌ ஓவ்வொன்றும்‌ 
வடிவச்செம்மையை உருவாக்குபவை. 


ஜெயகாந்தன்‌ தம்முடைய சிறுகதை 
இலக்கியக்‌ கொள்கை குறித்துப்‌ பல்‌ 
வேறு சந்தர்ப்பங்களில்‌ பல்வேறு செய்தி 
கூறியுளளார்‌. **இந்தக்‌ கதை 
ஒவ்வொன்றுக்கும்‌ பின்னால்‌ இதை 
எழுதியவனுக்கும்‌ சமூகத்துக்கும்‌ உள்ள 
உறவின்‌ கதை ஒன்றுண்டு'” என்று 
ஜெயகாந்தன்‌ சிறுகதைகள்‌ நூலின்‌ 
முன்னுரையில்‌ கூறுகிறார்‌.வாழ்க்கை ஒரு 
போராட்டம்‌ என்பதை வெறும வாசக 
மாக, ஒரு சொற்றொடராகக்‌ கொள்ளா 
மல்‌ அதன்‌ பூரணமான அர்த்தத்தோடு 
நான்‌ பார்க்கிறேன்‌. நாம அனைவரும்‌ 
போராடிக்‌ கொண்டு இருக்கிறோம்‌... 
கலைத்தன் மைக்கு எந்தவிதக்‌ குறைவும்‌ 
வராமல்‌ கலாதேவியின்‌ காதற்கணவனா 
கவும்‌ சமுதாயத்‌ தாயின்‌ அன்புப்‌ புதல்‌ 
வனாகவும்‌ இருந்துதான்‌ நான்‌ எழுதுகி 
றேன்‌... அர்த்தமே அற்புத வடிவத்தை 
உருவாக்கி இருக்கிறது. வடிவத்தில்‌ 
என்ன குறைவு வந்துவிட்டது,அது பிரதி 
நிதித்துவப்படுத்தும்‌ அர்த்தத்தால்‌?... 
சமூகப்பார்வையோடு கலைப்பணி 
புரியவே நான்‌ எழுதுகிறேன்‌?! என்று 
எதற்காக எழுதுகிறேன்‌' என்ற நூலில்‌, 
கூறுகிறார்‌. இதில்‌ அவருடைய படைப்‌ 
புக்கொள்கை - சமூகப்‌ பார்வையாகிய 
உள்ளடக்கமே - அர்த்தமே - வடிவத்தை 
அற்புதமாக உருவாக்கித்‌ தருகிறது 
என்று விளக்குகிறார்‌. “கலை விஷயத்‌ 
இல்‌ அர்த்தமே உருவத்தைச்‌ சமைக்‌ 
இறெது. அர்ததத்தின்‌ மூலம்‌ அந்த உருவம்‌ 
வலுவும்‌ அழகும்‌ பெறுவதாலேயே புதிய 
புதிய கருத்து வளர்ச்சிகளுக்கேற்ப 
புதியபுதிய உருவ வார்ப்புகளும்‌ ஏற்படு 


களைக்‌ 


கின்றன"'33 என்று புதிய வார்ப்புகள்‌ 
தொகுப்பின்‌ முன்னுரையில்‌ கூறுகிறார்‌. 
ஆழமான சமூகப்‌ பார்வை என்ற 
உள்ளடக்கத்தை - அர்த்தத்தை - தாங்கி 
வரும்‌ பல்வேறு வடிவங்களாக அவரு 
டைய கதைகள்‌ அமைகின்றன. கதைகள்‌ 
எழுதி இதழ்களில்‌ வெளியானபின்‌, 
மீண்டும்‌ நூலாக்கம்‌ பெறும்‌ நிலையில்‌ 
அவரே அதன்‌ விமர்சகராகவும்‌ நின்று, 
விமர்சித்துப்‌ பார்த்தும்‌ எழுதுகிறார்‌. 
இதனை, “ஓர்‌ விமர்சகன்‌ என்ற 
முறையில்‌ எனது கதையை நானே சிறப்‌ 
பாக விமர்சனம்‌ செய்யமுடியும்‌''* என்‌ 
பதாலும்‌,'' மீண்டும்‌ ஒருமுறை வடித்துப்‌ 
பார்க்கும்போது பல சதைகள்‌ சுகந்தந்‌ 
தாலும்‌ வடிவத்திலும்‌ வளமையிலும்‌ 
“இன்னும்‌ செப்பம்‌ தேவை, தேவை” 
எனறு என்னை நோச்கிக்‌ கெஞ்சும்‌ 
குறைகள்‌ மிகுந்த படைப்புக்களாகவே 
எனக்குத்‌ தோன்றுகின்றன” என்று 
கூறுவதாலும்‌ அறியலாம்‌. மேலும்‌, சிறு 
கதையின்‌ வடிவம்‌ பற்றிய அவரது 
பொறுப்புணர்ச்சியே, படைப்பாளன்‌ 
என்ற பீடத்தை விட்டு இறங்கி வந்து 
பேசுவது கலைவடிவில்‌ - கலையாக்கத்‌ 
இல்‌-ஊறு ஏற்படுத்தும்‌ என்பதாலே 
கதையில்‌ பேசாது, முன்னுரையில்‌ பேசு 
கிறார்‌. இதனை, “உருவத்துக்குப்புறம்பு, 
அந்த உருவ வரம்புக்கு மீறியது என்ற 
தீர்மானத்தில்‌ நானே ஒதுக்கிக்கொண்ட 
சில அர்த்தமுள்ள விஷயங்களைப்‌ பேசு 
வதற்கான உரிமையை இந்த முன்னுரை 
களின்‌ மூலம்‌ கூறுவதால்‌ அறியலாம்‌. 
“தலைப்பிலிருந்து கடைசி வார்த்தை 
வரை பிசிறு இல்லாமல்‌ தொடர்பு 
உள்ளதாயிருக்கும்‌ நல்ல சிறுகதை. ‘If 
you have described a riffle, there must be 
a shot at the ead’ என்கிறான்‌ ஆன்டன்‌ 
செகாவ்‌, எங்கே எடுத்தாலும்‌ கதைக்குத்‌ 
தலைப்பு சம்பந்தமுடையதாக இருப்பது 


181 


தான்‌ அந்தச்‌ சிறுகதையின்‌ விறுவிறுப்பு 
என்று குங்குமம்‌ இதழில்‌ அளித்த பேட்டி 
யில்‌!" ஜெயகாந்தன்‌ கூறியுள்ளார்‌.சோவி 
யத்‌ மக்களிடமும்‌ சோவியத்‌ இலச்கியக்‌ 
கர்த்தாக்களான டால்ஸ்டாய்‌, கார்க்கி, 
லெனின்‌, செகாவ்‌ போன்றோரிடத்தும்‌ 
சோலியத்‌ இலக்கியங்களிலும்‌ அவருக்‌ 
குள்ள ஆழ்ந்த பிடிப்பும்‌ ஈடுபாடும்‌ 
அவருடைய இலக்கியக்‌ கொள்கையை 
உருவாக்க உதவியிருக்கிறது. இதன்‌ 
விளைவாகத்தான்‌ ஆழமான சமூகப்‌ 
பார்வையுடனும்‌ பொறுப்புணர்ச்சியுட 
னும்‌ அவர்‌ சிறுகதைகள்‌ படைத்துள்‌ 
ளார்‌. இந்த உள்ளடக்கமே - அர்த்‌ 
தமே - வடிவச்‌ ,செம்மையை உருவாக்‌ 
கித்‌ தந்துள்ளது. 

கதைத்தலைப்பு: ஜெயகாந்தன்‌ சிறு 
சுதைகளில்‌ கதையின்‌ உள்ளடக்கத்திற்கு 
ஏற்ப வடிவம்‌ அமைகின்றது அவரு 
டைய சிறுகதையின்‌ சமூகப்பார்வைக்கு 
ஏற்ற வாயிலாகக்‌ கதைத்‌ தலைப்பைச்‌ 
சூட்டுகிறார்‌. அவருடைய சிறுகதைகளில்‌ 
ஒரு பகல்‌ நேரப்‌ பாசஞ்சர்‌ வண்டியில்‌” 
என்ற தலைப்பு நேரடியாகக்‌ கதை 
நிகழ்ச்சி நடைபெறும்‌ பின்னணியைக்‌ 
காட்டினாலும்‌ குறிப்பாக அது 
வேறொரு பொருளை உணர்த்துவதைக்‌ 
கதையின்‌ போக்கில்‌ உணரலாம்‌, “அக்‌ 
இனிப்‌ பிரவேசம்‌' புதிய பொருளைத்‌ 
தருறெது. தாம்‌ கண்டு கேட்டவற்றைச்‌ 
சமூக உணர்வுடன்‌ வெளியிடச்‌ சிறு 
கதை துணைசெய்கிறது. சிறுகதை 
வடிவை விளக்கும்‌ வாயிலாகவும்‌ கதை 
யில்‌ பேசப்படும்‌ சிக்கலைப்‌ பற்றிய சிந்த 
னையை வாசகரிடம்‌ ஏற்படுத்துவதாக 
வும்‌ கதைத்‌ தலைப்பு அமைகின்றது, சிறு 
தொடர்‌, நீண்ட தலைப்பு, இலக்கியப்‌ 
பாடல்‌ அடி. என்ற எவ்வகையில்‌ கதைத்‌ 
தலைப்பு அமைந்தாலும்‌ அவற்றை 
அவர்‌ கையாளுந்திறன்‌ சிறுகதை 


வடிவச்‌ செம்மையைக்‌ காட்டுவதுடன்‌ 
அவரது மொழியறிவு, இலக்கியம்‌, பண்‌ 
பாடு இவற்றில்‌ அவருச்ருள்ள ஈடுபாடு 
அியவற்றைக்‌ காட்டுகின்றது. குறிப்‌ 
பாகப்‌ பொருள்‌ தருவதாகவும்‌ வெளிப்ப 
டையாகப்‌ பொருள்‌ தருவதாகவும்‌ 
கலைப்பு அமைூன்றது. அக்கினிப்பிர 
வேசம்‌, புய வார்ப்புகள்‌, 
சாந்தியூமி, சனம்‌ என்னும்‌ த, முச்‌ 
சந்தி என்பன போன்ற தலைப்புக்கள்‌ 


யுகசந்டு, 


மிறுகதை வடிவத்தின்‌ ஒருமைப்பட்ட 
செம்மையை உணர்த்தவல்லன. மறு 
தலையாகச்‌ சொன்னால்‌, தலைப்பு 


இன்றி இருக்குமானால்‌ சிறுகதை வடி 
லம்‌ பின்னப்படுவதை வாசகனுக்கு 
உணர்த்தும்‌ ஆற்றறுடையவை தலைப்‌ 
புக்கள்‌, சிறுகதையில்‌ சமூகலியற்பண்பும்‌ 
அழயெற்கூறும்‌ இணைந்து ஜெயகாந்த 
னிடம்‌ செயற்படுகின்றன. 

கதையின்‌ தொடக்கம்‌: சிறுகதையின்‌ 
தொடக்கம்‌ விறுவிறுப்பு மிக்கதாக, 
பிரச்சனையை அறிமுகஞ்செய்வதாக, 
வாசகரைக்‌ கவரவும்‌ ஆர்வத்தைத்‌ 
தோற்றுவிக்கவும்‌ வல்லதாக அமைகின்‌ 
றது. கதையில்‌ இடம்பெறும்‌ மாந்தர்‌, 
அவர்தம்‌ மனஉணர்வு, அவர்தம்‌ செயல்‌ 
இவற்றை அறிமுகப்படுத்துவதாகச்‌ சில 
கதைகளின்‌ தொடக்கம்‌ அமைகின்றது. 
“நாகநாதன்‌ பிறலிக்‌ கலைஞன்‌. ஐம்பது 
ஆண்டுகளைத்‌ தன்னுள்‌ அடக்கி ஜீர 
ணித்த இளைஞன்‌”! என்று உதயம்‌ 
சிறுகதை தொடங்குகின்றது. இங்கு 
ஆசிரியர்‌ கூற்றில்‌ அந்த இளைஞன்‌ 
நாகநாதன்‌ பற்றிய அறிமுகமாகத்‌ 
தொடக்கம்‌ அமைறது. இத்தகு அறி 
முகத்‌ தொடக்கத்தில்‌ வருணனை, விவ 
ரிப்பு ஏதுமின்றி ஆழமான பொருள்‌ 
தொடர்புடன்‌ அமையும்‌. பெரும்பா 
லான சிறுகதைகளில்‌ இவ்வகைத்‌ தொ 
டக்கம்‌ உள்ளது. வருணனைத்‌ தொடக்‌ 


182 


கத்தில்‌ விரிவான வருணனை காணப்படு 
கிறது. சூழலை வருணிக்கும்‌ இடங்களில்‌ 
இத்தகு தொடக்கத்தை ஆளுிறார்‌. 
“மாட்டுத்‌ தொழுவத்தின்‌ தகரக்கூறை 
யைக்‌ குடைந்து மேற்ளெம்பி வளர்ந்தி 
ருப்பது மாதிரி தெரிகிறதே அந்தத்‌ 
தென்னைமரம்‌. அது இரண்டு வீட்டுக்‌ 
காரருக்கும்‌ சொந்தம்‌. இந்த இரண்டு 
வீடும்‌ ஒரு காலத்தில்‌ ஒரே வீடாய்த்தா 
னிருந்தது''! என்று தொடங்குகிறது. 
“இதோ ஒரு காதல்‌ கதை” என்னும்‌ சிறு 
கதை. ஒரு காலத்தில்‌ ஒன்றாசு இருந்த 
வீடு இன்று தனித்தனியாகிப்போய்‌, மனி 
தர்களும்‌ தனித்தனியாகிப்போன அவ 
லம்‌ கதையில்‌ தொனிப்பதை இத்தொ 
டக்கம்‌ ஆழமாகக்‌ காட்டுகிறது. கதை 
மாந்தர்‌ இருவரிடையில்‌ நடக்கும்‌ உரை 
யாடலைக்‌ கொண்டு தொடங்கும்‌ உரை 
யாடல்‌ தொடக்கமும்‌ இவர்‌ சிறுகதை 
களில்‌ காணப்படுகிறது, “ஒரு நிமிஷம்‌ 
இருங்கள்‌ கூப்பிடுகிறேன்‌... நீங்கள்‌ யார்‌ 
பேசறது' என்ற கேள்வி வந்ததும்‌ பதில்‌ 
சொன்னான்‌ வேணு, “நான்‌ அவர்‌ மகன்‌ 
வேணு' சற்றுக்‌ கழித்து அவனது 
தந்தையின்‌ குரல்‌ போனில்‌ ஒலித்தது. 
“ஹலோ நான்தான்‌ சுந்தரம்‌”? என்ற 
தொடக்கம்‌ அந்தரங்கம்‌ புனிதமானது 
சிறுகதையில்‌ இடம்பெறும்‌ உரையாடல்‌ 
தொடக்கம்‌ வேணு, அவன்‌ தந்தை 
சுந்தரம்‌ இருவருக்கும்‌ தொலைபேசி வழி 
நடக்கும்‌ உரையாடலும்‌, தொடக்கவரி 
களிலே மகனை யார்‌ என்று ஒரு குரல்‌ 
கேட்பதில்‌ உள்ள செய்தியும்தான்‌ 
கதையின்‌ வளர்ச்சிக்கு - சிக்கல்‌ வளர்‌ 
வதற்கு - மறைமுகத்‌ துணையாக அமை 
கின்றன. வாசகனை இந்த நிகழ்ச்சியி 
னுள்‌ இட்டுச்சென்று, தந்தையின்‌ அந்த 
ரங்கம்‌ பற்றி மகன்‌ அறிந்து அதிர்வதும்‌ 
அச்சிக்கல்‌ வளர்வதுமான சிறுகதை 
வளர்ச்சிக்கு இத்தொடக்கம்‌ துணை 


செய்கின்றது, சிறுகதையில்‌ எழுப்பப்‌ 
பெறும்‌ மையப்‌ பிரச்சினையை மிக 
மென்மையாக அதே போதில்‌ அழுத்த 
மாகக்‌ காட்டுவது இத்‌ தொடக்க 
வரிகளில்‌ தெரிகின்றது. “நா ரொம்ப 
பிஸிமேன்‌ உங்களுக்குத்‌ தெரியுமா?... 
இந்த ஆபீஸ்‌ என்னை யந்திர 
மாக்கி வைக்கிறது. நான்‌ வேலை 
செய்யும்‌ ஆபீஸ்‌ ஒரு வெள்ளைக்காரன்‌ 
கம்பெனி'!? என்று தொடங்கும்‌ “இது 
என்ன பெரிய விஷயம்‌' என்ற சிறுகதை 
யில்‌, கதைத்‌ தலைமை மாந்தரின்‌ தன்‌ 
மைக்‌ கூற்றில்‌ தொடங்குகிறது. நோக்கு 
நிலைத்‌ தொடக்கமான இதில்‌ முன்னி 
லையாரை விளித்துப்‌ பேசும்‌ திறனும்‌ 
இணைந்து அமை௫இறது. மாந்தர்‌ அறிமு 
கமும்‌ நோக்குநிலை, முன்னிலைத்திறன்‌ 
என்ற பலவும்‌ இணைந்து கதையின்‌ 
மையமான உள்ளடக்கப்‌ புலப்பாட்டிற்கு 
ஏற்ற தொடக்கத்தை அவர்‌ ஆளுகிறார்‌. 
படிக்கும்‌ வாசகருக்கு உள்ளடக்கத்தை 
அறிமுகஞ்செய்து, அதுபற்றிச்‌ சிந்திக்க 
வைத்து, எளிய சிறு சொற்களில்‌ 
ஆழமான பொருளைத்‌ தருவதாகவும்‌ 
ஆர்வத்தைத்‌ தூண்டுவதாகவும்‌ ஜெய 
காந்தனின்‌ சிறுகதைத்‌ தொடச்சுங்கள்‌ 
அமைகின்றன. உள்ளடக்கத்தையும்‌ வடி 
வத்தையும்‌ இணைத்து, ஒருமைப்பாடு 
மிக்கதாகக்‌ கதைத்தொடக்கம்‌ அமை 
இன்றது, வெகுசன இதழ்களில்‌ எழுதிய 
போதும்‌ பொழுதுபோக்கிற்காக நீர்த்‌ 
துப்போகுமாறு சிறுகதையின்‌ வடிவச்‌ 
செம்மையைச்‌ சீர்குலைக்கக்‌ கூடிய 
வாய்ப்பாட்டுச்‌ சிறுகதைகளில்‌ காணப்‌ 
படும்‌ பரபரப்புமிக்க முறையில்‌ 
கதைத்‌ தொடக்கத்தை ஜெயகாந்தன்‌ 
அளவில்லை. 


கதை முடிவு: சிறுகதையின்‌ வடிவம்‌ 
முழுமை பெறுவது முடிவு வரிகளில்தான்‌. 
.கதைநெடுக எழுப்பிய உள்ளடக்கதிற்கு- 


183 


பிரச்சினைக்கு - ஒரு முழுமையைக்‌ 
கொடுப்பது முடிவு வரிகள்தான்‌. கதை 
யில்‌ எது பேசப்பட்டதோ அதைப்பற்றி 
மேலும்‌ சிந்திக்கத்‌ தூண்டுவதாக, சுதை 
யின்‌ முடிவு பெரும்பாலும்‌ அமையும்‌, 
சுருக்கமும்‌ பொருட்செறிவும்‌ மிக்கதாக 
அது அமையும்‌. இந்தக்‌ கதைவடிவிற்கு 
இது ஒன்றுதான்‌ ஏற்ற முடிவு என்று 
படிப்பவர்‌ மனத்தைப்‌ பாதிப்பதாக 
அமையும்‌, கதையில்‌ எழுப்பிய பிரச்‌ 
சினை பற்றிக்‌ கதைகூறிச்‌ செல்லும்‌ 
அசிரியர்‌ கூற்றுடன்‌ முடிவு அமையும்‌. 
“அந்தக்‌ குடும்பம்‌ வாழ்க்கையில்‌ வார்ப்‌ 
பிற்கேற்ப வளைந்திருக்கிறதா, உடைத்‌ 
இருக்கிறதா, அல்லது இரண்டுமே 
நிகழ்ந்திருக்கிறதா? டாக்டர்‌ வந்தபின்‌ 
தெரியும்‌"? என்று முடியும்‌ “புதிய 
வார்ப்புகள்‌! சிறுகதை முடிவு இதற்கு 
ஏற்ற சான்று, அவருடைய தொடக்க 
காலச்‌ சிறுகதைகளில்‌ இதற்கு மாறுபட 
அவர்‌ வெளிப்படப்‌ பேசுவதைப்‌ பிரச்‌ 
இனையாகச்‌ கதையில்‌ எழுப்பிய சமுதாய 
அவலத்திற்கு - தீர்வுகிட்டாமல்‌ சமுதாய 
மாற்றம்‌ நிகழாமல்‌ உள்ளதே என்ற 
எண்ணத்தின்‌ வெளிப்பாட்டைக்‌ காண 
லாம்‌. “அவள்‌ கணவன்‌ பிழைக்கப்‌ 
போயிருக்கிறானாம்‌, பிழைக்க, ஐயோ! 
ஆண்டவனே அது என்ன பிழைப்‌ 
போ”3 என்று பிழைப்பு” என்னும்‌ 
சிறுகதையில்‌ வரும்‌ முடிவு இதற்கு ஏற்ற 
சான்று, கதை கூறப்பட்ட நோக்கு 
நிலைக்கு ஏற்றதாக முடிவு அமைவ 
தைச்‌ *சீசர்‌' “நான்‌ ஜன்னலருகே உட்‌ 
கார்ந்திருக்கிறேன்‌' , நான்‌ என்ன செய்‌ 
யட்டும்‌ சொல்லுங்கோ” போன்ற கதை 
களின்‌ முடிவு வரிகளில்‌ காணலாம்‌. 
“நரன்‌ கையிலே சீட்டை வைச்சுண்டு 
நிக்கறேன்‌. கனக்கறது. இதுக்கு நான்‌ 
என்ன செய்யட்டும்‌ சொல்லுங்கோ?'24 
என்ற முடிவு வரி இதற்கு ஏற்ற சான்று, 
கதையில்‌ இடம்பெறும்‌ மாந்தரின்‌ உரை 


யாடலுடன்‌ கூடியதாகச்‌ சில கதை 


களில்‌ முடிவு அமைபின்றது. “கருங்‌ 
காலிப்‌ பசங்ககூட ஒருவேளை உண்ணா 
விரதம்‌ இருக்ற இன்னக்க நான்‌ சாப்‌ 
பிடலாமா? என்று சிரித்தாள்‌ பார்‌ 
வதி” என்று முடியும்‌' உண்ணாவிரதம்‌” 
என்ற சிறுகதையின்‌ முடிவுவரி படிப்‌ 
பவரைக்‌ கதையின்‌ கருப்பொருள்‌ 
பற்றிச்‌ சிந்திக்கத்‌ தூண்டுகின்றது. 
“குதையை வாசிப்பது நமது சிந்தனை 
யின்‌ சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு 
தூண்டுகோல்‌, கதை முடியும்பொழுது 
அதைப்பற்றிய சிந்தனை முடிவடைந்து 
விடாது. இப்படிப்பட்ட கதைகள்‌ 
முடிந்தபிறகுதான்‌ ஆரம்பமாகிறது 
என்று சொன்னால்‌ லிசித்திரவாதமாகத்‌ 
கோன்றும்‌'' என்னும்‌ புதுமைப்பித்‌ 
தன்‌ கூற்று இச்சிறுகதையின்‌ முடிவு 
வரிக்கு ஏற்ற இலக்கணம்‌ ஆகும்‌. சிறு 
கதையின்‌ முழு வடிவத்திற்கும்‌ ஏற்ற 
தாக முடிவை ஜெயகாந்தன்‌ அமைக்கி 
றார்‌. கதையின்‌ ஒருமைப்பாட்டிற்கு 
ஊறு லிளைலிப்பதாகவோ, படிக்கும்‌ 
வாசகரின்‌ ஆர்வநிலையைத்‌ தூண்ட 
வேண்டும்‌ என்பதற்காகவோ கதையின்‌ 
இயல்பான போக்கிற்கு மாறுபட்ட 
செயற்கை முடிவை அவர்‌ ஆளுவ 
இல்லை. கதையில்‌ ஆளப்பட்ட பிரச்சி 
னையின்‌ ஆழம்‌ காரணமாகச்‌ சில கதை 
களில்‌ முடிவு வரிகளில்‌ ஆசிரியர்‌ வெளிப்‌ 
படப்‌ பேசும்‌ போக்கை ஜெயகாந்தனின்‌ 
தொடக்கக்காலச்‌ சிறுகதைகளில்‌ காண 
முடிந்தது. பிற்காலச்‌ சிறுகதைகளில்‌ 
குறிப்பாகக்‌ கூறுதல்‌, முன்னிலைத்திற 
னுடன்‌ இணைத்துப்‌ படிப்பவரின்‌ சிந்த 
னைக்கு விட்டுவிடுதல்‌ என்பவை காரண 
மாக வெளிப்படப்பேசும்‌ பண்பைக்‌ 
காணமுடிவதில்லை. சிறுகதையின்‌ 
வடிவச்‌ சிறப்பை உணர்ந்து, அதன்‌ ஓவ்‌ 
“வோர்‌ இறனிலும்‌ அவர்‌ காட்டும்‌ சரத்‌ 
தைமிக்க உழைப்பையும்‌ அவருடைய 


184 


சிறுகதை படைப்பாக்க! வளர்ச்சியையும்‌? 
ஒருங்கே இதனால்‌ அறியலாம்‌. 


கதைப்பின்னல்‌: ஜெயகாந்தன்‌, சிறுகதை. 
வடிவச்‌ செம்மைக்கு அவர்‌ கையாளும்‌ 
பல்வேறு வகைக்‌ . கதைப்‌ பின்னல்‌ 
களும்‌ ஒரு காரணம்‌, நிகழ்ச்சிகளின்‌ 
வைப்புமுறையில்‌, காரணகாரிய இயை 
பும்‌ நடப்பியல்‌ முரணற்றதும்‌ ஆன. 
தன்மையில்‌ கதைப்பின்னலை அவர்‌ ௨௫௬ 
வாக்குகின்றார்‌. ஜெயகாந்தனின்‌ சிறு 
கதைப்பின்னல்‌ பெரும்பாலும்‌ செறிவுப்‌ 
பின்னலாகவே அமைந்து விளங்கு 
இன்றது. பிரச்சினையின்‌ நீட்சி, அது 
குதைமாந்தர்களைப்‌ பாதிக்கும்‌ பாங்கு 
இவற்றிற்கு ஏற்பக்‌ கதைப்பின்னல்‌ 
மாறுபடுகிறது. அக்கினிப்பிரவேசம்‌, யுக 
சற்தி, புதிய வார்ப்புகள்‌, உண்ணா 
விரதம்‌, கருங்காலி, முச்சந்தி போன்ற 
சிறுகதைகளின்‌ கதைப்பின்னல்‌ செறிவும்‌ 
திட்பமும்‌ கொண்டு விளங்குகின்றது. 
இவற்றில்‌ பிரச்சினையின்‌ வலிமையே- 
அது பற்றிய ஜெயகாந்தனின்‌ சமூகப்‌ 
பார்வையே - கதைப்பின்னல்‌, நிகழ்ச்சி 
வைப்புமுறையில்‌ செறிவை ஏற்படுத்திக்‌ 
கொள்கின்றது. மாறாக, அந்தரங்கம்‌ 
புனிதமானது, இறந்த காலங்கள்‌, நான்‌ 
ஜனனலருகே உட்கார்ந்திருக்கிறேன்‌,” 
நான்‌ என்ன செய்யட்டும்‌ சொல்லுங்‌ 
கோ, இந்த இடத்தில்‌ இருந்து, நிறங்‌ 
கள்‌, கற்புநிலை, உடன்கட்டை, கேரக்‌ 
டர்கள்‌ போன்ற சிறுகதைகளில்‌ தனி 
மனிதப்‌ பிரச்சினை - தனிமனிதவாத 
மாக - பேசப்படுகின்ற இடத்தில்‌, 
இக்கலைப்‌ பற்றி அக்கதையில்‌ வரும்‌ மாத்‌ 
தர்களே நீண்ட விவாதங்களை எழுப்பி, 
கதை ஓட்டமே அதில்‌ அமைவதால்‌, 
கதைப்பின்னலில்‌ நெகிழ்ச்சி ஏற்படு 
இன்றது. சான்றாக, அந்தரங்கம்‌ புனித 
மானது கதையில்‌ தன்‌. .கணவனின்‌ அந்‌ 
தரங்கத்தில்‌ தான்‌ மட்டுமின்றித்‌ .தன்‌ 


லட ஆலி 


மதனும்‌ குறுக்கிடக்கூடாது . என்கிறாள்‌. 


நகர்ப்‌ புறத்தில்‌ வாழும்‌ மேனாட்டுக்‌ 
சுல்வியும்‌ நாகரிகமும்‌ கற்ற குடும்பத்‌ 
தலைவி, ட மேலைநாட்டுக்‌ கல்வியும்‌ 
மேலைப்‌ 
உள்ள குடும்பத்திலே தனிமனிதனின்‌ 
அந்தரங்கம்‌ அளவிற்கு அதிகமாகப்‌ 
போற்றப்படும்‌. கற்பு நிலை, உடன்‌ 
கட்டை ஆகிய இரு சிறுகதைகளில்‌ மீனா 
வின்‌ “தீர்மானமாக ' வரும்‌ கற்புநிலை 
பற்றிய விளக்கம்‌ - அவர்‌ என்‌ கழுத்தில்‌ 
தாலி கட்டியிருந்தா... அவரோட நான்‌ 
உடன்கட்டை ஏறி' இருப்பேன்‌”? என்ற 
மீனாவின்‌ கூற்று பழைய நிலவுடைமைச்‌ 
சமூக அமைப்பில்‌ இருந்த 'கற்புநிலை- 
உடன்கட்டை பற்றிய மதிப்பை அறிந்‌ 
தோ, அறியாமலோ மீண்டும்‌ பின்பற்ற 
விரும்புவதாகவே உள்ளது. என்னதான்‌ 
*கற்புநிலை' என்னும்‌ சிறுகதையில்‌, “*ஒரு 
பெண்ணின்‌ தனிப்பட்ட மனம்‌ என்ற 
உண்மையைப்‌ புறக்கணித்துவிட்டு, 
அவளது மனம்‌ உணர்ச்சி என்பவற்றைப்‌ 
பிறந்து...” என்று ஆசிரியரே கூறினா 
லும்‌ இவை தனிமனிதவாதம்‌ என்ற 
நிலையிலே நின்று விடுகின்றன. இச்சிறு 
கதைகளில்‌ எல்லாம்‌; பிரச்சினைகளின்‌ 
பல்வேறு விவாதங்களை எழுப்பி அது 
பற்றிய சிந்தனை - உரத்த சிந்தனை 


- கூறுவதையே ஆசிரியர்‌ : முதன்‌ 
மைப்படுத்துவதால்‌ ' கதைப்பின்னலில்‌ 
நெகிழ்வு “ ஏற்படுகின்றது. - இதனால்‌ 


க்ப்‌ வடிவச்செம்மை குறைகின்றது. 


ப ரக்கறப்ப நிற்பதில்லை' என்ற சிறு 
கதை இதற்கு மாறாக, சமூகப்பிரச்சி 
.னையைப்‌ பேசினாலும்‌, அங்கும்‌ கதை 


. நிகழ்ச்சி வைப்புமுறையில்‌, பிரச்சினை 


பற்றிய பல்வேறு கருத்தோட்டங்கள்‌ 
விவாதிக்கப்படும்‌ பாங்கில்‌ கதைப்பின்ன 


லில்‌ செறிவின்மை காணப்படுகின்றது. 
சிறுகதை வடிவம்‌ உருமாறி, நீண்ட சிறு 


பண்பாட்டின்‌ தாக்கமும்‌' 


485 


கதையாகிறது. 
காலச்‌' 
உள்ளது என்பது குறிப்பீட்திதச்கதுா 


சிறுகதை அமைப்பு “சதையின்‌ உள்‌ 
ளீட்டை உணரும்‌ துணையாக அமை 
வதாகும்‌''? என்று. விளக்குவர்‌. ஒரு சிக்‌ 
கலை அடிப்படையாகக்‌ கொண்டு, 
சுதை உருவாசையில்‌ சிக்சுலின்‌ தோற்‌, 
றம்‌, வளர்ச்‌, உச்சநிலை, விடுவிப்பு, 
முடிவு என்ற ஐவகைக்‌ கூறுகளை உள்‌ 
ளடக்கிய: அமைப்பைய்‌. பல்வேறு கதை 
களில்‌ காணலாம்‌. . நிகழ்ச்சிப்‌ பின்னல்‌ 
என்பதில்‌ பெரும்பாலும்‌ ,, இவ்வகை 
அமைப்பே மிக்குள்ளது... சில கதை 
களில்‌. விடுவிப்பும்‌ முடிவும்‌ இணைந்து 
நான்கு . கூறுகளுடன்‌. , . அமைவதையும்‌ 
காண்கிறோம்‌. சிறுகதையமைப்பில்‌ 
முதல்‌, நடு, இறுதி. . என்ற முத்திற, 
அமைப்புடைய பாங்கையும்‌ அவருடைய 
சிறுகதையில்‌ காண்கிறோம்‌, முதற்பகு 
தியில்‌ சிக்கலையும்‌, நடுப்பகுதியில்‌ , க்‌ 
சுலால்‌.ஏற்படும்‌ பாதிப்பையும்‌, இறுதிப்‌ 
பகுதியில்‌ சிக்கலிலிருந்து விடுவிப்பு ஏற்‌ 
படுவது - அதனைப்‌. பாதிப்புற்றவர்‌ 
எவ்வாறு வெற்றி கொண்டார்‌ எனறும்‌ 
காட்டுவது-இவ்வகை அமைப்பின்‌ அடிப்‌ 
படைப்‌ பண்பாகும்‌. முற்றிலும்‌ மாறு 
பட்ட ஒரு மாந்தர்‌ புகுவது, ௮ச்சூழ 
லுடன்‌ போராடுவது-அல்லது இசைந்து 
.போகவியலாத முரண்பட்ட தம்‌ 
நிலையை உணர்வது, பின்னர்‌ ௮ச்சூழ 
லில்‌ இருந்து தம்மை விடுவித்துக்‌ 
கொள்வது- தாம்‌ வெளியேறுவது என்ற 
முக்கூறுகள்‌ அடங்கிய சிறுகதை அமைப்‌ 
பையும்‌ அவர்‌ கையாள்கின்றார்‌. 


இவ்வாறு சிறுகதையின்‌ உள்ள 
டக்கத்திற்கு ஏற்ற அமைப்பை ஜெய 
காந்தன்‌ ஆள்கிறார்‌. சில சமயங்களில்‌ 


சிறுகதையில்‌ பேசிய பிரச்சினை வலு 


Li 


ஜெயகாந்தனின்‌ பிற்‌ 
சிறுகதைகளிலே ' உக்க 


ப 


மிக்கதாக இருக்க, அல்லது அப்பிரச்‌ 
மினை பற்றிய புதிய கோணங்களில்‌ 
புதிய அணுகுமுறையில்‌ விவாதிக்கும்‌ 
வாய்ப்பு இருக்க, அல்லது தாம்‌ எழுப்‌ 
பிய ஏக்கலிற்கும்‌ வாய்ப்பு இருக்க, 
அல்லது தாம்‌ எழுப்பிய சிக்கலிற்கும்‌ 
அதனால்‌. ஏற்பட்ட பாதிப்பிற்கும்‌ 


ஏற்ப, மாந்தரின்‌ மனோதர்மத்திற்கு 
ஏற்பவும்‌ தாயின்‌ நிலையில்‌ நின்றும்‌ 
காம்‌ அளித்த முடிவைப்‌ பிறர்‌ 
கொச்சைப்படுத்நியபோது - விமர்சித்த 
போது அவர்‌ அதனைத்‌ தொடர்ந்து 
சறுகதையோ குறுநாவலோ நாவ 
லோ படைக்கின்றார்‌. உடன்கட்டை, 
கற்புநிலை. என்பது சிறுகதையைத்‌ 
தொடர்ந்து சிறுகதையானது. “ஒரு பகல்‌ 
நேரப்‌ பாசஞ்சர்‌ வண்டியில்‌” சிறுகதை 
பிரளயம்‌' குறுநாவலாகவும்‌ 'பேதைப்‌- 
பருவம்‌' சிறுகதை “மூங்கில்‌ காட்டு 
நிலா்‌ குறுநாவலாகவும்‌ தொடர்வடிவம்‌ 
பெற்றன. “அக்கினிப்‌ பிரவேசம்‌' சிறு 
கதை 'சிலநேரங்களில்‌ சில மனிதர்கள்‌” 
“கங்கை எங்கே போகிறாள்‌' என்ற 
நாவல்களாகப்‌ பரிணமித்தன. 

சிறுகதை கலை வளர்ச்சியும்‌ வடிவமும்‌: 
ஜெயகாந்தனின்‌ சிறுகதைக்‌ கலை 
வளர்ச்சியை அறியப்‌ பத்தாண்டுகளா 
கப்‌ பகுத்துப்‌ பார்த்திடலாம்‌. 1950- 
1960-ஆம்‌ ஆண்டுகளில்‌ அவர்‌ படைத்த 
சிறுகதைகள்‌ 55 ஆகும்‌. 1960-1970 
ஆம ஆண்டுகளில்‌ அவர்‌ எழுதிய சிறு 
கதைகள்‌ 68 ஆகும்‌. 1970-1978 முடிய 
அவர்‌ எழுதிய சிறுகதைகள்‌ 10 ஆகும்‌. 
1973 முதல்‌ 1978 முடிய உள்ள காலக்‌ 
கட்டத்தில்‌ அவரின்‌ சிறுகதை வேகம்‌ 
மிகவும்‌ குறைந்து உள்ளது. 1875 - ஆம்‌ 
ஆண்டு அவர்‌ படைத்த “குருக்கள்‌ 
ஆத்துப்‌ பையன்‌”, *இந்த இடத்தில்‌ 
இருந்து! ஆகிய இரு சிறுகதைகளுக்குப்‌ 
பிறகு 1978 - ஆம்‌ ஆண்டில்‌ அவர்‌ 


186 


எழுதிய “கேரக்டர்கள்‌” சிறுகதைதான்‌ 
இதுவரை வெளிவந்துள்ள கடைசிச்‌ 
சிறுகதை, தொடக்கக்‌ காலத்திலும்‌ 


இடைக்காலத்திலும்‌ இருந்த அவருடைய 
சிறுகதைப்‌ படைப்பு வேகம்‌ எழுபது 
களில்‌ குறைந்ததற்கு முக்கிய காரணம்‌ 
அவரே கூறுவதுபோல, “கனமற்றதும்‌ 
ஏதோ பொழுது போக்கினோம்‌ என்ற 
உணர்வினை ! எற்படுத்துவதுமான 
அல்பமான விஷயங்களைக்‌ கையாண்டு 
வந்தோம்‌... இன்னும்‌ சற்று வயிற்றெரிச்‌ 
சலுடன்‌ சொன்னால்‌, வாலிபக்‌ குழந்தை 
களின்‌ வக்கரித்த மனத்திற்கு இதம்‌ 
தரும்‌ வகையில்‌, படம்‌ போடுவதற்கு 
வசதியான சில்லறை விஷயங்களையே 
சிறுகதைப்‌ பொருளாய்க்‌ கொண்டோம்‌. 
இதற்குக்‌ காரணம்‌, லட்சக்கணக்கில்‌ 
விற்பனையாகும்‌ பத்திரிகைகளே''30 
ஆகும்‌. மேலும்‌, “கொஞ்ச நாட்களாகச்‌ 
சிறுகதைஎன்ற பெயரில்‌ அல்லது வடிவத்‌ 
தில்‌ பத்திரிகையில்‌ எழுதுகிற காரியம்‌ 
எனக்கு அலுப்பையும்‌ ஆயாசத்தையும்‌ 
தந்திருக்கிறது”?! என்ற அவருடைய 
கூற்று இன்னும்‌ வலியுறுத்திக்‌ கூறும்‌, 
தொடக்கக்‌ காலத்தில்‌ சரஸ்வதி இதழ்‌ 
அவருக்குநல்ல தளம்‌ அமைத்துக்கொடுத்‌ 
தது. சரஸ்வதிஇதழில்தொடர்ந்து எழுதி 
(சரஸ்வதியில்‌ அவருடைய சிறுகதைகள்‌ 
27 வெளிவந்தன) அவர்‌ புகழ்பெற்றார்‌. 
அவரே கூறுவதுபோல, “எளிய, சிறிய 
இலக்கியப்‌ பத்திரிகையாகத்‌ திகழ்ந்த 
“சரஸ்வதி” யில்‌ மட்டும்‌ தொடர்ந்து 
எழுதுவதில்‌ திருப்தி கண்டார்‌””,3 இந்‌ 
தக்‌ காலக்கட்டத்தில்‌ இலட்சக்கணக்கில்‌ 
விற்பனையாகும்‌ ஆனந்தவிகடன்‌ அவ 
ரைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள முன்வர, 
அவரும்‌ அதில்‌ எழுதினார்‌. ஆனந்தவிக 
டன்‌ இதழில்‌ வெளிவந்த அவருடைய இறு 
கதைகள்‌ (பின்னர்‌ நாவல்கள்‌) அவருக்‌ 
குப்‌ பரந்த வாசகர்‌ கூட்டத்தை ஈட்டித்‌ 


ட்‌ 


Sa. 


கு ஆல்‌ 


குந்தன ஆயின்‌, பணத்தை முதன்மை 
யாகக்‌ கொண்ட முதலாளித்துவச்‌ 
சமூகத்தில்‌ இலட்சக்கணக்கில்‌ விற்பனை 
யாகும்‌ வெகுசன இதழ்கள்‌ அவரைத்‌ 
தம்‌ விற்பனையைப்‌ பெருக்கப்‌ பயன்‌ 
படுத்தியபோதும்‌, ஒரு சந்தர்ப்பத்தில்‌ 
அவரை அதிலிருந்து விட்டுவிடவும்‌ 
முயன்றபோது, அவரே அதனை விடுத்‌ 
தார்‌. ஆழ்ந்த சமூகப்‌ பொறுப்புடைய 
அவர்‌ இப்பத்திரிகைகளில்‌ எழுதுவது 
அலுப்பைத்‌ தருவது என்று கூறி 
னார்‌. எழுபதுகளில்‌ அவருடைய சிறு 
கதைப்‌ படைப்பு வேகம்‌ குறைந்ததற்கும்‌ 
எங்கோ, யாரோ யாருக்காகவோ 
(1970), இந்த இடத்தில்‌ இருந்து (1975) 
சக்கரம்‌ நிற்பதில்லை' (1974) ஆகிய 
சிறுகதைகளில்‌ வடிவச்‌ சிதைவு ஏற்பட்ட 
தற்கும்‌ இந்தப்‌ பின்னணியே காரணம்‌ 
ஆகும்‌. 
முடிவுரை: தொடச்சுக்காலச்‌ சிறுகதை 
யான *சாந்திபூமி' (சமரன்‌ 1954) குறி 
யீட்டுக்‌ கதையாக வடிவச்செம்மையுடன்‌ 
விளங்குகிறது. அதில்‌ வரும்‌ தாய்‌ 
“இயற்கைத்தாய்‌' எனவும்‌ கொடியவ 
னான முத்த புதல்வனுக்கும்‌ இளையவ 
னான பிள்ளைக்கும்‌ நடக்கும்‌ போரில்‌ 
இளையவன்‌ இறுதியில்‌ வெற்றி பெறு 
வது, சோவியத்‌ நாட்டில்‌ நடந்த 
அக்டோபர்‌ புரட்சியில்‌ முதலாளித்துவ 
அரசின்‌ அழிவும்‌ பாட்டாளி வர்க்க 
வெற்றியும்‌ நிகழ்ந்ததைச்‌ சுட்டி நிற்கின்‌ 
றது. மூத்தவன்‌ கையிலுள்ள கட்டாரி, 
முதலாளித்துவ அரசைக்‌ குறிப்பிட்டு 
நிற்கிறது. இச்சிறுகதையில்‌ ஆசிரியர்‌ 
இவற்றை எங்குமே கூறாவிடினும்‌, கதை 
யின்‌ வடிவச்‌ செம்மை இந்த அர்த்தத்‌ 
தைப்‌ படிப்பவனுக்கு மனப்பதிவாகத்‌ 
தருகிறது. 

தேபோன்று “பிருமுகர்‌' (சரஸ்‌ 
வதி, நவம்பர்‌ 7957) என்ற சிறுகதை 


187 


யிலும்‌ முற்றுருவக அமைப்பில்‌, ஒரு 
கட்டெறும்பின்‌ முலம்‌ ஆழமான 
கருத்தை வெளியிட்டுள்ளார்‌. இச்சிறு 
கதையும்‌ வடி.வச்செம்மையுடையதாகும்‌. 
தொடக்கக்‌ காலச்‌ சிறுகதைகளில்‌ கதை 
யமைப்பு, கலைத்திறன்‌ இவற்றில்‌ 
சோதனைபூர்வமான முயற்சிகளை மேற்‌ 
கொண்டு வடிவச்‌ செம்மைமிக்க கதை 


களைப்‌ படைத்துள்ளார்‌ என்பதற்கு 
இக்கதைகள்‌ சான்றாகும்‌. 
ஜெயகாந்தனின்‌ இடைக்கால, 


பிற்காலச்‌ சிறுகதைகளில்‌ ஆசிரியருடைய 
உரத்த சிந்தனையின்‌ வெளிப்பாடாக 
நீண்ட விவாதங்கள்‌ இடம்பெற்றன. 
வண்ணம்‌ இருந்தபோதிலும்‌ கதையின்‌ 
வடிவம்‌ நீள்வதற்குத்‌ துணைபோயின. 
இடைக்காலச்‌ சிறுகதைகளில்‌ அண்மைப்‌ 
பாங்கு, முன்னிலை உத்தி போன்ற 
திறன்களை ஆண்டும்‌ பாத்திரங்களை 
அறிவு ஜீவிகளாகப்‌ படைத்தும்‌ வடிவச்‌ 
செம்மையினையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌ 
சிறப்பாகப்‌ படைத்தார்‌. பிற்காலச்‌ சிறு 
சுதைகளில்‌ வடிவச்சிதைவு காணப்படு 
தின்றது. கட்டுரை போலவும்‌ கவிதை 
போலவும்‌ நாடகம்‌ போலவும்‌ சிறுகதை 
கள்‌ படைத்திட எனக்கு ஆசையுண்டு. 
அதாவது சுட்டுரை, கவீதை, நாடகம்‌ 
இவற்றின்‌ பண்பு கலந்தும்‌ அதே நேரத்‌ 
தில்‌ சிறுகதையின்‌ பண்பு குறையா 
மலும்‌ அக்கதைகள்‌ அமையவேண்டும்‌. 
ஒரு வீடு பூட்டிக்டெக்றெது” அவ்வாறு 
எழுதப்பட்ட கதை''? என்று ஜெயகாநீ 
தன்‌ கூறுவார்‌. “ஒரு வீடு பூட்டிக்கிடக்‌ 
இறது” *கேரக்டர்கள்‌' ஆகிய சிறுகதை 
களில்‌ சிறுகதைத்தன்மை குறைவாகவும்‌ 
வடிவம்‌ செம்மையின்றியும்‌ - கட்டுரைத்‌ 
தன்மை கூடியும்‌ காணப்படுகின்றன. 
இவ்வாறு, ஒருசில கதைகளில்‌ வடி 
வச்செம்மை சிதைந்துள்ள போதிலும்‌ 
சிறுகதையின்‌ தலைப்பு முதல்‌ இறுதிச்‌ 


சொல்‌ முடிய ஒருமைப்பாடுமிக்க 
வடிவச்‌. செம்மையுடைய சிறுகதைகள்‌ 
பலவற்றை அவர்‌ தொடக்கக்காலம்‌ 
தொட்டு எல்லாக்காலங்களிலும்‌ எழுதி 
யுள்ளார்‌. சிறுகதையின்‌ உள்ளடக்கமே 
அதன வடிவத்தைத்‌ தர்மானிக்கின்றது 
எனபது அவருடைய சிறுகதைகளி 
லிருந்து நாம்‌ பெறும்‌ ஜெயகாந்தனின்‌ 
சிறுகதைக்‌ கொள்கையாகும்‌. சோவியத்‌ 
இலக்கியங்களிலும்‌ சோலயத்‌ படைப்‌ 
பாளிகளிடமும்‌ அவருக்குள்ள ஆழ்த்த 
பிடிப்பும்‌ ஈடுபாடும்‌ அவருடைய சிறு 
கதை - இலக்கிய - கொள்கை உருவாக்‌ 


அடிக்குறிப்புகள்‌: 


1, அணும்‌ பெண்ணும்‌ என்ற தொருப்பு 
மதுரை, கட்டுப்‌ படிப்பகம்‌ சார்பில்‌ 
வெளியிடப்பட்டது என்பார்‌ ஜெயகாந்தன்‌. 
காண்க? த. ஜெயகாந்தன்‌, “ஓர்‌ இலக்கிய 
வாதியின்‌ பத்திரிகை அனுபவங்கள்‌". பக்‌. 


4-9, கல்பனா, நவம்பர்‌ 1980, சென்னை, 


2, ௨ ஜெயகாந்தன்‌, உதயம்‌, சென்னை, 


விஜயா பிரசுரம்‌, 1964, 


8. க. ஜெயகாந்தன்‌, “ஓர்‌ இலக்கியவாதியின்‌ 
பத்திரிகை அனுபவங்கள்‌? கல்பனா, ப. 5, 
ஜனவரி, 1981, சென்னை, சரஸ்வதி ஏப்ரல்‌ 
1958 இதழில்‌ வெளிவந்த டிரெடில்‌ சிறு 
கதையில்‌ இந்த அனுபவம்‌ சிறுகதையாக 


உள்ளது. 


4. ஜெயகாந்தன்‌, “தர்க்கம்‌! எழுத்து, பிப்ரவரி 
1959, பக்‌, 46-48, சென்ை, 


5. சரஸ்வதி இதழிலிருந்து இச்சிறுகதைகளைப்‌ 
படியெடுத்துக்கொள்ள அவற்றை எனக்குத்‌ 
தந்துதவிய இரு கர்ணன்‌ (எழுத்தாளர்‌, 
மதுரை) அவர்களுக்கு என்‌ நன்றி, 


6. Rene Wellek, 4 History of 


Modern Criticism, Vol. IV, p. 10, 
London, Jonathan cape, 1955. 


188 


கத்தில்‌ துணைநின்றுள்ளது. எழுதி 
இதழ்களில வெளிவநதபின்‌, தொகுப்‌ 
பாக வெளிவருமபோதுகூட, அச்சிறு 


கதை வடிவததைப்‌ பார்த்து அதன 
நிறை, குறைகள்‌ பற்றி அவரே தம்‌ 


முனனுரைகளில்‌ விமர்சிப்பது சிறுகதை 
இலககியத்தில்‌ அவருக்குள்ள ஈடுபாட்‌ 
டையும பொறுப்புணர்ச்சியையும்‌ 
ஒருங்கே புலப்படுத்தும்‌. காலந்தோறும்‌ 
வளர்ந்து வநதுளள அவரது படைப்‌ 
பாக்க வளர்ச்சியின்‌ வெளிப்பாடாக 
வந்துள்ள சிறுகதைகள்‌ , பல 
செமமையுடன விளங்குகின்றன. 


வடிவச்‌ 


7. Rene Wellek, 4 History of Modern 
Criticism, Vol. 11, ற. 255. 


8. Refer note No. 6. 


9. William K. Winsatt, Jr. and Clea 
nath Brooks, Literary Criticism 
=~ A Short History p. 747, Delhi, 
Oxiord & 1BH, 1970. 


~A. Roger Fowler (Ed.,) A Diction- 
ary of Modern Critical Terms, 
ற.77, London, Routledge & Kegan 
Paul, 1973. 


10. சு. வேங்கடராமன்‌, அகிலன்‌ சிறுகதைகள்‌ 


ஒரு திறனாய்வு, ப. 158, 
தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌, 1977. 


சென்னை, 


11. த. ஜெயகாந்தன்‌, ஜெயகாந்தன்‌ சிறு 
கதைகள்‌, ப. V1, புதுதில்லி, நேஷனல்‌ 
புக்‌ டிரஸ்ட்‌ ஆப்‌ இந்தியா. 

13. த. எதற்காக எழுதுக 
றேன்‌ (தொகுப்பு நூல்‌). பக்‌, 15-16, 
சென்னை, எழுத்துப்பிரசுரம்‌, 1972 (இரண்‌ 


ஜெயகாந்தன்‌, 


டாம்‌ பதிப்பு) 


புதிய வார்ப்புகள்‌, 
மீனாட்சி புத்‌ 


13. த 
முன்னுரை, ப, 3, மதுரை, 
தக நிலையம்‌, 


ஜெயகாந்தன்‌, 


1972 (மூன்றாம்‌ பதிப்பு). : 


A 


A 


அண்‌ 


“ம்‌ ஜே 


15, 


10, 


17. 


18. 


19. 


21. 


22. 


23, 


14. த, ஜெயகாந்தன்‌, இறந்த காலங்கள்‌, 24. 
முன்னுரை, ப, 4, மதுரை, மீனாட் புத்‌ 
தக நிலையம்‌, 1972 (இரண்டாம்‌ பதிப்பு). 
த. ஜெயகாந்தன்‌, யுகசந்நி, முன்னுரை, 25 
ப, 3, மதுரை, மீனாட்‌ புத்தக நிலையம்‌, 
1974 (நாவ்காம்‌ பதிப்பு). 26 
தட ஜெயகாந்தன்‌, புதிய வார்ப்புகள்‌, 
முன்னுரை, ப. கீ, 27. 
த. ஜெயகாந்தன்‌, பேட்டி, குங்குமம்‌, ப. 
41, 6-1-1980, செனனை, 28, 
த. ஜெயகாந்தன்‌, உதயம்‌ (உதயம்‌), ப. 
0, 29. 
த, ஜெயகாந்தன்‌, மாலைமயக்கம்‌, 
(“இதோ ஒரு காதல்‌ கதை?), ப. 128, a 
மதுரை, மீனாட்‌9 புத்தக நிலையம்‌, 1972, 
நான்காம்‌ பதிப்பு. 
த. ஜெயகாந்தன்‌, இறந்த காலங்கள்‌, 31. 
(“அந்தரங்கம்‌ புனிதமானது'). ப, 156, 
த. ஜெயகாந்தன்‌, மாலைமயக்கம்‌ (“இது 
என்ன பெரிய விஷயம்‌'). ப, 36. த்‌ 
த. ஜெயகாந்தன்‌, புதிய வார்ப்புகள்‌, 
(“புதிய வார்ப்புகள்‌”) ப, 82. 
த. ஜெயகாந்தன்‌, உதயம்‌ (பிழைப்பு), ப. 33. 
64. 


ஜெயகாந்தன்‌, இறந்த காலங்கள்‌, 


(“நான்‌ என்ன செய்யட்டும்‌ சொல்லுங்கோ” 
ய, 154, 


த. ஜெயகாந்தன்‌, (மாலைமயக்கம்‌, உண்‌ 
ணாவிரதம்‌'), ப, 106. 


புதுமைப்பித்தன; புதுமைப்பித்தன்‌ கட்டு 
ரைகள்‌, ப. 25, 


த. ஜெயகாந்தன்‌, 
கட்டை), ப, 231. 


யுகசந்தி (உடன்‌ 
த: ஜெயகாந்தன்‌, யுகசந்நி (கற்பு நிலை) 
ப, 233, 


Alan Casty, The Shape of Fiction 
ற. XXIV. 


ந. அறிவழகன்‌, ஜெயகாந்தன்‌ ஆய்வ 
டங்கல்‌, ப, 110, கடலூர்‌, அமராவதிப்‌ 
பதிப்பகம்‌, 

த. ஜெயகாந்தன்‌, நினைத்துப்‌ பார்க்க 
றேன்‌, முன்னுரை, ப, 10, சென்னை, 
கிறித்தவ இலக்கியச்‌ சங்கம்‌, 7977, 

த. ஜெயகாந்தன்‌, “ஓர்‌ இலக்யெவாதியின்‌ 
பத்திரிகை அனுபவங்கள்‌” பக்‌. 3-8, ஏப்ரல்‌ 
1981. 


தஃ ஜெயகாந்தன்‌, ஜெயகாந்தன்‌ சிறு 
கதைகள்‌, முன்னுரை, ப, 111], 1978. 


294௦5 


பல்கலைக்‌ கழகத்தின்‌ இதழ்‌ வெளியீடுகள்‌ 


Tamil Civilization என்ற ஆங்கிலக்‌ காலாண்டு ஆய்விதழ்‌, திங்கள்தோறும்‌ 
தமிழிலும்‌ ஆங்கிலத்திலும்‌ வெளிவரும்‌ செய்திமலர்‌. News Bulletin போன்றவைகள்‌ 
பல்கலைக்‌ கழகத்தின்‌ பிற வெளியீடுகள்‌ ஆகும்‌. 


உறுப்பினர்‌ கட்டண விவரம்‌ 


தமிழ்க்கலை / Tamil Civilization செய்திமலர்‌ / News Bulletin 4 
இந்தியா மற்றும்‌ வெளிநாடு இந்தியா மற்றும்‌ வெளிநாடு 
இலங்கை இலங்கை 
தனியிதழ்‌ உரூ.15/- $3 
2 இணைப்பிதழ்‌ உரூ.30/- $ 6 ஓராண்டு உர. 5/- $ 4 
ஓராண்டு உரூ.60/- $ 15 ஈராண்டு உரூ.10/- . $8 
ஐந்தாண்டு உரூ.240][- $ 60 மூவாண்டு உர. 12/ $10 


மேற்குறிக்கப்பட்ட இதழ்களைப்‌ பெற விரும்புவோர்‌ உறுப்பினர்‌ கட்டணத்‌ 
தொகையினை அனுப்பி வைக்கும்படிக்‌ கேட்டுக்கொள்கிறோம்‌. 


தமிழ்க்கலை வாமி Ci॥izகtion முதலாண்டு 4 இதழ்கள்‌ தனித்தனியே தொகுக்கப்பட்டுள்ளன. 
ஒரு தொகுப்பின்‌ விலை உரூவா 70/- 


கட்டணக்‌ காலம்‌ முடிந்ததும்‌ அன்புகூர்ந்து புதுப்பித்துக்‌ கொள்க. 


பணவிடை, காசோலை 
அனுப்ப முகவரி: 


இயக்குநர்‌ 

பதிப்புத்துறை 

தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ -- 613 001. 


பதிவு எண்‌: 751/89 X -1 


தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக வெளியீடுகள்‌ 


1-3-1987 முதல்‌ 30 விழுக்காடு விலை குறைக்கப்படு ன்றன 


்‌ களஞ்சியங்கள்‌ நீங்கலாக - 


குறைக்கப்படும்‌ புதிய வெளியீடுகள்‌ விலைப்பட்டியல்‌ 


1. தமிழரின்‌ ஒப்பனைக்‌ கலைத்திறன்‌ 
வெ. வரதராசன்‌ ௨௫.39/- 
2, அறுவைச்‌ சிகிச்சை நோய்‌ 
நாடல்‌- லெ. சிவராமன்‌  உருஃ84[- 
9. பத்துப்பாட்டு-மூலமும்‌ 
நச்சினார்க்கினியர்‌ உரையும்‌ 
-- &,வே.சா பதிப்பின்‌ மறுபதிப்பு 
௨௫, £க[- 
4, தமிழர்‌ வாழும்‌ அண்டை. 
நாடுகளில்‌ தமிழ்க்‌ கல்வி 
௫. முருகரத்தனம்‌ ௨௫.40/- 
5. சீவக சிந்தாமணி 
உ.வே.சா. பதிப்பின்‌ மறுபதிப்பு 
௨ரூ.186/- 
6. அகத்தியர்‌ குழம்பு 
--சே.பிரேமா,ப.வெ. நாகராசன்‌ உரூ.28]- 
7. கடல்‌ வாழ்‌ ஆமைகளின்‌ 
வியத்தகு வாழ்க்கை 
௮. அப்துல்ரகுமான்‌ ௨ர.11[- 


8. பெரிய புராணச்‌ சிறப்புப்‌ 
பெயரகராதி (ஊர்ப்‌ பெயர்கள்‌) 
தா, வே, வீராசாமி உரூ.63[- 

9. இந்துத்‌ திருமணச்‌ சட்டம்‌ 
- பல்மை வேங்கடாசலம்‌ உர, 24/ = 

10. பொது அறுவை மருத்துவம்‌ 
ஐ, நரேத்இிரன்‌ உ௫,208/- 

11. தஞ்சை மராட்டிய மன்னர்‌ 
வரலாறு 
“-கே.எம்‌.வேங்கடராமையர உ௫,745/- 

12, தமிழ்‌ ஆட்சிமொழி ஒரு 
வரலாற்று நோக்கு 


துரை, சுந்தரேசன்‌ உரூ.87[- 
33. தஞ்சை மராட்டியர்‌ 

கல்வெட்டுக்கள்‌ 

புலவர்‌ செ.இராசு ௨ர.84/ஃ- 


14, தென்னிந்தியக்‌ குலங்களும்‌ 
குடிகளும்‌ தொகுதி 1 
ஆங்கலம்‌-எட்கர்தர்ஸ்டன்‌ 


தமிழில்‌-௪.இர.த்னம்‌ ௨௫,2087. 


களஞ்சிய வெளியீடுகள்‌ 


௨ சங்க இலக்கியப்‌ பொருட்‌ 
களஞ்சியம்‌ 
எ தொகுதி 1 (௮-ஓன] 
டி தொகுதி 2 (௧-கெள) 
அறிவியல்‌ களஞ்சியம்‌ 
தொகுதி 1 (அக்கரூட்டு-4- 
ஆமில௮மைடு) - 


௨௫ர,280]- 
௨௫.250/ஃ 


௨௫.800/- 


4. வாழ்வியற்‌ களஞ்சியம்‌: 
தொகுதி 1 
தொகுதி 2 
தொகுதி 3 


தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகத்திற்காகப்‌ பதிப்புத்துறை இயக்குநர்‌ ர்‌ க 
பதிப்பாசிரியராகக்கொண்டு தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழக மறுதோன்றி அச்சகத்தில்‌ 


அச்சிடப்பட்டு வெளியீடப்படுகிறது. 


